பைரவர்‌ வரலாறும்‌, வழிபாட்டு முறையும்‌ &மந்திரங்கள்‌ 


பைரவர்‌ பெயர்‌ காரணம்‌ 


பைரவர்‌ என்ற சொல்லுக்கு அர்த்தம்‌ என்னவென்றால்‌ பயத்தைப்‌ போக்குபவர்‌ 
மற்றும்‌ பயத்தை அளிப்பவர்‌ என்பதாகும்‌. நல்லவர்களின்‌ பயத்தைப்‌ போக்குபவர்‌. 
அதேபோல்‌ தீயவர்களுக்கு பயத்தை அளிப்பவர்‌. அப்படிப்பட்ட ்ரீமூஹாபைரவரை 
வணங்க வாழ்வில்‌ ஏற்றம்‌ பெறலாம்‌. 


பிரம்மனின்‌ செருக்கு அழித்தல்‌: ஒரு காலத்தில்‌ ஐந்து தலைகளுடன்‌ விளங்கிய 
பிரம்மா தனக்கும்‌ ஜந்து தலை, ஈசனுக்கும்‌ ஜந்து தலை. ஆகவே தானே உயர்ந்தவன்‌, 
தன்னைப்‌ போற்ற வேண்டும்‌, துதிக்க வேண்டும்‌ என்று சித்த, ரல முனிவர்களை 
வற்புறுத்தத்‌ தொடங்கவே அவர்கள்‌ சிவனாரை தரிசித்து பிரம்மனின்‌ ஆணவப்‌ போக்கை 
எடுத்துக்‌ கூற, பைரவப்பெருமானை அழைத்து, பிரம்மாவின்‌ ஐந்தாவது தலையைக்‌ 

கிள்ளி ஆணவத்தைப்‌ போக்கச்‌ சொன்னார்‌. அதேபோல்‌ பைரவரும்‌ செய்து பிரம்மாவின்‌ 
ஐந்தாவது தலையை நீக்கி, அவரை நான்முகன்‌ ஆக்கினார்‌. பிரம்மாவை நான்முகன்‌ 
ஆக்கிய சிவசொரூபமே ஸ்ரீபைரவர்‌ என்று காசி காண்டம்‌ சொல்கிறது. 


அசுரர்களை அழிக்க பைரவர்‌ தோன்றல்‌: அதேபோல்‌ ஒரு சமயம்‌ அந்தகாசுரன்‌ என்னும்‌ 
அரக்கனின்‌ அட்டூழியங்களை ஒழிக்க தேவர்கள்‌ சிவனாரை வேண்ட, ஈசன்‌ தன்‌ இதய 
அக்னியிலிருந்து பைரவரை உருவாக்க, அது விஸ்வரூபமெடுத்து ஒன்றாகி, 
ஒன்றிலிருந்து எட்டாகி, எட்டிலிருந்து அறுபத்து நான்காகி அசுரர்களை முழுவதுமாக 
அழித்து தேவர்களுக்கு அமைதியை வழங்கியதாகவும்‌, இதனால்‌ மகிழ்வடைந்து 
தேவர்கள்‌ அறுபத்து நான்குயோகினிகளை அவர்களுக்கு திருமணம்‌ முடித்து 
வைத்ததாகவும்‌ புராணங்கள்‌ கூறுகின்றன. ஆனால்‌ தற்சமயம்‌ நம்முடைய வழிபாட்டில்‌ 
எட்டு பைரவர்களை மட்டுமே வழிபடும்‌ முறை இருந்து வருகிறது. ஆக அஷ்ட 
பைரவர்கள்‌ மற்றும்‌ அஷ்டபைரவ யோகினிகள்‌ யார்‌, யார்‌ என்பதைக்‌ காண்போம்‌. 
அசிதாகபைரவர்‌-ஸ்ரீபிராம்ஹி, குருபைரவர்‌ - ஸ்ரீமாகேஸ்வரி, சண்டபைரவர்‌ - ்ரீகெளமாரி, 
குரோதன பைரவர்‌ - வைஷ்ணகி, உன்மத்த பைரவர்‌ - வாராஸ்ரீ, கபால பைரவர்‌ - 
இந்திராணி, பீஷண பைரவர்‌ - சாமுண்டி, சம்ஹார பைரவர்‌ - சண்டிகாதேவி ஆகியோர்‌ 
ஆவர்‌. 


பைரவர்‌ வரலாறும்‌ வழிபாட்டூ முறையும்‌! 


எதிரிகளுக்குப்‌ பயம்‌ தந்து தன்னை அண்டியவர்களுக்கு அருள்‌ செய்வதால்‌ இவருக்குப்‌ 
பைரவர்‌ என்று பெயர்‌. படைத்தல்‌, காத்தல்‌, அழித்தல்‌ என்னும்‌ முத்தொழில்களையும்‌ 
செய்வதால்‌ இவர்‌ பைரவர்‌ என்று அழைக்கப்படுகிறார்‌. பைரவர்‌ என்றால்‌ பயத்தை 
நீக்குபவர்‌, அடியார்களின்‌ பாபத்தை நீக்குபவர்‌ என்றும்‌ பொருள்‌ கூறப்படுகிறது. 
படைத்தல்‌, காத்தல்‌, அழித்தல்‌ - அதாவது ஒடுக்குதல்‌ ஆகிய முக்கிய இறையருள்‌ 
தொழில்களைச்‌ செய்து பல லட்ச உயிர்களையும்‌ காப்பதால்‌ அவருக்குத்‌ திரிசூலம்‌ 
அதிகார ஆயுதமாக அளிக்கப்பட்டது. படைத்தல்‌ தொழிலை உடுக்கையும்‌, காத்தல்‌ 
தொழிலை கையில்‌ உள்ள கபாலமும்‌, அழித்தல்‌ தொழிலை உடலில்‌ பூசிய விபூதியும்‌ 
குறிக்கும்‌. இந்தக்‌ கடவுளே ஆனந்த பைரவராக உலகைப்‌ படைக்கிறார்‌. பின்னர்‌ கால 
பைரவராக உலகை காக்கின்றார்‌. அதன்பின்னர்‌ காலாக்கினி பைரவராக பிரளய 
காலத்தில்‌ ஒடுக்க வருகின்றார்‌. இவருக்குத்‌ தகுந்த பூசைகள்‌ செய்தால்‌ மட்டுமே 
திருப்தியடைந்து நம்மை ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றுவார்‌ என்றில்லை: எந்தவிதமான 

ஜைகள்‌ செய்யாவிட்டாலும்‌ கூட இக்கட்டான நேரத்தில்‌ முழு மனதுடன்‌ அவரை 
நினைத்தாலே கூட போதும்‌. சந்தோஷத்துடன்‌ உடனே செயல்பட்டு நம்மை 
ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றுவார்‌. 


பைரவப்‌ பெருமானை காலையில்‌ வழிபட சர்வ நோய்களும்‌ நீங்கும்‌. பகலில்‌ 
வழிபட விரும்பியது யாவும்‌ கிட்டும்‌. மாலையில்‌ வழிபட இதுவரை செய்த பாவம்‌ 
யாவும்‌ விலகும்‌. இரவு அதாவது அர்த்த சாமத்தில்‌ வழிபட வாழ்வில்‌ எல்லா வளமும்‌ 
பெருகி மன ஒருமைப்பாடும்‌ கிடைத்து ரசி நிலை என்ற இறைப்பரம்பொருளான 
பைரவப்பெருமானை அடையும்‌ சாகாக்‌ கல்வியும்‌, மரணமில்லாப்‌ பெருவாழ்வும்‌ கிட்டும்‌. 
பைரவர்‌ வழிபாடு ஏன்‌? பைரவர்‌ வழிபாடு கைமேற்‌ பலன்‌ 
இது தமிழகத்தில்‌ வழங்கி வரும்‌ பைரவர்‌ வழிபாடு குறித்த ஆன்மீக மொழியாகும்‌. 
துன்பங்களும்‌, துயரங்களும்‌ வாழ்க்கையில்‌ தொடர்கதையாகிப்‌ போனால்‌ வாழ்க்கை 
என்பதை வாழப்‌ பிடிக்காமல்‌ அதனைத்‌ தீர்த்துவிடத்தான்‌ மனம்‌ ஏங்கும்‌. அப்படி 
சோகத்தின்‌ விளிம்பில்‌ இருப்பவர்களுக்கு ஆறுதல்‌ கூறி அவர்களுக்கு நம்பிக்கை 
ஊட்டும்‌ அமுத மொழியாக பைரவர்‌ வழிபாடு கூறப்படுகிறது. கடவுள்‌ வழிபாடு 
செய்துவிட்டு அதற்கான பலன்களை எதிர்பார்க்கும்‌ பக்தர்களுக்கு உடனடி நிவாரணம்‌ 
தரும்‌ கடவுளாக பைரவர்‌ விளங்குகின்றார்‌. அதனால்‌ தான்‌ பைரவர்‌ வழிபாட்டின்‌ 
பலனைக்‌ குறிக்க இந்தப்‌ பழமொழி வழங்கப்பட்டது. நவக்கிரகங்களின்‌ வக்கிரத்தால்‌ 
பலர்‌ வாழ்க்கையில்‌ மிகுந்த துன்பத்தை அடைகிறார்கள்‌. அதுவே அவர்களின்‌ நல்ல 
பார்வையால்‌ சிலர்‌ எதிர்பாராத நன்மைகளையும்‌, புகழையும்‌ அடைகிறார்கள்‌. நன்மைகள்‌ 
கிடைத்தால்‌ சரி, ஆனால்‌, வரும்‌ துன்பங்களிலிருந்து மீள என்ன வழி என்று கேட்டால்‌ 
பைரவர்‌ பூசை செய்யுங்கள்‌ என்றுதான்‌ சொல்ல வேண்டும்‌. பைரவர்‌ பூசை செய்வதனால்‌ 
கடுமையான தோஷங்களும்‌ நீங்கும்‌ என்று பைரவர்‌ வழிபாட்டில்‌ பரிகாரங்கள்‌ 
சொல்லப்பட்டுள்ளன. நமது ஜாதகத்தை தகுந்த சோதிடர்களிடத்தில்‌ காண்பித்து நிலவும்‌ 
கிரக நிலைகளை ஆராய்ந்து, எந்தக்‌ கிரகத்தால்‌ தோஷம்‌ உள்ளதோ, அல்லது எந்தக்‌ 
கிரகம்‌ பலவீனமாக உள்ளதோ, அது பலமடைய எந்தக்‌ கிரக திசாபுத்தி நடப்பில்‌ உள்ளதோ 
அதற்குரிய பைரவரை வழிபட்டு நலம்‌ பெறுதல்‌ வேண்டும்‌. நவக்கிரகங்களின்‌ 
தொல்லைகளிலிருந்து மீள ஒன்பது விதமான பைரவ வழிபாடுகள்‌ பரிகாரங்களாக 
சோதிட நூல்களில்‌ கூறப்பட்டுள்ளன.நீங்கள்‌ நல்ல பயனை அடைய, கிரகங்களின்‌ 
பிராணனாக உள்ள பைரவரின்‌ காயத்ரீயையும்‌, அந்த பைரவரின்‌ உபசக்தியின்‌ 
காயத்ரீயையும்‌ சேர்த்து துதித்து வந்தால்‌ உங்கள்‌ துன்பங்கள்‌ யாவும்‌ ஓடி ஒளியும்‌. 
இன்பங்கள்‌ எல்லாம்‌ தேடி வரும்‌. 
பைரவ வழிபாடு செய்வதின்‌ அவசியம்‌ : 


12 ராசிகளையும்‌ தன்‌ உடலில்‌ அங்கங்களாகக்‌ கொண்டவர்‌ ஸ்ரீபைரவர்‌. 
நவக்கிரகங்களுக்கும்‌ பிராண தேவதையாக இருப்பவரும்‌ பைரவரே. 
தேவ, அசுர, மானிடர்களும்‌ அஞ்சும்‌ கிரகம்‌ சனி பகவான்‌ ஆவார்‌.சனிக்கு வரம்‌ தந்து, 
இக்கடமையைச்‌ செய்ய வைத்த சனியின்‌ குரு ஸ்ரீபைரவரே ஆவார்‌.சனியின்‌ வாத 
நோயை நீக்கியவரும்‌ பைரவரே. 
தன்‌ தமையன்‌ எமன்‌, பைரவரிடம்‌ அதீத சக்திக்கு வரம்‌ பெற்றதைக்‌ கண்ட அவன்‌ தம்பி 
சனீஸ்வரன்‌,பைரவரை நோக்கி கடுமையான தவம்‌ இருந்தான்‌.தவ வலிமையால்‌ 
பைரவர்‌ அவன்‌ முன்‌ தோன்றி,மும்மூர்த்திகள்‌ உள்பட அனைவரையும்‌,கால வர்த்தமான 
நிர்ணயப்படி(ஜோதிட ரீதியாக சனிப்பெயர்ச்சிப்படி) நல்லது தீயது செய்யும்‌ சக்தி 
அருளினார்‌.அப்போது சனீஸ்வரனிடம்‌ ஒரு சத்தியப்பிரமாணம்‌ பெற்றுக்கொண்டார்‌. 
சனீஸ்வரனின்‌ சஞ்சாரத்தால்‌ எவர்‌ ஒருவருக்கு கஷ்டம்‌ கொடுக்க 
வேண்டியிருந்தாலும்‌,அவர்கள்‌ பைரவரை வழிபட்டூ சரணடைந்தால்‌ அவரகளுக்கு 
சனீஸ்வரன்‌ நன்மையையே செய்ய வேண்டும்‌ என பைரவபெருமானிடம்‌ விரும்பினார்‌. 
அதனால்தான்‌ ,ஏழரை நாட்டுச்சனி,அஷ்டமச்சனி,ஜன்மச்சனியால்‌ அவதிப்படுவோர்‌ 
பைரவ வழிபாடு பண்ணுவதன்‌ மூலம்‌ அத்தொல்லை களிலிருந்து விடுபட முடியும்‌. 


தென்னாடுடைய சிவனே போற்றி...! 


ஓம்‌ ஹ்ரீம்‌ மஹா பைரவாய நமஹ 
ஓம்‌ ஸ்ரீம்‌ சொர்ண பைரவாய நமஹ 


கையில்‌ திரிசூலம்‌, நிமிர்ந்த நாசி, உருட்டிய விழிகளுடன்‌ ஆஜானுபாகுவான 
தோற்றத்துடன்‌ சம்மணம்‌ கட்டி உட்கார்ந்திருக்கிறார்‌ யோக பைரவர்‌.இவருக்குப்‌ 

ன்னால்‌ ஆயிரம்‌ வருஷத்தியக்‌ கதை.அதில்‌ சின்னக்‌ கிளைக்‌ கதை.கொலை, 
கொள்ளைகளில்‌ கொடி கட்டிய பெயர்‌ அவருக்கு. சாமர்த்தியமாக்க்‌ கொள்ளையடிப்பதில்‌ 
பிரசித்தி பெற்றவர்‌, இங்கு வந்திருக்கிறார்‌. 
பைரவசாமியைப்‌ பார்த்திருக்கிறார்‌. வணங்கியிருக்கிறார்‌. கிணற்றில்‌ கல்‌ எறிந்த மாதிரி 
சலனம்‌.மாறியிருக்கிறது மனம்‌. அதன்‌ இன்னொரு பக்கம்‌ ஒளிந்திருந்த திறமையில்‌ 
வெளிச்சம்‌ பட்டுக்‌ கவிதை பாடியிருக்கிறார்‌. அப்படிக்‌ கவிதையினால்‌ அவர்‌ காவியமே 
படைத்ததாகச்‌ சொல்லப்படுகிறது. அப்படி அவர்‌ எழுதியதாகச்‌ சொல்லப்படும்‌ காவியம்‌ - 
ராமாயணம்‌.அந்தக்‌ கவிஞர்‌ வால்மீகியாம்‌.சிவகங்கை மாவட்டத்திலுள்ள திருப்பத்தூரில்‌ 
இருக்கிற யோக வரு துக்‌ பின்னணியில்தான்‌ இந்தக்‌ கதை. திருப்பத்தூரின்‌ அந்தக்‌ 
காலத்திய பெயர்‌, வால்ம்கிபுரம்‌. பிறகு தமிழில்‌ புத்தூராகி, முன்னால்‌ “திரு” என்கிற 
அடைமொழி சேர்ந்து திருப்பத்தூர்‌.பெயரில்‌ மட்டுமல்ல, பைரவரைப்‌ பற்றிச்‌ 
சொல்லப்படும்‌ இன்னொரு கதையிலும்‌ “ராமாயண வாசனை. ராமர்‌, சீதைக்குக்‌ 
குழந்தை பிறந்தது இங்குதானாம்‌. பெயிரிடுகிறார்கள்‌ “லவன்‌”. அந்தச்‌ சமயம்‌ 
குழந்தையை அருகிலிருந்து கவனித்துக்‌ கொண்டவர்‌ வால்மீகி.ஒரு சமயம்‌, குடிநீர்‌ 
எடுத்துவர வெளியே போகிறாள்‌ சீதை. பக்கத்திலிருக்கிற முனிவரான வால்மீகியிடம்‌ 
தொட்டிலில்‌ கிடந்த குழந்தையைப்‌ பார்த்துக்கொள்ளச்‌ சொல்லிவிட்டுப்‌ போகிறாள்‌. 
போனதும்‌ சிறிது நேரத்தில்‌ கண்மூடி இருந்த முனிவரின்‌ நிஷ்டையைக்‌ கலைக்காமல்‌ 
குழந்தையை மெதுவாகத்‌ தூக்கிக்கொண்டு வெளியே சென்று விடுகிறாள்‌ சீதை. சிறிது 
நேரம்‌ கழித்துக்‌ கண்‌ விழிக்கிறார்‌ வால்மீகி. குழந்தையைக்‌ காணவில்லை. 
வருந்துகிறார்‌. தன்‌ கையிலிருந்த தர்ப்பைப்‌ புல்லைத்‌ தொட்டிலில்‌ போடுகிறார்‌. 
உடனே அது குழந்தையாக உருவெடுக்கிறது. அச்சு அசலாக “லவன்‌: போலவே இருக்கும்‌ 
அந்தக்‌ குழந்தை தொட்டிலில்‌ கிடக்கும்போது சீதை உள்ளே நுழைகிறாள்‌. அவளுக்கு 
அதிர்ச்சி. இன்னொரு லவனா? “இவனும்‌ உன்‌ குழந்தைதான்‌” என்கிறது பிறகு 
இருவரையுமே வளர்க்கிறாள்‌ சீதை.புராண காலத்து “குளோனிங்‌... சீதையை 
நினைவுபடுத்துகிற வித்த்தில்‌ இன்றும்‌ திருப்பத்தூரிலுள்ள ஒரு குளத்தை சீதேவி - சீதளி 
என்று அழைக்கிறார்கள்‌ இங்குள்ள மக்கள்‌.காசியிலிருந்த பைரவரை முருகன்‌ இங்கு 
அழைத்து வந்த்தாக ஒரு கதை. காசியிலிருந்து வரும்போது தன்னுடன்‌ கொன்றை 
மரக்கன்றையும்‌ கொண்டுவந்து இங்கு நட்டாராம்‌. “காசி வில்வம்‌” என்கிற பெயருடன்‌ 
இப்போதும்‌ இருக்கிறது கொன்றைமரம்‌. பாதங்கள்‌ இரண்டையும்‌ ஒருசேரப்‌ பிணைத்து 
பெருவிரல்களால்‌ பூமியை ஊன்றிய கோலத்தில்‌ அமர்ந்திருக்கிறார்‌ பைரவர்‌. 
காதுகளில்‌ சுருளான தோடு, கண்களில்‌ அக்னி... இருப்பது யோக நிலையில்‌. “ஆபத்து 
என்றால்‌ பைரவர்‌ உதவுவார்‌” என்கிற நம்பிக்கை இருப்பதால்‌ பக்தர்கள்‌ கூட்டம்‌ 
அலைமோதுகிறது. இங்கு வந்து வணங்கி வழிபட்டால்‌ பல சிக்கல்கள்‌ விலகும்‌ என்பதும்‌ 
ஒரு நம்பிக்கை.ஒரு சமயம்‌ சனீஸ்வரனுக்கே ஒரு சிக்கல்‌. யமதர்மன்‌ அவரை 
அலட்சியப்படுத்த, நொந்து போகிறார்‌. தனது தாய்‌ சாயாதேவியிடம்‌ தன்னுடைய 
மனப்புகைச்சலைச்‌ சொல்லிக்‌ குமுறுகிறார்‌. தாய்‌, “நேரே போய்‌ பைரவரைப்‌ பார்‌” 
என்கிறார்‌. 
பைரவரை தரிசிக்கிறார்‌ சனீஸ்வரன்‌. உடனே அவரது கிரக நிலையிலேயே மாற்றம்‌. 
பலரைப்‌ படுத்தும்‌ சனீஸ்வரனுக்கே குரு என்றால்‌, மற்றவர்கள்‌?“சிவ... சிவ” என்கிற 
வாசகத்துடன்‌ சின்னக்‌ கோபுரம்‌. உள்ளே நுழைந்த்தும்‌ ஒரு புறம்‌ சிவன்‌, இன்னொருபுறம்‌ 
முருகன்‌. இன்னும்‌ சற்றுத்‌ தள்ளிப்‌ போனால்‌ பைரவர்‌.பைரவருக்கு முன்னால்‌ ஆடு, 
கோழி வெட்டுவதற்கென்றே கல்லால்‌ ன தனிப்பீடம்‌. பைரவருக்குப்‌ பின்னால்‌ ஒரு 
குளம்‌. அதன்‌ கரையில்‌ மொட்டையடிக்கிறார்கள்‌. காது குத்துகிறார்கள்‌. சற்றுத்‌ தள்ளி 
ஆடு, கோழி வெட்டத்‌ தனியிடம்‌. பொங்கல்‌ வைக்கத்‌ தனியிடம்‌.எதிரிகளால்‌ உண்டாகும்‌ 


3 


தொல்லைகள்‌, ரவ பணர்‌ நீங்க அதற்கென்றே விசேஷ அர்ச்சனை செய்கிறார்கள்‌. 
ஒன்பது முறை பூஜை செய்து தயிர்‌ அன்னப்‌ பாவாடை சாத்தி, தேங்காய்‌ பழத்துடன்‌ 
கும்பிட்டால்‌ வழக்கில்‌ வெற்றி கிடைக்கும்‌ என்று நம்புகிறார்கள்‌. 

இதே மாதிரி பைரவருக்கு முன்னால்‌ சிறு மிளகை சின்னத்‌ துணியில்‌ கட்டி, அகல்‌ 
விளக்கில்‌ நல்லெண்ணெய்‌ ஊற்றி அர்ச்சனை செய்கிறார்கள்‌. அப்படிச்‌ செய்தால்‌ இழந்த 
சொத்துக்களும்‌, பொருட்களும்‌ திரும்பவும்‌ கிடைக்கும்‌ என்பது ஐதீகம்‌.பழங்காலத்‌ 
தெய்வமான பைரவருக்கு மன்னர்கள்‌ பலர்‌ திருப்பணி செய்திருக்கிறார்கள்‌. மண்டபம்‌ 
கட்டிக்‌ கொடுத்திருக்கிறார்கள்‌. வீரபாண்டியன்‌, மாறவர்மன்‌, சுந்தர பாண்டியத்‌ தேவர்‌ 
என்று பைரவர்‌ கோவிலைப்‌ பராமரித்த மன்னர்களின்‌ பட்டியல்‌ எண்ணூறு 
ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே நீண்டிருக்கிறது. 

திருஞானசம்பந்தரிலிருந்து, திருநாவுக்கரசர்‌, மாணிக்கவாசகர்‌ வரை பலர்‌ பைரவரைப்‌ 
புகழ்ந்து பாடியிருக்கிறார்கள்‌. இப்போதும்‌ இந்தக்‌ கோவிலில்‌ “பைரவாஷ்டமி” என்று தனி 
பூஜை பகல்‌ 12 மணிக்கு நடக்கிறது.வாகனம்‌ எதுவுமில்லாமல்‌ தரை தொட்டபடி 
உட்கார்ந்திருக்கும்‌ பைரவர்‌ இன்றும்‌ பல சமூகத்தைச்‌ சேர்ந்தவர்களின்‌ 

குலதெய்வம்‌. இன்னொரு ஆச்சர்யம்‌, மற்ற மத்த்தினரையும்‌ ஈர்க்கக்கூடிய மையமாக 
பைரவர்‌ இப்போதும்‌ இருப்பது. முஸ்லிம்களும்‌ வருகிறார்கள்‌. வந்து வாசனை 
திரவியங்களைப்‌ படைத்து வழிபடுகிறார்கள்‌. கிறிஸ்தவர்களும்‌ வந்து 
வழிபடுகிறார்கள்‌.சமயம்‌ கடந்து அவர்களை ஒன்றிணைக்கிறது பைரவர்‌ மீது அவர்கள்‌ 
வைத்திருக்கிற நம்பிக்கை. 

பைரவரின்‌ சிறப்பு: 


சிவபிரானின்‌ தத்புருஷ முகத்திலிருந்து தோன்றியவர்‌. காசியம்பதியில்‌ 
சிவகணங்களுக்கு தலைவராக விளங்குபவர்‌. ஆணவம்‌ கொண்ட பிரம்மனின்‌ சிரம்‌ 
கொய்தவர்‌. மன்மதனின்‌ கர்வம்‌ அடங்கச்‌ செய்தவர்‌. முனிவரின்‌ சாபத்திலிருந்து 
தேவேந்திரன்‌ மகன்‌ ஜெயந்தனைக்‌ காத்தவர்‌. சனியை சனிஸ்வரராக்கி நவக்கோள்களில்‌ 
வலிமை வாய்ந்த கோளாக உயர்த்தி பெருமைச்‌ சேர்த்தவர்‌ என்ற பெருமைமிகு 
சிறப்புக்களைக்‌ கொண்டவர்‌. இவரை கால பைரவர்‌, தா்‌ பைரவர்‌, 
ஷேத்திரபாலகர்‌, சத்ரு சம்ஹார பைரவர்‌, வடுக பைரவர்‌, சொர்ணாகாசன பைரவர்‌ என்று 
பல பெயர்களில்‌ அழைத்து வழிபடுகிறோம்‌. 


தேய்பிறை அஷ்டமி 


ஸ்ரீ பைரவருக்கு பெளர்ணமிக்குப்‌ பின்வரும்‌ தேய்பிறை அஷ்டமியில்பஞ்ச தீபம்‌ ஏற்றி 
வழிபட்டால்‌ காலத்தினால்‌ தீர்க்க முடியாத தொல்லைகள்‌ நீங்கும்‌. நல்லருள்‌ 
கிட்டும்‌.இலுப்பை எண்ணெய்‌,விளக்கெண்ணெய்‌, தேங்காய்‌ எண்ணெய்‌, நல்லெண்ணெய்‌, 
பசு, நெய்‌ இவற்றினை தனிதனி தீபமாக அகல்‌ விளக்கில்‌ ஏற்றலாம்‌. ஒன்றிலிருந்து 
ஒன்றை ஏற்றாமல்தனிதனி தீபமாக ஏற்றி வழிபட்டால்‌ எண்ணிய 
காரியங்கள்நிறைவேறும்‌ என்பது ஐதீகம்‌. 


நவக்கிரக பைரவர்களும்‌ உபசக்திகளும்‌ 
நவக்கிரகங்கள்‌ -பிராண பைரவர்‌ - பைரவரின்‌ உபசக்தி 


1. சூரியன்‌ - சுவர்ணாகர்ஷணபைரவர்‌ - பைரவி 
2. சந்திரன்‌ - கபால பைரவர்‌ - இந்திரா 

3. செவ்வாய்‌ - சண்ட பைரவர்‌ - கெளமாரி 

4. புதன்‌ - உன்மத்த பைரவர்‌ - வராஹி 

5. குரு - அசிதாங்க பைரவர்‌ - பிராமஹி 

6. சுக்கிரன்‌ - ௬௬ பைரவர்‌ - மகேஸ்வரி 

7. சனி- குரோதன பைரவர்‌ - வைஷ்ணவி 


8.ராகு - சம்ஹார பைரவர்‌ - சண்டிகை 
9. கேது - பீஷண பைரவர்‌ - சாமுண்டி 


பைரவரின்‌ சிறப்பு வடிவங்கள்‌: பைரவர்‌ நீலநிற மேனியராய்‌ சிலம்பொலிக்கும்‌ 
திருவடிகளை உடையவராய்‌, பாம்புகள்‌ பொருந்திய திருஅரையும்‌, தலை மாலைகள்‌ 
புரளும்‌ திருமார்பும்‌, தலம்‌, மழு. பாசம்‌, உடுக்கை இவைகள்‌ ஏந்திய திருக்கரங்களையும்‌ 
சிவபெருமான்‌ போன்றே மூன்று கண்களையும்‌, இரண்டு கோரைப்பற்களை 
உடையவராய்‌, செஞ்சடை உடையவராய்‌, கோபச்‌ சிரிப்பும்‌, உக்கிர வடிவமும்‌ 
உடையவராய்‌ காட்சியளிப்பார்‌ என்று பைரவரின்‌ தோற்றத்தை புராணங்கள்‌ 
கூறுகின்றன. உடற்பற்றை நீக்கியபடியால்‌ பைரவர்‌ நிர்வாண கோலத்துடன்‌ 
காட்சியளிக்கின்றார்‌. பைரவர்‌ காவல்‌ தெய்வமாகையால்‌ காவல்‌ குறியீடான நாயை 
வாகனமாகக்‌ கொண்டுள்ளார்‌. இந்த நாயாவது பைரவருக்குப்‌ பின்புறம்‌ குறுக்காகவும்‌, 
அவருக்கு இடப்புறம்‌ நேராகவும்‌ நிற்கின்றது. நகரத்தார்‌ கோயில்களில்‌ காணப்படும்‌ 
பைரவர்‌ வடிவத்தில்‌ பெரும்பாலும்‌ இரு நாய்‌ வாகனங்களே காணப்படுகின்றன. அஷ்ட 
பைரவ வடிவங்களில்‌ இந்த நாய்‌ வாகனம்‌ வேறு வாகனங்களாகக்‌ காட்சியளிக்கிறது. 


பைரவர்‌ - பைரவரின்‌ சக்தி- வாகனம்‌ 


1. அசிதாங்க பைரவர்‌ - பிராமி - அன்னம்‌ 

2. ௬௬ பைரவர்‌ - மகேஸ்வரி - ரிஷபம்‌ 

3. சண்ட பைரவர்‌ - கெளமாரி - மயில்‌ 

4. குரோதன பைரவர்‌ - வைஷ்ணவி - கருடன்‌ 

5. உன்மத்த பைரவர்‌ - வராகி - குதிரை 

6. கபால பைரவர்‌ - இந்திராணி - யானை 

7. பீஷண பைரவர்‌ - சாமுண்டி - சிம்மம்‌ (மனித பிரேதமும்‌ உண்டு) 

8. சம்ஹார பைரவர்‌ - சண்டிகை (இலக்குமியுடன்‌ சேர்த்து சப்த மாதர்கள்‌) - நாய்‌ 


இவ்வாறு விதவிதமான வாகனங்களில்‌ காணப்படும்‌ பைரவர்‌ ஒரு சில ஆலயங்களில்‌ 
எவ்வித வாகனமும்‌ னம்‌ தபாய்‌ காட்சியளிக்கிறார்‌. குறிப்பாக திருவான்மியூர்‌, 
பேரூர்‌, வேதாரண்யம்‌, திருவிற்கோலம்‌ ஆகிய தலங்களில்‌ உள்ள பைரவ வடிவங்களில்‌ 
நாய்‌ வாகனம்‌ காணப்படவில்லை. எண்ணிலாக்‌ கரங்களும்‌, எண்ணிலாத்‌ தலைகளும்‌, 
எண்ணிலா கால்களும்‌ கொண்ட காட்சிக்கு மிக மிக அரிதான வஜ்ர பைரவரின்‌ 
திருவடிவம்‌ ஒன்று புதுச்சேரி பிரஞ்சிந்திய பண்பாட்டுக்‌ கழகத்தில்‌ காணப்படுகிறது. 
மூன்று கால்களைக்‌ கொண்ட அபூர்வ பைரவர்‌ சிருங்கேரியில்‌ காணப்படுகிறார்‌. 
சூரக்குடியில்‌ பைரவர்‌ கதாயுதத்துடனும்‌, திருவாரூரில்‌ பைரவர்‌ கையில்‌ 
கட்டுவாங்கத்தையும்‌ ஏந்தி அபூரவ பைரவராகக்‌ காட்சியளிக்கிறார்‌. திருப்பத்தூருக்கு 
அருகில்‌ பெரிச்சி கோயிலில்‌ உள்ள பைரவத்‌ திருவடிவம்‌ எட்டுத்‌ திருக்கரங்கள்‌ 
கொண்டதாய்‌ ஒரு கரத்தில்‌ அறுபட்ட நிலையில்‌ தலையொன்றை முடிக்கற்றையுடன்‌ 
பிடித்தவண்ணம்‌ காணப்படுகிறது. இன்னொரு வகையில்‌ பிணத்தைக்‌ குத்தி ஏந்திய 
நிலையில்‌ கங்களாத்தண்டு உள்ளது. இவரருகே உள்ள நாய்‌ இரண்டாம்‌ இடக்கையில்‌ 
தொங்கும்‌ தலையின்‌ தசைப்பகுதியை சவைத்துக்‌ கொண்டிருக்கிறது. 
பைரவர்‌ வகைகள்‌: சிற்ப நூல்களும்‌ சிவாகமங்களும்‌ பைரவ மூர்த்தத்தை 
விவரிக்கும்போது அறுபத்து நான்கு பைரவர்களை அறிமுகப்படுத்துகின்றன. இன்னும்‌ 
சில சிற்ப நூல்களில்‌ இடை நூற்றியெட்டு வடிவங்களாகவும்‌ சறிக்கப்படுகின்றன. இந்த 
எல்லா வடிவங்களிலும்‌ சிறப்பான எட்டு வடிவங்கள்‌ அஷ்ட பைரவர்‌ என்று 
அழைக்கப்படுகின்றன .பொதுவாக பைரவர்‌ நீல மேனி கொண்டவராய்‌ சிலம்புகள்‌ 
அணிந்த திருவடியைக்‌ கொண்டவராய்‌, பாம்புகள்‌ பொருந்திய திருவரையும்‌ மண்டை 
ட்டு மாலைகள்‌ புரளும்‌ திருமார்பும்‌, சூலம்‌, பாசம்‌, உடுக்கை, மழு முதலிய தாங்கிய 
ருக்கரங்களை உடையவராய்‌ கூறப்பட்டாலும்‌ அஷ்ட பைரவர்‌ வடிவங்களாகக்‌ 
கூறப்படும்‌ பொழுது அவரின்‌ வண்ணம்‌, ஆயுதம்‌, வாகனம்‌ இவைகள்‌ மாறுபட்டுக்‌ 
காணப்படும்‌. 


அறுபத்து நான்குவித பைரவ மூர்த்திகள்‌: ஒரே பைரவர்‌ எட்டு வகை பணிகளை எண்‌ 
திசைகளிலும்‌ ஏற்கும்போது அவர்‌ அஷ்ட பைரவர்களாகத்‌ தோற்றம்‌ தருகின்றனர்‌ 
எனவும்‌, அவரே அறுபத்து நான்கு காலங்களிலும்‌ அறுபத்து நான்கு பணிகளை ஏற்றுச்‌ 
செயல்படும்போது அறுபத்து நான்கு வடிவங்களாகத்‌ தோற்றமளிக்கின்றார்‌ என்றும்‌ 
கூறப்படுகின்றது. 


முதலில்‌ தோன்றிய பைரவர்‌ சொர்ண பைரவரே ஆவார்‌. ஒரு வடிவம்‌ பின்பு 8 
பைரவர்களாக மாறியது. பின்னர்‌ 8 பைரவ வடிவங்கள்‌ ஒவ்வொன்றும்‌ 8 வடிவங்களாக 
மாறி 64 பைரவர்களாக வெளிப்பட்டனர்‌. 64 யோகினிகளே 64 பைரவர்களின்‌ சக்திகளாக 
மாறினர்‌. 64 பைரவர்களும்‌ அவர்தம்‌ சக்திகளின்‌ பெயர்களும்‌ கீழே 
கொடுக்கப்பட்டுள்ளன. 


64 பைரவர்கள்‌ மற்றும்‌ அவர்களின்‌ சக்திகள்‌ 


நீலகண்ட பைரவர்‌ -ஜயா 
விசாலாட்சி பைரவர்‌- விஜயா 
மார்த்தாண்ட பைரவர்‌- ஜயந்தி 
முன்டனப்பிரபு பைரவர்‌ -அபராஜிதா 
ஸ்வஸ்சந்த்‌ பைரவர்‌ -திவ்யமோகினி 
அதிசந்துஷ்ட பைரவர -மகாயோகினி 
கேசர பைரவர்‌ -ஸித்தமோகினி 
ஸம்ஹார பைரவர்‌- கணேஸ்வர யோகினி 
விஸ்வரூப பைரவர்‌- ப்ரேதோஸின்யை 

. நானாரூப பைரவர்‌ -டாகினி 

. பரம பைரவர்‌- காளி 

. தண்டகர்ண பைரவர்‌- காளராத்ரி 

. ஸூதாபத்ர பைரவர்‌ -நிசாசரி 

. சிரீடன்‌ பைரவர்‌- டங்கார்ரீ 

. உன்மத்த பைரவர்‌- வேதாள்யா 

. மேகநாத பைரவர்‌- ஹும்காரி 

. மனோவேக பைரவர்‌- ஊர்த்துவகேசி 

. ஷேத்ரபாலக பைரவர்‌- விருபாட்சி 

. விருபாஷ பைரவர்‌- சுஷ்காங்கீ 

. காரள பைரவர்‌- நரபோஜினி 

. நிர்பய பைரவர்‌- பட்சார்ரி 

. பிசித பைரவர்‌- வீரபத்ரா 

. ப்ரேஷ்த பைரவர்‌- தூம்ராக்ஷி 

. லோகபால பைரவர்‌- கலகப்ரியா 

. கதாதர பைரவர்‌- கோர ரத்தாட்சி 

. வஜ்ரஹஸ்த பைரவர்‌- விச்வரூபி 

. மகாகால பைரவர்‌- அபயங்கிரி 

. பிரகண்ட பைரவர்‌- வீரகெளமாரி 

. ப்ரளய பைரவர்‌- சண்டிகை 

. அந்தக பைரவர்‌- வாராஹி 


ooo 4. இடா. WNP 


2 
௨௦ 


மூமூ.மூ. ஸூ. மூ. ஸூ... ம... பு பு EE 
உம உ 0 ல மூவ 0 NWN 


31. 
32. 
33. 
34. 
35. 
36. 
37. 
38. 
39. 
40. 
41. 
42. 
43. 
44, 
45. 
46. 
47. 
48. 
49. 
50. 
51. 
52. 
53. 
54, 
55. 
56. 
57. 
58. 
59. 
60. 
61. 
62. 
63. 
64, 


பூமிகர்ப்ப பைரவர்‌- முண்டதாரணி 
பீஷண பைரவர்‌ ராக்க்ஷஸி 
ஸம்ஹார பைரவர்‌- பைரவி 

குலபால பைரவர்‌- த்வாங்க்ஷிணி 
ருண்டமாலா பைரவர்‌ -தூம்ராங்கி 
ரத்தாங்க பைரவர்‌- பிரேதவாகினி 
பிங்களேஷ்ண பைரவர்‌- கட்கினி 
அப்ரரூப பைரவர்‌ -தீர்க்கலம்‌ போஷ்யா 
தராபாலன பைரவர்‌- மாலினி 
ப்ரஜாபாலன பைரவர்‌- மந்திரயோகினி 
குல பைரவர்‌- காளி 

மந்திரநாயக பைரவர்‌- சக்ரிணி 

ருத்ர பைரவர்‌- கங்காளி 

பிதாமஹ பைரவர்‌- புவனேஸ்வரி 
விஷ்ணு பைரவர்‌- த்ரோடகீ 

வடுகநாத பைரவர்‌- மகாமாரீ 

கபால பைரவர்‌- யமதூதி 

பூதவேதாள பைரவர்‌- காளி 

த்ரிநேத்ர பைரவர்‌- கேசினி 
திரபுராந்தக பைரவர்‌- மர்த்தினி 

வரத பைரவர்‌- ரோமஜங்கே 
பர்வதவாகன பைரவர்‌- நிர்வாணி 
சசிவாகன பைரவர்‌- விசாலி 
கபாலபூஷன பைரவர்‌: கார்முகி 
ஸர்வக்ஞ பைரவர்‌- தோத்யமினம 
ஸர்வதேவ பைரவர்‌- அதோமுக்யை 
ஈசான பைரவர்‌- முண்டாக்ரதாரிணி 
ஸர்வபூத பைரவர்‌- வியாக்ரிணி 
கோரநாத பைரவர்‌- தூங்ஷிணி 
பயங்கர பைரவர்‌- பிரேதரூபிணி 
புத்திமுக்திபலப்ரத பைரவர்‌- தூர்ஜட்டை 
காலாக்னி பைரவர்‌- கோர்யா 
மகாரெளத்தர பைரவர்‌- கராளி 
தட்சிணாபிஸ்தித பைரவர்‌- விஷலங்கர்யா 


தென்னாடுடைய சிவனே போற்றி...! 


ஓம்‌ ஹ்ரீம்‌ மஹாபைரவாய நமஹ 
ஓம்‌ சிவ சிவ ஓம்‌ 


கங்கைக்‌ கரையில்‌ 64 கட்டங்களில்‌ 64 பைரவர்கள்‌ உள்ளனர்‌: 


பைரவர்‌ உற்பத்தி: சிவபெருமான்‌ பஞ்சகுமாரர்களில்‌ (பைரவர்‌, கணபதி, முருகன்‌, 
வீரபத்திரர்‌, ஐயனார்‌) பைரவரும்‌ ஒருவர்‌ என்று கூறப்பட்டாலும்‌ சிவபெருமான்‌ துக்கம்‌ 


அல்லது துக்கத்திற்குக்‌ காரணமான பாபத்தைப்‌ போக்குவதால்‌ இவரும்‌ பைரவன்‌ என்றே 
அழைக்கப்படுகிறார்‌. அவரது சக்தியான காளியும்‌ பைரவி என்ற பெயரில்‌ ஈசானத்‌ 
திக்கில்‌ இருந்து கொண்டு காவல்‌ காக்கின்றான்‌. பைரவரை வலிமைமிக்க 
ஞானமூர்த்தியாக உற்பத்தி செய்து உலகினைக்‌ காக்கும்‌ பொறுப்பை அவரிடம்‌ 
சிவபெருமான்‌ அளித்தார்‌. அவர்‌ உயிர்களுக்கும்‌ அவர்களின்‌ உடைமைகளுக்கும்‌ 
பாதுகாவலாக இருப்பதுடன்‌ எட்டு திசைகளிலும்‌ அஷ்ட பைரவராக நின்று அவற்றையும்‌ 
பாதுகாத்து வருகின்றார்‌. அசுரர்களால்‌ ட பப று பொழுதெல்லாம்‌ 
சிவபெருமான்‌ தனது அம்சமாகப்‌ பைரவரைத்‌ தோற்றுவித்து அசுரர்களை வென்று 
உயிர்களுக்கு தக ரத்தி பைரவர்‌ உற்பத்தியைப்‌ புராணங்கள்‌ கூறுகின்றன. 
பைரவருக்கு -க்ஷத்திரபாலக மூர்த்தி என்றும்‌ ஒரு பெயர்‌ வழங்குகிறது. “கஷத்திரம்‌. 
என்றால்‌ பூமி. பாலகர்‌ என்றால்‌ காப்பர்‌. -க்ஷத்திராமாகிய உலகிற்கு ஊழிக்காலத்தில்‌ 
நேர்ந்த துயரத்தை நீக்கிக்‌ காத்தருளினமையால்‌ சிவனுக்கு ண்ட்‌ அதது மூர்த்தி 
என்னும்‌ பெயர்‌ விளங்குவதாயிற்று என்று புராண வரலாறு கூறுகிறது. 
பெண்கள்‌ பலவீனமானவர்களாதலால்‌, எந்தப்‌ பெண்ணாலும்‌ அசுரனான தன்னைக்‌ 
கொல்ல முடியாது என்று கருதி தானாகாசுரன்‌ என்னும்‌ அசுரன்‌ வரம்‌ பெற்றிருந்தான்‌. 
சாகா வரம்‌ பெற்றதனால்‌ தானாகாசுரன்‌ தேவர்களைக்‌ கொடுமைப்படுத்தத்‌ 
தொடங்கினான்‌. அதனால்‌ பிரம்மா முதலிய தேவர்கள்‌ அசுரனின்‌ கொடுமையிலிருந்து 
டுபட சிவபெருமானை வேண்டினர்‌. தவர்களின்‌ துன்பத்தைக்கண்ட சிவபெருமானும்‌ 
தனது அம்சமான காளியைத்‌ தோற்றுவித்து தானாகாசுரனை அழிக்கக்‌ கட்டளையிட்டார்‌. 
சிவனின்‌ கட்டளைப்படியே தானாகாசுரனைக்‌ காளி ௮ த்துடன்‌, அந்தக்‌ கோபத்தீயுடனே 
உலகெங்கும்‌ சுற்றித்‌ திரிந்தாள்‌. அவளுடைய கோபத்தீயினால்‌ உலக உயிர்களெல்லாம்‌ 
வருந்தின. காளியின்‌ கோபத்தீயைப்‌ பருகுவதற்கு மாயையாய்‌ பாலகன்‌ உருக்கொண்டு 
இடுகாட்டில்‌ குழந்தையாய்க்‌ கிடந்து அழுதார்‌. பசியால்‌ அழும்‌ குழந்தையைக்‌ கண்ட 
காளி அதனைத்‌ தூக்கி மார்புடன்‌ அணைத்துப்‌ பால்‌ கொடுத்தாள்‌. காளியிடம்‌ பால்‌ குடித்த 
குழந்தை பாலுடன்‌ அவளுடைய கோபத்தீயையும்‌ சேர்த்துப்‌ பருகியது. அதனால்‌ 
காளியின்‌ கோபம்‌ தணிந்தது. உலகமும்‌ காளியின்‌ அழிவிலிருந்து காக்கப்பட்டது. 
குழந்தையாய்‌ அவதரித்து காளியின்‌ கோபத்தைத்‌ தணித்த குழந்தைதான்‌ -க்ஷத்திரபாலர்‌. 
இந்த -க்ஷத்திரபாலர்‌ சிவனுடைய மூர்த்தங்களில்‌ ஒன்று என்றும்‌ நாய்‌ வாகனத்தின்‌ மீது 
அமர்ந்திருக்கும்‌ அவரே பைரவரின்‌ திருவடிவம்‌ என்று இலிங்க புராணத்தில்‌ 
கூறப்பட்டுள்ளது. 
அஷ்ட பைரவர்‌ உற்பத்தி: இரணியாட்சன்‌ மகனாகிய அந்தகாசுரன்‌ சிவபெருமானை 
எண்ணிப்‌ பஞ்சாக்கினி வளர்த்து கடுந்தவம்‌ செய்தான்‌. அவனுடைய தவத்திற்கு இரங்கிய 
சிவபெருமான்‌ அவனுக்குக்‌ காட்சியளித்தார்‌. அசுரனும்‌ தன்னை யாராலும்‌ வெல்ல 
முடியாத பேராற்றலும்‌, பெரும்‌ போக நுகர்ச்சியும்‌ தந்தருள வேண்டுமென வேண்டினான்‌. 
சிவபெருமானும்‌ அவன்‌ கோரிய வரங்களைத்‌ தந்தருளினார்‌. சிவனிடம்‌ வரம்பெற்ற 
அந்தகாசுரன்‌ தேவர்களை அடக்கி, அவர்களுடைய தேவியர்களின்‌ மதில்‌ தன்‌ யாடத்‌ 
தொடங்கினான்‌. மேலும்‌ தோல்வியுற்ற தேவர்களை பெண்‌ வேடத்துடன்‌ ப றிய 
செய்து அவமானப்படுத்தினான்‌. அப்படியும்‌ அவனது ஆணவம்‌ குறையவில்லை. 
அந்தகாசுரனின்‌ கொடுமையை தாங்க இயலாத தேவர்கள்‌ பெண்‌ வேடத்துடனேயே 
சிவபெருமானைச்‌ சரணடைந்து தங்கள்‌ இன்னல்களைக்‌ கூறினர்‌. அவர்களது துயரத்தைக்‌ 
கண்ட சிவபெருமான்‌ மகா பைரவரை உற்பத்தி செய்து அந்தகாசுரனின்‌ ஆண்மையை 
அழித்து, தேவர்களின்‌ துன்பத்தைப்‌ போக்கும்படிக்‌ கட்டளையிட்டார்‌. மகாபைரவர்‌ 
அதிஉக்கிரத்துடன்‌ அவன்மீது போர்‌ தொடுத்தார்‌. அவருடைய கோபாக்கினியிலிருந்து 
அஷ்ட பைரவர்கள்‌ தோன்றினர்‌. அந்த எட்டு பைரவர்களுக்கும்‌ தேவர்கள்‌ அஷ்ட 
மாதர்களை அளித்து இன்பம்‌ பெறச்‌ செய்ததுடன்‌ எட்டு வாகனங்களையும்‌ அளித்தனர்‌. 
அந்தகாசுரனை மகாபைரவர்‌ வென்று அவனைத்‌ தனது சூலாயுதத்தில்‌ குத்தித்‌ 
தூக்கியவாறு மூன்று உலகங்களிலும்‌ திரிந்தார்‌. அவனுடைய உடலிலிருந்து வழிந்த 
குருதியைக்‌ குடித்தார்‌. அவன்‌ அஞ்சிச்‌ சோர்ந்து இரஞ்சியதால்‌ அவனை தலத்திலிருந்து 
விடுவித்தார்‌. முண்டகன்‌ முதலிய அனேக அசுரர்கள்‌ தோன்றிய போதெல்லாம்‌ 


சிவபெருமான்‌ அனேக பைரவர்களை உற்பத்தி செய்து அவர்களை அழித்து வருகின்றார்‌. 
அவர்களின்‌ சம்ஹாரப்‌ பணி முடிந்தபிறகு ஈசான பாகத்திலுள்ள பைரவர்‌ பதம்‌ என்னும்‌ 
இடத்தில்‌ தங்கி சிவனை வழிபட்டு வருகின்றனர்‌. ஒவ்வொரு ஸ்தலத்தையும்‌ பைரவர்‌ 
காப்பது போல ஈசான திக்கிலிருந்து காளி காத்து வருகிறார்‌. பைரவருக்கும்‌, பைரவிக்கும்‌ 
ஈசான திசை உரியதாகும்‌. திருவண்ணாமலை ஆலயத்தில்‌ உள்ள கால பைரவர்‌ 
ஆலயமுக மண்டபத்தில்‌ எட்டு பைரவர்களின்‌ சுதைச்‌ சிற்பங்களை தரிசிக்கலாம்‌. சீர்காழி 
சட்டநாதர்‌ ஆலய தெற்கு பிராகார வலம்புரி மண்டபத்தில்‌ அஷ்ட பைரவர்‌ உள்ளார்கள்‌. 
அஷ்ட பைரவர்களும்‌ வழிபட்ட எட்டூ லிங்கங்கள்‌ கொண்ட கோயில்‌ காஞ்சிபுரம்‌ 
அருகிலுள்ள பிள்ளையார்‌ பாளையத்தில்‌ உள்ளது. விழுப்புரம்‌ பாண்டிச்சேரி சாலையில்‌ 
உள்ள வடுவூர்‌ சிவன்‌ கோயிலில்‌ எட்டூ வடிவங்களில்‌ பைரவர்களைக்‌ காணலாம்‌. 
பிரமன்‌ தலையைக்‌ கொய்தது (காசி காண்டத்தில்‌): சிவபெருமானுக்கு இருப்பது 
போலவே, ஒரு காலத்தில்‌ பிரம்மாவுக்கு ஐந்து தலைகள்‌ இருந்தன. அதனால்‌ 
சிவபெருமானுக்குத்‌ தான்‌ எந்தவிதத்திலும்‌ குறைந்தவரில்லை என்று பிரம்மா கர்வம்‌ 
கொண்டிருந்தார்‌. இந்த ஐந்து முகத்துடன்‌ அடிக்கடி கயிலையம்பதிக்கு வந்து போய்க்‌ 
கொண்டிருக்க, சில சமயங்களில்‌ கயிலைக்கு வருவது சிவனா அல்லது பிரம்மாவா என 
பார்வதி தேவி குழப்பமடைந்தார்‌. சிவபெருமான்‌ என நினைத்து பார்வதி தேவி 
பரபரப்புடன்‌ வணங்குகையில்‌, பிரம்மா ஆணவத்துடன்‌ சிரித்துக்‌ கொண்டே செல்வது 
குறித்து பார்வதி தேவி சிவபெருமானிடம்‌ முறையிட்டார்‌. பிரம்மாவின்‌ செருக்கை 
சிவபெருமான்‌ அறிந்தவராதலால்‌ அவர்‌ தானே திருந்தட்டும்‌ என்று பொறுமை காத்தார்‌. 
அவ்வாறிக்கையில்‌ மேரு மலையில்‌ திருமாலிடம்‌ பிரம்மா தன்னை சிவபெருமான்‌ என 
கருதி பார்வதி தேவி எழுந்து மரியாதையுடன்‌ வணங்கியதைத்‌ தெரிவித்து கேலி செய்து 
கொண்டிருந்தார்‌. அப்போது அங்கு குழுமியிருந்த தேவர்களும்‌, முனிவர்களும்‌ 
அவர்களைச்‌ சூழ்ந்து பரப்பிரம்மன்‌ என்பது யார்‌? என்று கேட்டனர்‌. அதற்கு பிரம்மா, 
ஆதிபராசக்தியின்‌ அம்சமான பார்வதி தேவியே என்னைக்‌ கண்டு எழுந்து 
வணங்குகிறார்கள்‌ என்றால்‌ பரப்பிரம்மம்‌ நானாகத்தான்‌ இருக்க முடியும்‌ என்ப 
உங்களுக்குப்‌ புரியவில்லையா? மேலும்‌ பரப்பிரம்மனை என்பதில்‌ என்‌ பெயர்‌ பிரம்மா 
இருப்பது நானே பரப்பிரம்மன்‌ என்பதைப்‌ புலப்படுத்தவில்லையா? என்றார்‌. 
பிரம்மனின்‌ பதில்‌ தேவர்களுக்கும்‌, முனிவர்களுக்கும்‌ திகைப்பைத்‌ தந்தது. 
சிவபெருமானைப்‌ பரம்பொருள்‌ என்று கூறுவார்‌ என்று எதிர்பார்த்ததற்கு மாறாக பிரம்மா 
தன்னையே பரப்பிரம்மம்‌ என்று குறித்துக்‌ கொண்டது அவர்களுக்கு ஆச்சரியமளித்தது. 
சரி திருமால்‌ என்ன சொல்கிறார்‌ என்று திருமாலின்‌ பக்கம்‌ திரும்பினர்‌. உன்னைப்‌ 
பெற்றெடுத்தவள்‌ நான்‌. அப்படி இருக்கும்போது நீ எப்படி பரம்பொருள்‌ ஆக முடியும்‌. 
பிறப்பு இறப்பு அற்றவர்தானே பரம்பொருள்‌. நீ என்னிடமிருந்து பிறந்ததால்‌ நீ 
பரம்பொருளாக இருக்க முடியாது. பிறப்பு இறப்பற்ற நானே பரம்பொருள்‌ என்று திருமால்‌ 
தெரிவித்தார்‌. சிவனே பரம்பொருள்‌ என்பதை உணர்த்த வேண்டி தாங்கள்‌ கேட்ட 
கேள்விக்கு, சிவனே பரம்பொருள்‌ என்று அவர்களிருவரும்‌ கூறுவார்கள்‌ என்‌ 
எதிர்பார்த்தால்‌, இருவருமே பரம்பொருள்‌ என்று ஒருவரை ஒருவர்‌ வாதிட்டுக்‌ கொள்வது 
முனிவர்களுக்கும்‌, தேவர்களுக்கும்‌ கவலையைத்‌ தந்தது. அதனால்‌ வேதத்திடமும்‌ 
பிரணவத்திடமும்‌ அவர்கள்‌ முறையிட்டனர்‌. ன வ்‌ பிரணவமும்‌ பிரம்மா, திருமால்‌ 
ஆகிய இருவரிடமும்‌, எல்லா உலகங்களுக்கும்‌ சிவபெருமானே பரம்பொருளாயிருக்க 
நீங்கள்‌ இருவரும்‌ இப்படி பொருத்தம்‌ இல்லாமல்‌ விவாதித்துக்‌ கொண்டிருக்கிறீர்களே 
என்று கூறின. அப்படியும்‌ அவர்கள்‌ இருவரும்‌ தம்‌ வாதத்தை கைவிடத்‌ தயாராக 
இல்லை. இவர்களிருவரும்‌ இப்படி சண்டையிடுவதைக்‌ கண்ட சிவபெருமான்‌ 
அவர்களின்‌ நடுவிலே ஜோதி வடிவில்‌ காட்சியளித்தார்‌. அவர்களோ அதனை ஏதோ ஓர்‌ 
சுடர்‌ என்று அலட்சியம்‌ செய்தனர்‌. ஆயினும்‌ சிவபெருமான்‌ பார்வதியுடன்‌ அந்தச்‌ 
சுடரிலே காட்சியளித்தார்‌. அதனைக்‌ கண்ட திருமால்‌ ஐயம்‌ தீர்ந்தவராய்‌ சிவபெருமானே 
பரப்பிரம்மா என்பதை உணர்ந்தவராய்‌ அவரைப்‌ பணிந்து வணங்கினார்‌. ஆனால்‌ 
பிரம்மாவோ, என்னைப்போலவே ஐந்து தலைகள்‌ கொண்டிருக்கும்‌ சிவபெருமான்‌ 
என்னைவிட எந்தவிதத்தில்‌ உயர்ந்தவர்‌. ஆகவே நான்தான்‌ பரம்பொருள்‌ என்று 
மார்தட்டினார்‌. ஆணவத்தின்‌ காரணமாகத்‌ தன்னை இகழ்ந்த பிரம்மாவுக்குத்‌ தகுந்த புத்தி 
9 


புகட்டிட பைரவக்‌ கடவுளை அந்த இடத்திலே தோன்றச்‌ செய்தார்‌. தன்னுடைய 
நடுச்சிரத்தின்‌ மூலம்‌ சிவபெருமானை இகழ்ந்து பேசிய பிரம்மனின்‌ நடுச்சிரம்‌ பைரவரின்‌ 
நக நுனியால்‌ கிள்ளி எடுக்கப்பட்டது. 

தலை அறுபட்ட பிறகுதான்‌ பிரம்மாவுக்குப்‌ புத்தி வந்தது. அகந்தையால்‌ தான்‌ பேசிய 
பேச்சினை மன்னிக்குமாறு சிவனிடம்‌ கோரினான்‌. தன்னுடைய ஆணவத்‌ை 
அடக்கியதற்குச்‌ சான்றாக தன்னுடைய ஐந்தாவது தலை அவருடைய கையிலேயே 
இருக்கட்டும்‌ என்று பிரம்மா கேட்டுக்‌ கொண்டார்‌. ஐந்து முகங்களைக்‌ கொண்டிருந்த 
பிரம்மா இந்த நிகழ்ச்சியின்‌ காரணமாகவே அன்று முதல்‌ நான்முகன்‌ என்று 
அழைக்கப்பட்டார்‌. பிரம்மனின்‌ தலை பைரவரால்‌ கிள்ளி எறியப்பட்டதால்‌ அவருக்குப்‌ 
பிரம்மஹத்தி தோஷம்‌ பிடிக்கின்றது. பிரம்மனின்‌ தலை பைரவரின்‌ கையில்‌ 
ஒட்டிக்கொள்கிறது. பிரம்மனின்‌ கபாலம்‌ சுமந்த கையினராய்‌ பைரவர்‌ உலகம்‌ 
முழுவதும்‌ அலைந்து திரிந்து நர்மதா நதிக்கரைக்கு வருகின்றார்‌. பின்னர்‌ அங்குள்ள _ 
முனிவர்களை வணங்கி, தன்னுடைய பிரம்மஹத்தி தோஷம்‌ விலகும்‌ வழியைக்‌ கேட்க, 
அவர்களும்‌ நீங்கள்‌ காசிக்குச்‌ சென்றால்‌ உங்கள்‌ பிரம்மஹத்தி தோஷம்‌ நீங்கும்‌ என்று 
கூறுகின்றனர்‌. முனிவர்களின்‌ அறிவுரைப்படியே பைரவர்‌ காசிக்குச்‌ செல்கின்றார்‌. 
காசியின்‌ எல்லையை மிதித்த உடனேயே பைரவரின்‌ கையில்‌ உள்ள பிரம்ம கபாலம்‌ 
தெரித்து விழுகின்றது. அங்கே அவரின்‌ பிரம்மஹத்தி தோஷம்‌ நீங்கியது. அதுவரை 
கபால பைரவர்‌ (கையில்‌ பிரம்மனின்‌ வ வக்கம்‌ பல வடட அதள யால்‌) 
என்றழைக்கப்பட்டவர்‌ அதன்பிறகு காலபைரவராகி காசியிலேயே நிரந்தரமாகத்‌ தங்கி 
பக்தர்களுக்கு அருள்‌ புரிந்து கொண்டிருக்கிறார்‌. 

காசியில்‌ கால பைரவர்‌ அதிகாரம்‌: இராவணனை வதம்‌ செய்ததால்‌ ராமனுக்கு 
பிரம்மஹத்தி தோஷம்‌ ஏற்பட்டது. அந்த தோஷத்துடன்‌ முடிசூட்டு விழா செய்வது 
நல்லதல்ல என்று ராமன்‌ கருதினார்‌. அதற்குப்‌ க்க காசியிலிருந்து உருவான 
சுயம்புலிங்கத்தைப்‌ பிரதிஷ்டை செய்து வழிபட வேண்டும்‌ என்று முனிவர்கள்‌ யோசனை 
கூறவே ராமன்‌ தன்‌ அருகில்‌ நின்று கொண்டிருந்த அனுமனிடம்‌, நீ உடனே காசிக்குப்‌ 
புறப்பட்டுச்‌ சென்று ஒரு சுயம்புலிங்கத்தைப்‌ கொண்டு வா! என்று கூறினார்‌. அனுமனும்‌ 
ராமபிரானின்‌ கட்டளைப்படியே காசியை நோக்கிப்‌ புறப்பட்டார்‌. ஆந்திர மாநிலம்‌ சித்தூர்‌ 
என்னும்‌ மாவட்டத்தில்‌ உள்ள இராமகிரி என்னும்‌ இத்தலம்‌ இராமாயண காலத்தில்‌ 
திருக்காரிக்கரை என்று வழங்கப்பட்டது. இதனை காளிதேவி சமேத காலபைரவர்‌ ஆட்சி 
செய்கிறார்‌. ராமனுக்காக சுயம்புலிங்கம்‌ எடுக்க அனுமன்‌ காசிக்குச்‌ செல்லும்‌ 
விபரத்தைத்‌ தன்‌ ஞானக்கண்ணால்‌ உணர்ந்த காலபைரவர்‌ அனுமன்‌ கையால்‌ முதலில்‌ 
கொண்டு வரப்படும்‌ அந்த காசிலிங்கம்‌ தன்னுடைய இந்த ஆலயத்தில்‌ பிரதிஷ்டை 
செய்யப்பட வேண்டும்‌ என்று ஆசைப்பட்டார்‌. அதற்காக சில முனனேற்பாடுகளைச்‌ 
செய்யத்‌ தொடங்கினார்‌. முதலில்‌ சூரிய பகவானிடம்‌ சென்று அனுமன்‌ காசியிலிருந்து 
இந்தப்‌ டப வரும்பொழுது அவரது முழு சக்தியுடன்‌ நன்கு பிரகாசிக்க 
வேண்டும்‌ என்று கேட்டுக்‌ கொண்டார்‌. பிறகு கங்காதேவியை அணுகி, தாயே ! அனுமன்‌ 
காசியிலிருந்து திரும்பிவரும்‌ போது காசி முதல்‌ இந்தத்‌ தலம்‌ வரையில்‌ அனுமனின்‌ 
கண்களில்‌ படாமல்‌ ஒளிந்திருக்க வேண்டும்‌ எனக்‌ கேட்டுக்‌ கொண்டார்‌. அதற்குக்‌ 
கங்கையும்‌ உடன்பட்டாள்‌. அடுத்து வாயு பகவானிடம்‌ சென்று வாயுதேவா! அனுமன்‌ 
காசியிலிருந்து திரும்பும்போது காசியிலிருந்து திருக்காரிக்கரை வரை தாங்கள்‌ பலமான 
காற்றை வீசி நல்லது செய்ய வேண்டும்‌ என்று கேட்டுக்‌ கொண்டார்‌. வாயு தேவனும்‌ 
பைரவர்‌ கோரிக்கைக்குச்‌ சம்மதித்தார்‌. இறுதியாகத்‌ தன்‌ இருப்பிடம்‌ திரும்‌ 
திருக்காரிக்கரை மக்களின்‌ கனவில்‌ தோன்றி நாளை சூரியோதயம்‌ முதல்‌ மதியம்‌ வரை 
யாரும்‌ வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம்‌ என்று ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்தார்‌. 
கால பைரவரின்‌ த தவளை அறியாத அனுமன்‌ காசிக்குச்‌ சென்று கங்கையில்‌ 
புனித நீராடி காசி விசுவநாதரைத்‌ தரிசித்து அங்கிருக்கும்‌ சுயம்பு லிங்கங்களில்‌ ஒன்றை 
எடுத்துக்‌ கொண்டு வான்மார்க்கமாக இராமேசுவரம்‌ நோக்கித்‌ திரும்பிக்‌ கொண்டிருந்தார்‌. 
அச்சமயத்தில்‌ கால பைரவருக்குக்‌ கொடுத்த வாக்கின்படி வானத்தில்‌ சூரியன்‌ உதயமாகி 
கடுமையான வெப்பத்தைச்‌ சிந்தினான்‌. வாயுவோ தன்‌ பங்கிற்கு தென்‌ திசையிலிருந்து 


10 


வட திசையை நோக்கி ஊழிக்காற்று போல வீசத்‌ தொடங்கினான்‌. கங்காதேவியும்‌ 
ஆஞ்சநேயரின்‌ கண்களில்‌ படாதவண்ணம்‌ ஒளிந்து கொண்டாள்‌. வெய்யிலின்‌ கடுமை, 
காற்றின்‌ எதிர்வேகம்‌, சிவலிங்கத்தின்‌ பாரம்‌ இவைகளைத்‌ தாங்காமல்‌ மிகவும்‌ 
களைப்படைந்த அனுமன்‌ குடிக்கத்‌ தண்ணீர்‌ தேடி அலைந்தார்‌. இந்தச்‌ சந்தர்ப்பத்திற்கால 
பைரவர்‌, மாடு மேய்க்கும்‌ சிறுவனாக வடிவம்‌ கொண்டு, அப்பகுதியில்‌ மாடு மேய்த்துக்‌ 
கொண்டிருந்தார்‌. அனுமனும்‌, அந்த சிறுவனை அழைத்து, தம்பி! எனக்கு மிகவும்‌ 
தாகமாக இருக்கிறது. தண்ணீர்‌ இருக்கும்‌ இடத்தைக்‌ காண்பிப்பாயா? என்று கேட்டார்‌. 
சிறுவனும்‌ அனுமனை சிறிது தூரம்‌ அழைத்துச்‌ சென்று கங்காதேவியைத்‌ தோன்ற 
நினைத்துக்‌ கொண்டார்‌. அவரின்‌ விருப்பப்படியே கங்காதேவி அருணா நதியாக சிறிது 
தூரத்தில்‌ ஓடத்‌ தொடங்கினாள்‌. காளிங்க மடுக்கரையில்‌ அருணா நதியைக்‌ கண்டு 
மகிழ்ச்சியடைந்த அனுமன்‌ அந்த மகிழ்ச்சியில்‌ கையில்‌ வைத்திருந்த சிவலிங்கத்தை 
சிறுவன்‌ வடிவிலிருந்த கால பைரவரிடம்‌ கொடுத்து, தான்‌ தண்ணி) அருந்திவிட்டு வரும்‌ 
வரை அதனை வைத்திருக்கும்படி வேண்டினார்‌. சிறுவனும்‌, ஐயோ நானோ சிறுவன்‌; 
அதிக நேரம்‌ இந்த பாரத்தைக்‌ கையில்‌ வைத்திருக்க இயலாதே என்றான்‌. அனுமனும்‌ 
உனக்கு சிரமம்‌ தெரியாதிருக்க வரம்‌ தருகிறேன்‌ என்று சொல்லி காளிங்க மடு அருகினில்‌ 
நீரருந்தச்‌ சென்றார்‌. குறிப்பிட்ட நல்ல நேரத்தில்‌ லிங்கத்தை வாங்கிச்‌ செல்ல அனுமன்‌ 
காத்திருந்தார்‌. ஆனால்‌ அதே நல்ல நேரத்தில்‌ அங்கு சிவலிங்கத்தைப்‌ பிரதிஷ்டை 
செய்துவிட்டு, மன நிறைவுடன்‌, பாரம்‌ தாங்காமல்‌ லிங்கத்தை பூமியின்‌ மேல்‌ வைத்து 
விட்டேன்‌ என்று கூறிவிட்டு சிறுவன்‌ ஓடிவிட்டான்‌. சிறுவனின்‌ குரல்‌ கேட்டு அனுமன்‌ 
திடுக்கிட்டார்‌. ஆனாலும்‌ பூமியில்‌ வைத்த லிங்கத்தை எடுப்பது ஒன்றும்‌ சிரமமான 
காரியமல்லவே, சஞ்சீவி மலையையே எடுத்தி வந்த எனக்கு இந்தப்‌ பூமியிலிருந்து 
எடுப்பது என்ன பளுவா? என்று கர்வத்துடன்‌ லிங்கத்தை வாலால்‌ சுற்றி எடுக்க 
முயன்றார்‌. ஆனால்‌ அவரால்‌ சிவலிங்கத்தை எடுக்க முடியவில்லை. ஆணவத்தால்‌ 
தான்‌ அலட்சியமாக சிவலிங்கத்தை எடுக்க முயன்றதற்கு சிவனாரிடம்‌ மன்னிப்பு 
கேட்டவாறு இருகை கூப்பி பணிவுடன்‌ வணங்கி நின்றார்‌. அனுமனை மன்னித்த 
ரா நான்‌ நல்ல முகூர்த்த நேரத்தில்‌ இந்த இடத்தில அமர்ந்து விட்டதால்‌ நீ 
பூசிப்பதற்கு வேறொரு காசி லிங்கத்தை எடுத்துக்கொண்டு போ என்று ஆணையிட்டார்‌. 
அப்பொழுது இயற்கைச்‌ சூழ்நிலை சாதாரணநிலைக்குத்‌ திரும்பியது. திடீரென 
நிகழ்ந்துவிட்ட இயற்கை மாற்றத்திற்கு என்ன காரணம்‌ என்று யோசிக்கையில்‌, இது கால 
பைரவரின்‌ படத்தப்‌. அவர்தான்‌ காசியிலிருந்து எடுத்து வந்த சுயம்புலிங்கத்தை 
இவ்விடத்தில்‌ பிரதிஷ்டை செய்வதற்காக இப்படி நடந்து கொண்டார்‌ என்ற உண்மை 
அனுமனுக்குத்‌ தெள்ளத்‌ தெளிவாகியது. 

ராமரின்‌ கட்டளையை நிறைவேற்றுவதற்கு தனக்கு இடையூறாக இருந்தது இந்த 
காளிங்க மடுதான்‌ என்று கோபம்‌ கொண்டு, அருகில்‌ இருந்த காரிகிரி என்ற மலையைப்‌ 
பெயர்த்து எடுத்து அந்த மடுவில்‌ போட்டு, இந்த நதிப்பகுதி வனம்‌ சூழ்ந்த பகுதியாக 
மாறட்டும்‌ என்று சாபமளித்தார்‌ அனுமன்‌. இராமேசுவரத்தில்‌ எல்லோரும்‌ காசி 
லிங்கத்திற்காகக்‌ காத்திருப்பார்கள்‌ என்பதால்‌ நேரத்தை வீணாக்காமல்‌ மறுபடியும்‌ 
காசிக்குச்‌ சென்றார்‌. இந்த முறை காசியில்‌ தெரிந்த காட்சிகள்‌ அனுமனுக்கு 
ஆச்சரியமளித்தது. காரணம்‌ காசியில்‌, கங்கைக்‌ கரையில்‌ எங்கு நோக்கினும்‌ 
இலிங்கங்களாகவே காட்சியளித்தன. இந்த லிங்கங்களில்‌ எது சுயம்புலிங்கம்‌ என்பதைக்‌ 
கண்டுபிடிக்க முடியாமல்‌ அனுமன்‌ திணறினார்‌. அப்போது ஒரு குறிப்பிட்ட 
இலிங்கத்திற்கு மேலே கருடன்‌ வட்டமிட்டது. அதே நேரம்‌ பல்லியும்‌ நல்லுரை கூறியது. 
இந்த இரு குறிப்புகளினால்‌ அதுவே சுயம்புலிங்கம்‌ என்பதை உணர்ந்த அனுமன்‌ அதனை 
எடுக்க முயன்றார்‌. காசியின்‌ காலபைரவராகிய தன்னிடம்‌ அனுமதி ஏதும்‌ பெறாமல்‌ 
அனுமன்‌ இலிங்கத்தை எடுக்க முயல்வது கண்டு கோபமடைந்த கால பைரவர்‌, என்‌ 
அனுமதி இல்லாமல்‌ எப்படி நீ சிவலிங்கத்தை எடுக்கலாம்‌ என்று அனுமனைத்‌ தடுத்தார்‌. 
முதல்முறை சிவலிங்கத்தை எடுத்துக்கொண்டு போகும்போதும்‌ இந்த பைரவர்‌ ஏதோ 
சூழ்ச்சி செய்து காளிங்க மடுவில்‌ டுத்‌ விட்டார்‌. இப்பொழுது மறுபடியும்‌ தன்னுடைய 
முயற்சிக்குத்‌ தடை செய்கிறார்‌ என்று கோபமடைந்த அனுமன்‌ கால பைரவரைத்‌ தாக்கத்‌ 
தொடங்கினார்‌. ஆணவத்தால்‌ செய்த போராகையால்‌ அனுமனுக்குத்‌ தோல்வியே 


11 


கிட்டுகிறது. அந்த சமயத்தில்‌ அங்கு வந்த முனிவர்கள்‌ பைரவரை வணங்கி, உலக 
நன்மைக்காகவும்‌, இராமனின்‌ பெருமைக்காகவும்‌ இந்தச்‌ சிவலிங்கம்‌ தென்னாடு போக 
அனுமதிக்க வேண்டும்‌ என்று வேண்டினார்கள்‌. அனுமனும்‌, விரைவாக எடுத்துச்‌ செல்ல 
வேண்டுமென்பதாலேயே அவரின்‌ அனுமதி பெறாமல்‌ சிவலிங்கம்‌ எடுக்க 
முனைந்ததைக்‌ கூறி மன்னிப்புக்‌ கோரினார்‌. கால பைரவரும்‌ ட பலி 
சிவலிங்கத்தை அனுமனுக்குக்‌ கொடுத்தனுப்பினார்‌. தன்‌ அனுமதி பெறாது இலிங்கத்தை 
எடுக்க முயன்ற அனுமனுக்குத்‌ துணைபுரிந்த கருடன்‌ காசிநகர எல்லைக்குள்‌ பறக்கக்‌ 
கூடாது என்றும்‌. சுயம்புலிங்கத்தை அனுமனுக்கு உறுதி செய்த பல்லிகள்‌ காசியில்‌ 
இருந்தாலும்‌ ஒலிக்கக்‌ கூடாது என்றும்‌ கால பைரவர்‌ சாபமிட்டார்‌. அவரின்‌ அந்த 
சாபப்படியே இன்றும்‌ காசியின்‌ நகர எல்லையில்‌ கருடன்‌ பறப்பதில்லை. அங்கே 
பல்லிகளும்‌ ஒலிப்பதில்லை. 

ஸ்வர்ணாகர்ஷண பைரவர்‌: 

ஸ்ரீ ஸ்வர்ண கர்ஷண பைரவரும்‌ அவர்‌ வழிபாடும்‌: 


இவர்‌ அமர்ந்த நிலையில்‌ தன்‌ மடியில்‌ பைரவியை அமர்த்திக்‌ கொண்டு 
ஒரு கரத்தில்‌ அமுத கலசமும்‌, ஒரு கரத்தில்‌ சூலமும்‌ கொண்டு வைர கிரீடமும்‌ பட்டு 
வஸ்திரமும்‌ அணிந்து தம்பதிசமேதராக காட்சி தருகின்றார்‌. இவரை அஷ்டமி திதி 
மற்றும்‌ பெளர்ணமி நாளில்‌, வெள்ளி, செவ்வாய்க்‌ கிழமைகளில்‌ வணங்கினால்‌ சகல 
சம்பத்தும்‌, பொன்‌, பொருளும்‌ கிட்டும்‌... 


ஸ்வர்ணாகர்ஷண பைரவர்‌ சிவனின்‌ பிரதிபிம்பம்‌ என்று புராணம்‌ கூறும்‌. 
ஸ்வர்ணாகர்ஷண என்றால்‌ எளிதில்‌ கவரக்கூடிய என்று பொருள்‌. இவர்‌ செந்நிற 
மேனியையும்‌ அல்லது மலர்ந்த தாமரை மலர்‌ முகம்‌, பொன்னிற சடை, முடியில்‌ 
பிறைச்சந்திரன்‌, கரங்களில்‌ தாமரை, அமுத கும்பம்‌, மணிகள்‌ பொதிந்த சங்கம்‌, அபயம்‌, 
வரதத்தோடு பொன்‌ சொரியும்‌ குடத்தை ஒரு கரத்தால்‌ தாங்கி, மறுகரத்தால்‌ தம்மை 
தழுவும்‌ ஆதி சக்தியை ஒரு புறத்துத்‌ தழுவியவர்‌ என ஆகமம்‌ கூறுகிறது. 
ஸ்வர்ணாகர்ஷண பைவர மூர்த்தி அம்பாளுடன்‌ சேர்ந்து அருள்பாலிப்பார்‌. பக்தர்களுக்கு 
சகல செளபாக்கியங்களும்‌ அருளும்‌ அம்பிகை மகா ஸ்வர்ண பைரவி. பொன்‌ சொரியும்‌ 
குடம்‌ ஏந்தியவள்‌. அபயம்‌ தரும்‌ முத்திரை கொண்டு ஸ்வர்ண பைரவருடன்‌ இணைந்து 
அருள்பாலிக்கிறார்‌. வாழ்க்கையில்‌ தரித்திரம்‌ வராமல்‌ காத்து செல்வச்‌ செழிப்பை 
வழங்குபவர்‌. ஸ்வர்ணாகர்ஷண பைரவரை வடக்கு திசை நோக்கி அமர்ந்து வழிபடுவது 
சிறப்பு. திருவாதிரை நட்சத்திரத்தில்‌ வழிபடுவதால்‌ சிவனது அருள்‌, செல்வம்‌ கிட்டும்‌. 
தாமரை மலர்‌ மாலை, வில்வ இலை மாலை போடுவது சிறந்தது. தேய்பிறை அஷ்டமி 
திதிகளில்‌ செவ்வாடை அணிவித்து, நெய்‌ விளக்கு ஏற்றி, வடைமாலை சாற்றி, செந்நிற 
மலர்களைக்‌ கொண்டு அர்ச்சித்து, வெள்ளைப்‌ பூசணியில்‌ நெய்‌ தீபம்‌ ஏற்றி வரநல்ல 
பலன்‌ கிடைக்கும்‌. ஞாயிற்றுக்கிழமை மாலை ராகு கால நேரத்தில்‌ பைரவருக்கு 11 நெய்‌ 
தீபம்‌ ஏற்றி விபூதி அல்லது ருத்திராபிஷேகம்‌ செய்து வடைமாலை சாற்றி சகஸ்ரநாம 
அர்ச்சனை செய்து வழிபட்டால்‌ திருமணம்‌ ஆகாதவர்களுக்கு விரைவில்‌ திருமணம்‌ 
நடைபெறும்‌. இவரை நம்பிக்கையுடன்‌ வழிபவுவதால்‌ வறுமை, பகைவர்களின்‌ 
தொல்லைகள்‌, பயம்‌ நீங்கி அவர்‌ அருளால்‌ அஷ்ட ஐஸ்வர்யங்களும்‌, தன லாபமும்‌, 
வியாபார முன்னேற்றம்‌ மற்றும்‌ பணியாற்றும்‌ இடத்தில்‌ தொல்லைகள்‌ நீங்கி மனத்தில்‌ 
மகிழ்ச்சியைப்‌ பெறலாம்‌. நம்பிக்கையுடனும்‌, பக்தியுடனும்‌ ஸ்வர்ணாகர்ஷண பைரவர்‌ 
படத்தை வீட்டில்‌ வைத்து தினந்தோறும்‌ தூப தீபம்‌ காட்டி வழிபட்டு வருவதுடன்‌ 
தேய்பிறை அஷ்டதி திதியில்‌ திருவிளக்கு பூஜை செய்து பலவிதமான மலர்களைக்‌ 
கொண்டு பூஜித்து வணங்கி வந்தால்‌ வீட்டில்‌ செல்வச்‌ செழிப்பு ஏற்படும்‌. வியாபாரிகள்‌ 
கல்லாப்‌ பெட்டியில்‌ ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர்‌ பைரவி சிலை அல்லது படத்தை 


12 


வைத்து பூஜித்த வர கடையில்‌ வியாபாரம்‌ செழித்து செல்வம்‌ பெருகி வளம்‌ 
பெறுகிறார்கள்‌. தினந்தோறும்‌ பைரவர்‌ காயத்ரியையும்‌, பைரவி காயத்ரியையும்‌ ஓதி 
வந்தால்‌ விரைவில்‌ செல்வம்‌ பெருகும்‌. அழியா 


செல்வம்‌ தரும்‌ திருவாதிரை சொர்ண பைரவர்‌ வழிபாடு 


பொருள்‌ இல்லாதவர்க்கு இவ்வுலகம்‌ இல்லை, அருள்‌ இல்லாதவர்க்கு அவ்வுலகம்‌ 
இல்லை. அதாவது பணம்‌ இல்லாமல்‌ இந்த உலகில்‌ வாழ்க்கை என்பது சிரமம்‌. அதே 
போல்‌ அருள்‌ இல்லாதவர்கட்கு விண்ணுலகம்‌ இல்லை என்பதே இதன்‌ பொருள்‌. 
அருளும்‌, பொருளும்‌ ஒருங்கே கிடைத்தால்‌ மிகவும்‌ மகிழ்ச்சி தான்‌. இரண்டையும்‌ ஒரே 
நேரத்தில்‌ அடைய வழி இருக்கிறதா? ஆம்‌. இருக்கிறது. அது தான்‌ நம்‌ சொர்ண பைரவர்‌ 
வழிபாடு ஆகும்‌. 


பொதுவாக எல்லோரும்‌ கடவுள்‌ வழிபாடு செய்வார்கள்‌. ஆனால்‌ அவர்களுக்கு 
வழிபாட்டின்‌ பலன்‌ வந்து சேருவது தாமதமாகும்‌ அல்லது பலன்‌ கிடைக்கமலேயே போய்‌ 
விடும்‌. இதற்கு காரணம்‌ அசைவம்‌ சாப்பிடுவது தான்‌. அசைவத்தை நிரந்தரமாக 
நிறுத்தாமல்‌ வழிபாடு செய்வதன்‌ பலன்‌ கிடைக்காது. வழிபாடு செய்வதற்கென்றே சில 
நியமங்கள்‌ உள்ளன. மேலும்‌ வழிபாட்டை துவக்கும்‌ நாள்‌, கிழமை, நேரம்‌ ஆகியன 
மிகவும்‌ முக்கியமானது. 


நாம்‌ இங்கே பார்க்கப்‌ போவது மிக மிக மிக சிறப்பான, எளிமையான, மிக மிக மிக சக்தி 
வாய்ந்த சொர்ண பைரவர்‌ வழிபாடு ஆகும்‌. அதாவது திருவாதிரை நாள்‌ சொர்ண பைரவர்‌ 
வழிபாடு ஆகும்‌. பொதுவாக ஒருவர்‌ வழிபாடு செய்ய உகந்த காலம்‌ என்று பார்க்கும்‌ 
போது அவரவர்‌ பிறந்த நட்சத்திரம்‌, திதி, கிழமை இவற்றில்‌ வழிபாடு செய்யலாம்‌. 


நம்மில்‌ சிலருக்கு பிறந்த ஜாதகம்‌ இருக்காது. அவர்களின்‌ நட்சத்திரம்‌, திதி, கிழமை 
தெரியாது. எனவே நாம்‌ எல்லோருக்கும்‌ பொதுவாக சொர்ண பைரவர்‌ வழிபாடு நடத்த 
ஒரு அற்புதமான நாள்‌ உண்டு. அது தான்‌ திருவாதிரை நட்சத்திரம்‌ வரும்‌ நாள்‌ ஆகும்‌. 
திருவாதிரை நட்சத்திரம்‌ நம்‌ ஆதி சிவன்‌ அண்ணாமலையார்‌ அவதாரம்‌ செய்த நட்சத்திரம்‌ 
ஆகும்‌. 


திருவாதிரை நட்சத்திரம்‌ வரும்‌ நாளில்‌ நாம்‌ செய்யும்‌ தானம்‌, செபம்‌, வழிபாடு 
இவற்றிற்கு கோடி மடங்கு பலன்‌ உண்டு. அப்படியென்றால்‌ பைரவர்‌ வழிபாட்டை 
தேய்பிறை சஷ்டி, தேய்பிறை அஷ்டமி, பரணி நட்சத்திரம்‌, செவ்வாய்‌ கிழமை, ராகு 
காலம்‌ இவற்றில்‌ செய்யக்கூடாதா? கண்டிப்பாக செய்ய வேண்டும்‌. இதில்‌ மாற்று 
கருத்தே இல்லை. ஆனால்‌ இவற்றையும்‌ விட சக்தி வாய்ந்த நாள்‌ தான்‌ திருவாதிரை 
நாள்‌ ஆகும்‌. 


இத்தகைய சிறப்பு வாய்ந்த திருவாதிரை திருநாளில்‌ தேய்பிறை சஷ்டியோ அல்லது 
தேய்பிறை அஷ்டமியோ அல்லது செவ்வாய்‌ கிழமையோ வந்தால்‌ இன்னும்‌ சிறப்பு 
தான்‌. சரி திருவாதிரை வரும்‌ நாட்களை எப்படி கண்டு கொள்வது? அதற்கான விளக்கம்‌ 
நமது வலைப்பூவில்‌ திருவாதிரை கிரிவல நாட்கள்‌ தலைப்பில்‌ ஒரு பதிவு வந்துள்ளது. 
அதில்‌ திருவாதிரை நட்சத்திரம்‌ வரும்‌ நாட்கள்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனை பின்பற்றி 
வழிபாடு செய்ய வேண்டியது தான்‌. வழிபாடு செய்ய நாம்‌ முதலில்‌ அசைவத்தை 
நிரந்தரமாக நிறுத்த வேண்டும்‌. அசைவத்தை நிரந்தரமாக நிறுத்திய பின்பே வழிபாடு 
செய்ய வேண்டும்‌. அசைவத்தை நிறுத்தாமல்‌ வழிபாடு செய்தால்‌ நாய்‌ வந்து கடிக்கும்‌. 


13 


சொர்ண பைரவரே அசைவத்தை நிறுத்த செய்வார்‌. வழிபாடு செய்யும்‌ முறை 
பின்வருமாறு:- 


முதன்‌ முதலில்‌ ஆரம்பிக்கும்‌ போது சொர்ண பைரவர்‌ சந்நிதியில்‌ ஆரம்பிக்க வேண்டும்‌. 
அவ்வாறு இயலவில்லையெனில்‌ சொர்ண பைரவர்‌ படத்தினை அச்சிட்டு 
பூசையறையில்‌ வைத்துக்‌ கொள்ளவும்‌ அல்லது தங்கள்‌ வீட்டு பூசையறையின்‌ தெற்கு 
பக்க சுவற்றில்‌ சந்தனத்தால்‌ சூலம்‌ வரைந்து, கூலத்தையே பைரவராக பாவித்து இரண்டு 
இலுப்பை எண்ணெய்‌ தீபம்‌ ஏற்றி வழிபாடு செய்து வரவேண்டும்‌. 


இவ்வாறு 9 திருவாதிரை நாட்கள்‌ ராகு காலத்தில்‌ வழிபாடு செய்ய வேண்டும்‌. வழிபாடு 
செய்யும்‌ போது சொர்ண பைரவர்‌ அஷ்டகம்‌ 33 முறை பாராயணம்‌ செய்ய வேண்டும்‌. 
சொர்ண பைரவர்‌ அஷ்டகம்‌ 33 முறை பாராயணம்‌ செய்த பின்பு “ஓம்‌ ஸ்ரீம்‌ சொர்ண 
பைரவாய நமஹ” என்று 108 முறை செபம்‌ செய்யவும்‌. கடைசியாக சொர்ண பைரவர்‌ 
போற்றி - 33 ஒரு முறை பாராயணம்‌ செய்து முடிக்க வேண்டும்‌. அவல்‌ பாயசம்‌, 
வெற்றிலைப்பாக்கு, வாழைப்பழம்‌, பானகம்‌, செவ்வரளி பூ, மரிக்கொழுந்து இவற்றை 
வைத்து வழிபட வேண்டும்‌. 


தொடர்ச்சியாக 9 திருவாதிரை நாட்கள்‌ சொர்ண பைரவர்‌ வழிபாடு செய்ய வேண்டும்‌. 
இவ்வாறு தொடர்ந்து செய்ய இயலாவிடிலும்‌ பரவாயில்லை. விட்டுவிட்டாவது 9 
திருவாதிரை நாட்கள்‌ சொர்ண பைரவர்‌ வழிபாடு செய்ய வேண்டும்‌. இந்த வழிபாடு 
செய்யும்‌ நாளில்‌ விரதம்‌ இருப்பதும்‌ கன்றுடன்‌ கூடிய பசுவிற்கு உணவளித்தலும்‌ மிக்க 
சிறப்பு. இவ்வாறு விரதம்‌ இருத்தலும்‌ கன்றுடன்‌ கூடிய பசுவிற்கு உணவளித்தால்‌ 
பலன்கள்‌ வெகு விரைவில்‌ தேடிவரும்‌. இவ்வாறு 9 திருவாதிரை நாட்கள்‌ சொர்ண 
பைரவர்‌ வழிபாடு செய்தால்‌ ஏற்படும்‌ பலன்கள்‌ பின்வருமாறு:- 


கர்ம வினைகள்‌ அனைத்தும்‌ கரைந்து போகும்‌ 
சொர்ண பைரவரின்‌ அருள்‌ நிரந்தரமாக வந்து சேரும்‌ 
எல்லா விதமான தோஷங்களும்‌ நீங்கும்‌ 
எல்லா கடன்களும்‌ தீரும்‌ 

குன்றாத செல்வம்‌ வந்து சேரும்‌ 

வராத கடன்களும்‌ வசூல்‌ ஆகும்‌ 

தொழில்‌ பெரிய வளர்ச்சியை அடையும்‌ 
நியாயமான பதவி உயர்வுகள்‌ வந்து சேரும்‌ 
நியாயமான சம்பள உயர்வு கிடைக்கும்‌ 
நியாயமான முறையில்‌ பண வரவு உண்டாகும்‌ 
வேலையில்லாதவர்கட்கு வேலை கிடைக்கும்‌ 
மறைமுக எதிரிகள்‌ விலகுவர்‌ 

செய்வினை கோளாறுகள்‌ நீங்கும்‌ 

அனைத்து வித செல்வங்களும்‌ உண்டாகும்‌ 
மிகுந்த புண்ணியம்‌ சேரும்‌ 

அட்டமா சித்துக்களும்‌ உண்டாகும்‌ 
நிரந்தரமான மனநிம்மதி கிட்டும்‌ 
பிறவியில்லா பெருநிலை உண்டாகும்‌ 
குடும்பத்தில்‌ மகிழ்ச்சி உண்டாகும்‌ 

கணவன்‌, மனைவி இடையே ஒற்றுமை உண்டாகும்‌ 
சாபங்கள்‌ அனைத்தும்‌ நீங்கும்‌ 


14 


எல்லா வித நோய்களும்‌ தீரும்‌ 

நல்ல மக்கட்‌ பேறு உண்டாகும்‌ 

அட்ட லட்சுமிகளின்‌ வாசம்‌ இல்லங்களில்‌ உண்டாகும்‌ 
லட்சுமி மற்றும்‌ குபேரன்‌ இவர்கட்கு இணையான செல்வம்‌ உண்டாகும்‌ 
வீட்டில்‌ கால்நடைகளின்‌ விருத்தி உண்டாகும்‌ 
விவசாயத்தில்‌ நல்ல விளைச்சல்‌ உண்டாகும்‌ 
சித்தர்களின்‌ அருள்‌ கிட்டும்‌ 

எல்லா பிரச்சனைகளும்‌ தீரும்‌ 

வழக்குகள்‌ அனைத்தும்‌ தீரும்‌ 

தவறான பழக்கங்கள்‌ நீங்கும்‌ 

அனைத்து கிரகங்களும்‌ நன்மையே செய்யும்‌ 
அனைத்து யோகங்களும்‌ உண்டாகும்‌ 


இதில்‌ விடுபட்ட அனைத்துவித கோரிக்கைகளும்‌ நிறைவேறும்‌. வேண்டப்பட்ட 
கோரிக்கைகள்‌ மட்டுமல்லாமல்‌ வேண்டாமல்‌ மறந்து போன கோரிக்கைகளும்‌ 
நிறைவேறும்‌. 


குறிப்பு:- 


இந்த பதிவினை தட்டச்சு செய்ய ஆரம்பிக்கும்‌ முன்னர்‌ ஒரு பைரவரின்‌ வாகனம்‌ எமது 
விட்டின்‌ வாயிலில்‌ படுத்துக்‌ கொண்டிருந்தது. எங்கள்‌ விட்டில்‌ பைரவரின்‌ வாகனத்தை 
வளர்க்கவில்லை. இப்பதிவினை தட்டச்சு செய்து முடித்த பின்பே பைரவரின்‌ வாகனம்‌ 
அவ்விடத்தை விட்டூ அகன்றது. மேலும்‌ இந்த பதிவினை தட்டச்சு செய்யும்‌ போது பல்லி 
நல்வாக்கு சொல்லிக்‌ கொண்டிருந்தது. எல்லாம்‌ அவன்‌ செயல்‌. எல்லாம்‌ சொர்ண 
பைரவரின்‌ அருள்‌. 


தென்னாடுடைய சிவனே போற்றி...! 


ஓம்‌ ஹ்ரீம்‌ மஹா பைரவாய நமஹ 
ஓம்‌ ஸ்ரீம்‌ சொர்ண பைரவாய நமஹ 
ஓம்‌ சிவ சிவ ஓம்‌ 


ஸ்வர்ணாகர்ஷண பைரவருக்கு ஏற்ற நைவேத்தியம்‌: வெல்லம்‌ கலந்த பாயசம்‌, உளுந்து, 
வடை, பால்‌, தேன்‌, பழம்‌, வில்வ இலைகளால்‌ மூல மந்திரம்‌ சொல்லி அர்ச்சனை செய்ய 
தொழில்‌ விருத்தியாகும்‌.ஸ்வர்ணாகர்ஷண பைரவ அஷ்டகம்‌ தனச்‌ செழிப்பைத்‌ தரும்‌. 
வெள்ளிக்கிழமை, திங்கட்கிழமை இரண்டு கமிட்‌ சந்தியா காலங்களில்‌ 
படிப்பவர்கள்‌ வாழ்க்கையில்‌ வெற்றியையும்‌ தன விருத்தியையும்‌ அடைவார்கள்‌. 
பவுர்ணமியன்று ர்வு எட்டு மணிக்கு தீபத்தை ஏற்றி வைத்துக்கொண்டு பதினெட்டு 
முறை பாராயணம்‌ செய்ய வேண்டும்‌. இவ்விதம்‌ ஒன்பது பவுர்ணமிகளில்‌ பாராயணம்‌ 
செய்தால்‌ கண்டிப்பாக தன வரத்தை அடையலாம்‌. நீண்ட நாட்களாக உள்ள 
வறுமையிலிருந்து விடுபடலாம்‌. ஒன்பதாவது பவுரணமியன்று அவலில்‌ பாயசம்‌ 
நைவேத்தியம்‌ செய்யலாம்‌. கார்த்திகை மாதம்‌ தேய்பிறை அஷ்டமி பைரவருக்கு ஜென்ம 
அஷ்டமி ஆகும்‌. இந்த தினத்தை அடிப்படையாகக்‌ கொண்டு ஒவ்வொரு மாதமும்‌ 
தேய்பிறை அஷ்டமியன்று பைரவர்‌ வழிபாடு நடத்தப்படுகிறது. ஒருவரின்‌ உண்மையான 


15 


கோரிக்கைகளை நம்பிக்கையுடன்‌ பைரவரிடம்‌ வேண்டும்பொழுது 30 தினங்களுக்குள்‌ 
நிறைவேறுகிறது. கார்த்திகை மாதம்‌ தேய்பிறை அஷ்டமி பைரவருக்கு ஜென்ம அஷ்டமி 
ஆகும . 


காக்கும்‌ தெய்வம்‌ கால பைரவர்‌: 


காக்கும்‌ தெய்வம்‌ கால பைரவர்காவலுக்கு அதிபதி: சிவபெருமான்‌ தட்சணாமூர்த்தி 
கல்விக்கும்‌, நடராஜமூர்த்தி நடனத்திற்கும்‌, லிங்க மூர்த்தி அருவ படுவன 
பைரவழூர்த்தி காவலுக்கும்‌ அதிபதியாக மக்களால்‌ தொன்றுதொட்டு வணங்கப்பட்டு 
வரப்படுகிறார்கள்‌.பஞ்ச குமாரர்கள்‌: சிவபெருமானின்‌ ஐந்து குமாரர்களாக கணபதி, 
முருகன்‌, பைரவர்‌, வீரபத்திரர்‌, சாஸ்தா என்றும்‌ சொல்லப்படுகிறது.பைரவ ரூபம்‌: மேலே 
சொல்லப்பட்ட ஐவரில்‌ ஸ்ரீமகா பைரவர்‌ பொதுவாக எல்லா ஆலயங்களிலும்‌ ஈசான்ய 
மூலை எனப்படும்‌ வடகிழக்கு திசையிலே நிர்வாணக்‌ கோலத்தினராய்‌, நீல மேனியராய்‌, 
நாய்‌ வாகனத்துடன்‌, சிலம்பு பூட்டிய பாதங்களுடன்‌, இடுப்பில்‌ பாம்புகளை அணிந்து 
கொண்டும்‌, கலம்‌, கபாலம்‌, பாசம்‌ டமருகம்‌ இவைகளைக்‌ கையில்‌ தாங்கியும்‌, மேல்‌ 
நோக்கிய தீ ஜுவாலை கொண்டகேசத்தினராய்‌, பிறைசந்திரன்‌ அலங்கரிக்க இரு 
கோரைப்‌ பற்களுடன்‌ உக்ர ரூபத்துடன்‌ திருக்காட்சி தருபவர்தான்‌ பைரவப்‌ 
பெருமான்‌.பூஜைகள்‌: காலையில்‌ ஆலயம்‌ திறந்தவுடனும்‌, இரவு அர்த்தஜாமத்தில்‌ பூஜை 
முடிவுறும்‌ போதும்‌ பைரவருக்கு என்று விசேஷ பூஜைகள்‌ செய்யப்பட வேண்டும்‌ என்று 
த்‌ பரார்த்த நித்ய பூஜா விதி கூறுகிறது. அதேபோல்‌ ஆலயத்தின்‌ மற்ற னல்‌ 
ருச்சன்னதிகளை பூட்டிச்‌ சாவியை பைரவர்‌ பாதத்தில்‌ வைத்து விட்டு அதன்பின்‌ 
வெளிக்‌ கதவை பூட்டிச்‌ சாவியை எடுத்துச்‌ செல்லும்‌ வழக்கம்‌ இன்றும்‌ நடைமுறையில்‌ 
உள்ளது.பைரவரின்‌ சிறப்பு: சிவபிரானின்‌ தத்புருஷ முகத்திலிருந்து தோன்றியவர்‌. 
காசியம்பதியில்‌ சிவகணங்களுக்கு தலைவராக விளங்குபவர்‌. ஆணவம்‌ கொண்ட 
பிரம்மனின்‌ சிரம்‌ கொய்தவர்‌. மன்மதனின்‌ கர்வம்‌ அடங்கச்‌ ன ட்‌ முனிவரின்‌ 
சாபத்திலிருந்து தேவேந்திரன்‌ மகன்‌ ஜெயந்தனைக்‌ காத்தவர்‌. சனியை சனிஸ்வரராக்கி 
நவக்கோள்களில்‌ வலிமை வாய்ந்த கோளாக உயர்த்தி பெருமைச்‌ சேர்த்தவர்‌ என்ற 
பெருமைமிகு சிறப்புக்களைக்‌ கொண்டவர்‌. இவரை கால பைரவர்‌, மார்த்தாண்ட பைரவர்‌, 
ஷேத்திரபாலகர்‌, சத்ரு சம்ஹார பைரவர்‌, வடுக பைரவர்‌, சொர்ணாகாசன பைரவர்‌ என்று 
பல பெயர்களில்‌ அழைத்து வழிபடுகிறோம்‌.உலக சிருஷ்டி: செளந்தர்ய லஹரியில்‌ 
41வது வல்ல அலவு காலாக்னிருத்திரனால்‌ மஹாபிரளயத்தில்‌ சாம்பலாக்கப்பட்ட 
உலகத்தை மீண்டும்‌ உண்டு பண்ணுகின்ற காரணத்திற்காக சித்‌ சக்தியான அம்பிகையே 
ஆனந்த பைரவியாகவும்‌, ஈசனே ஆனந்த பைரவராகவும்‌ தாண்டவமாடிக்‌ 
கொண்டிருப்பதால்‌ ஒன்பது விதமான ரசகங்களும்‌ வெளிவருகின்றன என்றும்‌, உலக 
சிருஷ்டியே ஆனந்த பைரவரால்தான்‌ நடப்பதாகவும்‌ மஹா காலஸம்ஹிதை. 
காலீதந்திரம்‌, விஞ்ஞானபைரவர்‌ முதலிய சுலோகங்களில்‌ சொல்லப்பட்டுள்ளது.பெயர்‌ 
காரணம்‌: பைரவர்‌ என்ற சொல்லுக்கு அர்த்தம்‌ என்னவென்றால்‌ பயத்தைப்‌ போக்குபவர்‌ 
மற்றும்‌ பயத்தை அளிப்பவர்‌ என்பதாகும்‌. நல்லவர்களின்‌ பயத்தைப்‌ போக்குபவர்‌. 
அதேபோல்‌ தீயவர்களுக்கு பயத்தை அளிப்பவர்‌. அப்படிப்பட்ட ரீமஹாபைரவரை 
வணங்க வாழ்வில்‌ ஏற்றம்‌ பெறலாம்‌.பிரம்மனின்‌ செருக்கு அழித்தல்‌: ஒரு காலத்தில்‌ 
ஐந்து தலைகளுடன்‌ விளங்கிய பிரம்மா தனக்கும்‌ ஐந்து தலை, ஈசனுக்கும்‌ ஐந்து தலை. 
ஆகவே தானே உயர்ந்தவன்‌, தன்னைப்‌ போற்ற வேண்டும்‌, துதிக்க வேண்டும்‌ என்று சித்த, 
ரிஷி, முனிவர்களை வற்புறுத்தத்‌ தொடங்கவே அவர்கள்‌ சிவனாரை தரிசித்து 
பிரம்மனின்‌ ஆணவப்‌ போக்கை எடுத்துக்‌ கூற, பைரவப்பெருமானை அழைத்து, 
பிரம்மாவின்‌ ஐந்தாவதுதலையைக்‌ கிள்ளி ஆணவத்தைப்‌ போக்கச்‌ சொன்னார்‌. 
அதேபோல்‌ பைரவரும்‌ செய்து பிரம்மாவின்‌ ஐந்தாவது தலையை நீக்கி, அவரை 
நான்முகன்‌ ஆக்கினார்‌. பிரம்மாவை நான்முகன்‌ ஆக்கிய சிவசொரூபமே ஸ்ரீபைரவர்‌ 
என்று காசி காண்டம்‌ சொல்கிறது.அசுரர்களை அழிக்க பைரவர்‌ தோன்றல்‌: அதேபோல்‌ 
ஒரு சமயம்‌ அந்தகாசுரன்‌ என்னும்‌ அரக்கனின்‌ அட்டூழியங்களை ஒழிக்க தேவர்கள்‌ 
சிவனாரை வேண்ட, ஈசன்‌ தன்‌ இதய அக்னியிலிருந்து பைரவரை உருவாக்க, அது 
விஸ்வரூபமெடுத்து ஒன்றாகி, ஒன்றிலிருந்து எட்டாகி, எட்டிலிருந்து அறுபத்து நான்காகி 


16 


அசுரர்களை முழுவதுமாக அழித்து தேவர்களுக்கு அமைதியை வழங்கியதாகவும்‌, 
இதனால்‌ மகிழ்வடைந்து தேவர்கள்‌ அறுபத்து நான்குயோகினிகளை அவர்களுக்கு 
திருமணம்‌ முடித்து வைத்ததாகவும்‌ புராணங்கள்‌ ப ஆனால்‌ தற்சமயம்‌ 
நம்முடைய வழிபாட்டில்‌ எட்டு பைரவர்களை மட்டுமே வழிபடும்‌ முறை இருந்து 
வருகிறது. ஆக அஷ்ட பைரவர்கள்‌ மற்றும்‌ அஷ்டபைரவ யோகினிகள்‌ யார்‌, யார்‌ 
என்பதைக்‌ காண்போம்‌. அசிதாகபைரவர்‌-ஸ்ரீபிராம்ஹி, குருபைரவர்‌ - ஸ்ரீமாகேஸ்வரி, 
சண்டபைரவர்‌ - ்ரீகெளமாரி, குரோதன பைரவர்‌ - வைஷ்ணகி, உன்மத்த பைரவர்‌ - 
வாராஸ்ரீ, கபால பைரவர்‌ - இந்திராணி, பீஷண பைரவர்‌ - சாமுண்டி, சம்ஹார பைரவர்‌ - 
சண்டிகாதேவி ஆகியோர்‌ ஆவர்‌. 


"காக்கும்‌ தெய்வம்‌ கால பைரவர்‌" 
காலபைரவர்‌: 


பைரவர்‌ என்ற பெயருக்கு தன்னை அண்டியவர்களின்‌ எதிரிக்ளுக்கு பயத்தை உண்டாக்கி 
அண்டியவர்களை கண்ணின்‌ இமை போல காப்பவர்‌ என்பது பொருளாகும்‌. 
முத்தொழில்களையும்‌ செய்வதால்‌ அவருக்கு பைரவர்‌ என்று பெயர்‌ வந்தது. 
பாவத்தினை நீக்குபவர்‌ மற்றும்‌ அடியார்களின்‌ பயத்தினை போக்குபவர்‌ என்றும்‌ பொருள்‌ 
உண்டு. பைரவர்‌ சிவனின்‌ 64 வடிவங்களில்‌ ஒருவர்‌. அந்தகாகூரனை வதம்‌ செய்ய 
இறைவன்‌ எடுத்த வடிவமே பைரவர்‌ ஆவார்‌. இவர்‌ படைத்தல்‌, காத்தல்‌, அழித்தல்‌, 
மறைத்தல்‌, அருளல்‌ ஆகிய ஐந்து தொழில்களையும்‌ செய்பவர்‌. 


பைரவரின்‌ வடிவங்கள்‌ மொத்தம்‌ 64 ஆகும்‌. அதில்‌ ஒருவர்‌ தான்‌ காலபைரவர்‌. 
காலபைரவர்‌ காலத்தை வென்றவர்‌. காலச்சக்கரத்தினை இயக்குபவர்‌. இவரது உடலில்‌ 
27 நட்சத்திரங்களும்‌, 12 ராசிகளும்‌, 9 கோள்களும்‌ அமைந்திருக்கின்றன. இவரது 
மூச்சுக்காற்றிலிருந்து தான்‌ திருவாக்கியம்‌ மற்றும்‌ திருக்கணிதம்‌ ஆகிய பஞ்சாங்கங்கள்‌ 
உண்டாகின. இவற்றிலிருந்து தான்‌ மற்ற காலக்கணித முறைகள்‌ தோன்றின. 


காலபைரவர்‌ மற்ற பைரவர்களைக்‌ காட்டிலும்‌ பயங்கரமானவர்‌. உக்கிரமானவர்‌. 
ஆனால்‌ தன்னை அண்டியவர்களை கண்ணின்‌ இமை போல்‌ காப்பவர்‌. இவரே 
கோவில்களின்‌ காவல்‌ தெய்வம்‌. இதனால்‌ இவருக்கு சேத்திரபாலன்‌ என்ற பெயரும்‌ 
உண்டு. இவரது அதிகார ஆயுதம்‌ திரிசூலம்‌ ஆகும்‌. இது முத்தொழில்களைக்‌ குறிக்கிறது. 
சிவ வடிவங்களில்‌ பாவத்தை பொடிப்பொடியாக்கும்‌ வடிவம்‌ பைரவரே. இவரது 
அருளின்றி சிவ வழிபாடூ முழுமை பெறாது. சிவ வழிபாட்டில்‌ முன்னேற்றம்‌ காண 
இவரது அருள்‌ மிகவும்‌ முக்கியம்‌. 


காலபைரவர்‌ காலத்தையே மாற்றக்‌ கூடியவர்‌. அதாவது தன்னை அண்டியவர்களுக்காக 
அவர்களின்‌ பாவ புண்ணிய கணக்கினை அழிக்கும்‌ வல்லமை உடையவர்‌. பாவம்‌ 
மற்றும்‌ புண்ணிய கணக்கை அழிப்பதன்‌ மூலம்‌ உயிர்களை பிறவி என்னும்‌ 
கடலிலிருந்து மீட்பவர்‌. பாவமோ அல்லது புண்ணியமோ இருந்தால்‌ மறுபிறவி உண்டு 
என்பது நிச்சயம்‌. எப்போது பாவம்‌ மற்றும்‌ புண்ணியம்‌ இரண்டும்‌ அழிந்து வெறுமை 
நிலை உண்டாகிறதோ அப்போது தான்‌ பிறவியிலா பெருநிலை கிட்டும்‌. 

காலபைரவர்‌ காலத்தின்‌ தெய்வம்‌. காலத்தினை இயக்குபவர்‌. ஞானத்தினை அளிப்பவர்‌. 
பயம்‌ நீக்குபவர்‌. இவரை வழிபட பல முறைகள்‌ இருக்கின்றன. இருப்பினும்‌ மனதார 


இவரை ஒரு முறை நினைத்தாலே போதும்‌ ஓடோடி வந்து காத்து அருள்‌ புரிவார்‌. பூர்வ 
புண்ணியம்‌ இருந்தால்‌ மட்டுமே இவரின்‌ வழிபாட்டு முறைகள்‌ உங்களை வந்தடையும்‌. 


17 


சித்தர்கள்‌ அனைவரும்‌ இவரின்‌ அருள்‌ பெற்றவர்களே. சித்தர்கள்‌ செய்த செயற்கரிய 
செயல்கள்‌ எல்லாம்‌ பைரவரின்‌ திருவிளையாட்டே ஆகும்‌. 


காலபைரவரின்‌ வாகனம்‌ நாய்‌ ஆகும்‌. இதற்கு ஞான ஞமலி என்றும்‌ பெயர்‌ உண்டு. 
நாய்களுக்கு உணவளிப்பதும்‌, அவற்றை பேணி பாதுகாப்பதும்‌ ஒரு வகை பைரவ 
வழிபாடே ஆகும்‌. காலத்தின்‌ காவல்‌ தெய்வம்‌ என்பதாலேயே இவருக்கு காலபைரவர்‌ 
என்று பெயர்‌ வந்தது. காலத்தை இயக்கும்‌ பைரவர்‌ காலபைரவர்‌ ஆவார்‌. 


இவ்வுலகில்‌ பாவபுண்ணியங்களை அழித்து பிறவியிலா பெருநிலை அடைய 
நினைப்பவர்கள்‌ காலபைரவரை தினமும்‌ வழிபடவேண்டும்‌. காலபைரவரை ஒவ்வொரு 
சிவத்தலத்திலும்‌ காணமுடியும்‌. அவரை வழிபட்டூ நமது கர்ம வினைகளை அழித்து 
பிறவியிலா பெருநிலை பெறுவோம்‌. 


விட்டில்‌ தினமும்‌ விளக்கேற்றி 27 முறை கீழ்க்கண்ட மந்திரத்தினை நமது 
பூசையறையில்‌ செபித்து இத்தகைய காலபைரவரை வழிபட்டூ வாழ்வில்‌ அனைத்து 
வளங்களும்‌ பெறுவோம்‌. 


“ஓம்‌ ஹ்ரீம்‌ காலபைரவாய நமஹ” 
தென்னாடுடைய சிவனே போற்றி...! 
எந்நாட்டவர்க்கும்‌ இறைவா போற்றி...! 
ஓம்‌ சிவ சிவ ஓம்‌ 
ஓம்‌ சிவ சக்தி ஓம்‌ 
திரிபுரா பைரவ கோலங்களே: 


சிவபெருமானின்‌ அட்ட வீரட்டக்‌ கோலங்கள்‌ எட்டும்‌ பைரவ கோலங்களே. இதில்‌ 
பிரம்மனின்‌ ஐந்தாவது தலையைக்‌ கிள்ளி எடுத்த கபால பைரவர்‌ பற்றிய குறிப்புகள்‌ 
உள்ளன. அந்தகாசூர வதத்தின்போது அவர்‌ திரிசூல பைரவராக வெளிப்பட்டு 
நெடுஞ்சூலத்தில்‌ அவனைக்‌ குத்தித்‌ தூக்கிக்‌ கொண்டு மூவுலகிலும்‌ பவனி 
வந்தார்‌.யானையை உரித்‌ ம்‌ ளைத்த்‌ கஜசம்ஹார கோலம்‌, கோலகால 
பைரவரென்று தேவாரத்துள்‌ குறிக்கப்படுகிறது. அப்பர்‌ சுவாமிகள்‌ வேழம்‌ உரித்த 
விகிர்தனான சிவபெருமானைப்‌ போற்றித்‌ திருச்சேறையில்‌ அருளிய பதிகத்தில்‌ 
பைரவனாகவே போற்றுகின்றார்‌.இது போன்றே முப்புரங்களைத்‌ தீயூட்டி திரிபுராதிகளை 
அழித்து மீண்டும்‌ அவர்களுக்கு அருள்‌ புரிந்த திருக்கோலமே திரிபுர பைரவர்‌. இதில்‌ 
வில்லேந்திய கோலத்தில்‌ அவர்‌ விளங்குகிறார்‌. டமருகம்‌ (உடுக்கை), பாசமாகிய 
முத்தலைப்‌ பாம்பு, வாள்‌, கேடயம்‌, திரிசூலம்‌, கபாலம்‌, வில்‌ அம்புடன்‌ காட்சி 
தருகிறார்‌.இந்தக்‌ கோலத்தில்‌ அவர்‌ நின்றபோது, தேவர்கள்‌ அவரைக்‌ கண்டு அச்சத்தால்‌ 
துவண்டு சரணடைந்து போற்றித்‌ துதித்ததே ஸ்ரீருத்ரம்‌. அதுவே யசூர்‌ வேதத்தின்‌ 
மையப்பகுதி. தேவர்களின்‌ ஸ்ரீருத்ர தோத்திரத்தாலும்‌, அவர்களின்‌ வேண்டுகோளாகிய 
சமகத்தாலும்‌, மகிழ்ந்து சிவபெருமான்‌ அவர்கள்‌ வேண்டிய வரங்களை அளித்தார்‌ என்‌ 
சிவமகாபுராணம்‌ கூறுகிறது.சகல செல்வங்களையும்‌ தந்து மகிழ்ச்சியை அருளும்‌ திரிபுர 
பைரவரை வணங்கினால்‌, மேலான வாழ்வு பெறலாம்‌. திரிபுரங்களை எரித்த பின்‌, அந்தச்‌ 
சாம்பல்‌ படிந்து எங்கும்‌ வெண்மையாக இருந்தது.அந்த வெண்மையான இடத்தில்‌ 
பெருமான்‌ பிரம்மன்‌ கீழ்‌ திரிபுர தாண்டவத்தை ஆடினான்‌. பின்னர்‌ தனது உக்கிர வடிவை 


18 


மாற்றி ஆனந்த வடிவாக நின்றான்‌. அந்த வடிவை புராணங்கள்‌ திரிபுராந்தகன்‌ என்று 
கொண்டாடுகின்றன. 


சிவபெருமானின்‌ அட்ட வீரட்டக்‌ கோலங்கள்‌ எட்டும்‌ பைரவ கோலங்களே. இதில்‌ 
பிரம்மனின்‌ ஐந்தாவது தலையைக்‌ கிள்ளி எடுத்த கபால பைரவர்‌ பற்றிய குறிப்புகள்‌ 
உள்ளன. அந்தகாசூர வதத்தின்போது அவர்‌ திரிசூல பைரவராக வெளிப்பட்டு 
நெடுஞ்சூலத்தில்‌ அவனைக்‌ குத்தித்‌ தூக்கிக்‌ கொண்டு மூவுலகிலும்‌ பவனி வந்தார்‌. 


யானையை உரித்து வீரம்‌ விளைத்த கஜசம்ஹார கோலம்‌, கோலகால பைரவரென்று 


தேவாரத்துள்‌ குறிக்கப்படுகிறது. அப்பர்‌ சுவாமிகள்‌ வேழம்‌ உரித்த விகிர்தனான 
சிவபெருமானைப்‌ போற்றித்‌ திருச்சேறையில்‌ அருளிய பதிகத்தில்‌ பைரவனாகவே 
போற்றுகின்றார்‌. 


இது போன்றே முப்புரங்களைத்‌ தீயூட்டி திரிபுராதிகளை அழித்து மீண்டும்‌ அவர்களுக்கு 
அருள்‌ புரிந்த திருக்கோலமே திரிபுர பைரவர்‌. இதில்‌ வில்லேந்திய த அவர்‌ 
விளங்குகிறார்‌. டமருகம்‌(உடுக்கை), பாசமாகிய முத்தலைப்‌ பாம்பு, வாள்‌, கேடயம்‌, 
திரிசூலம்‌, கபாலம்‌, வில்‌ அம்புடன்‌ காட்சி தருகிறார்‌. 


இந்தக்‌ கோலத்தில்‌ அவர்‌ நின்றபோது, தேவர்கள்‌ அவரைக்‌ கண்டு அச்சத்தால்‌ துவண்டு 
சரணடைந்து போற்றித்‌ துதித்ததே ஸ்ரீருத்ரம்‌. அதுவே யசூர்‌ வேதத்தின்‌ மையப்பகுதி. 
தேவர்களின்‌ ருத்ர தோத்தரத்தாலும்‌ அவர்களின்‌ வேண்டுகோளாகிய சமகத்தாலும்‌, 
மகிழ்ந்து சிவபெருமான்‌ அவர்கள்‌ வேண்டிய வரங்களை அளித்தார்‌ என்று 
சிவமகாபுராணம்‌ கூறுகிறது. 


சகல செல்வங்களையும்‌ தந்து மகிழ்ச்சியை அருளும்‌ திரிபுரபைரவரை வணங்கினால்‌, 
மேலான வாழ்வு பெறலாம்‌. திரிபுரங்களை எரித்த பின்‌, அந்தச்‌ சாம்பல்‌ படிந்து எங்கும்‌ 
வெண்மையாக இருந்தது. 


அந்த வெண்மையான இடத்தில்‌ பெருமான்‌ பிரம்மன்‌ கீழ்‌ திரிபுர தாண்டவத்தை 
ஆடினான்‌. பின்னர்‌ தனது உக்கிர வடிவை மாற்றி ஆனந்த வடிவாக நின்றான்‌. அந்த 
வடிவை புராணங்கள்‌ கிறிபராந்ககன்‌ என்று கொண்டாடுகின்றன. 


காசி கோயிலில்‌ பைரவர்தான்‌ பிரதானமாகக்‌ கருதப்பட்டு வணங்கப்படுகிறார்‌. சனீஸ்வர 
பகவானுக்கு குருவாக விளங்குபவர்‌ பைரவர்‌. சனீஸ்வரன்‌, சூரியன்‌ மகனான 
யமதர்மனால்‌ அலட்சியப்படுத்தப்பட்டு கெளரவக்‌ குறையை அடைந்தார்‌. அவருடைய 
தாய்‌ சாயாதேவியின்‌ அறிவுரைப்படி பைரவரை வழிபட்டு அவருடைய அருளால்‌ 
நவக்கிரகங்களில்‌ ஒருவராக கிரகப்‌ பதவி கிடைக்கப்‌ பெற்றார்‌. ஆகையால்‌ பைரவர்‌ 
சனீஸ்வரருக்கு குருவாக விளங்கியும்‌ அருள்பாலிக்கிறார்‌ 


நம்‌ நலம்‌, வளம்‌ காக்கும்‌ பைரவ வழிபாடு: 


கலிகாலத்தில்‌ நம்மைக்‌ காப்பதற்காகட்டும்‌, செல்வ வளங்களை சங்கு தற்காக, 
இரண்டுக்கும்‌ பைரவ வழிபாடு மிகச்‌ சிறந்தது. பொதுவாக எல்லாச்‌ சிவாலயங்களிலும்‌ 
ஈசான்ய மூலை எனப்படும்‌ வடகிழக்குப்‌ பகுதியிலே நிர்வாணமாய்‌, நீலமேனியராய்‌, 
நாய்‌ வாகனத்துடன்‌ மேல்நோக்கிய அக்னி ஜுவாலை கொண்ட கேசத்தினராய்‌, 
பிறைச்சந்திரன்‌ அலங்கரிக்க, இருகோரைப்பற்கள்‌ வெளியே தெரிய, இடுப்பில்‌ 
நாகங்களை அணிந்து, கரங்களில்‌ சூலம்‌, பாகம்‌, டமருகம்‌ தாங்கி, பாதங்களில்‌ தண்டை 
அணிந்து உக்ர ரூபத்துடன்‌ காவல்‌ தெய்வமாய்‌ நல்லவர்களைக்‌ காத்து தீயவர்களை 
அழிப்பவர்‌ காலபைரவர்‌, காலச்‌ சக்கரத்தின்‌ அதிபதியும்‌ இவரே. 


ஆகவே தேய்பிறை அஷ்டமியில்‌ இவரை வணங்குவது மிகச்‌ சாலச்‌ சிறந்தது. ஏனெனில்‌ 
காலபைரவரை அன்று அஷ்டலட்சுமிகளும்‌ வணங்குவதால்‌ வணங்குபவருக்கு 


19 


அனைத்து நலன்களும்‌ கிட்டும்‌ என்பதில்‌ எள்ளளவும்‌ சந்தேகம்‌ கொள்ளத்‌ 
தேவையில்லை. இவர்‌ காக்கும்‌ தெய்வம்‌ காலபைரவர்‌. 


காலச்சக்கரத்தின்‌ அதிபதி பைரவர்‌ 


காலச்சக்கரத்தின்‌ அதிபதியான பைரவ பெருமானுக்குள்‌ பஞ்ச பூதங்கள்‌, 
நவக்கோள்கள்‌, ராசிகள்‌, நட்சத்திரங்கள்‌, பத்துத்‌ திசைகள்‌ என சர்வமும்‌ அடங்கி 
இருப்பதால்‌ அவரை வணங்கி வர அனைத்து நன்மைகளும்‌ நிறையும்‌. நல்ல கல்வி 
அறிவும்‌, செல்வ வளமும்‌ பெருகும்‌. ஏவல்‌, பில்லி, சூனியங்களில்‌ இருந்தும்‌, சர்வ பாப, 
தோசங்களிலிருந்தும்‌ விடுதலையும்‌, திருமண, மாங்கல்ய பாக்கியம்‌, சந்தான பாக்கியம்‌, 
நல்‌ வேலை வாய்ப்பு என மக்களின்‌ நியாயமான ஆசைகளை நிறைவேற்றித்‌ தருவார்‌. 
உண்மை அன்பும்‌ நல்‌ தூய்மையும்‌, நன்னம்பிக்கையும்‌ இவருடைய வழிப்பாட்டில்‌ மிக 
மிக அவசியமான ஒன்றாகும்‌. 


தோஷம்‌ போக்கும்‌ பைரவர்‌ : 


ஒவ்வொரு மாதமும்‌ வரும்‌ தேய்பிறை அஷ்டமி திதி பைரவருக்கு உகந்த நாள்‌. அந்த 
வகையில்‌ ஒவ்வொரு அஷ்டமி திதிக்கும்‌ ஒரு பெயர்‌ உண்டு. இதில்‌ கார்த்திகை மாத 
தேய்பிறை அஷ்டமி ருத்ராஷ்டமி என்றும்‌ காலபைரவாஷ்டமி என்றும்‌ 
சொல்லப்படுகிறது. 


ஒவ்வொரு சிவன்‌ கோவிலிலும்‌ வடகிழக்குப்‌ பகுதியில்‌ தனிச்சந்நிதியில்‌ காலபைரவர்‌ 
எழுந்தருளி இருப்பார்‌. சில கோவில்களில்‌ சூரியன்‌, பைரவர்‌, சனி பகவான்‌ என்ற 
வசையில்‌ காட்சி தருவதும்‌ உண்டு. காலபைரவர்‌ பாம்பைப்‌ பூணுலாகக்‌ கொண்டு, 
சந்திரனை சிரசில்‌ வைத்து, கலம்‌, மழு, பாசம்‌, தண்டம்‌ ஏந்தி காட்சி தருவார்‌. 


பைரவரை வழிபட்டால்‌ பிரம்மஹத்தி தோஷம்‌ நீங்கும்‌. சனி பகவானின்‌ ஆசிரியர்‌ 
பைரவர்‌ என்று சொல்லப்படுவதால்‌ சனியின்‌ தொந்தரவு இருக்காது. எதிரிகள்‌ அழிவர்‌. 
பில்லி, சூன்யம்‌, திருஷ்டி அகலும்‌. அக்கம்‌ பக்கத்தவர்களின்‌ தொந்தரவு இருக்காது. 


எமபயம்‌ தவிர்க்கப்படும்‌. பொதுவாக சிவாலயங்களில்‌ காணப்படும்‌ கால பைரவரை எந்த 
நேரத்தில்‌ வழிபட்டாலும்‌ அவர்‌ அருள்‌ நிச்சயம்‌ கிட்டும்‌. சிறப்புப்‌ பூஜைகள்‌ செய்வதால்‌ 
தோஷ நிவர்த்திகளுக்கு நல்ல பலன்கள்‌ கிட்டும்‌ என்று சாஸ்திரங்கள்‌ சொல்கின்றன. 


ஆணவம்‌ நீக்கும்‌ பைரவர்‌: 


திருவண்ணாமலை கோவிலின்‌ பிரம்ம தீர்த்தக்கரையில்‌ கால பைரவர்‌ சன்னதி 
இருக்கிறது. இவரது சிலையை திருவாசியுடன்‌ ஒரே கல்லில்‌ வடித்திருக்கின்றனர்‌. எட்டு 
கைகளில்‌ ஆயுதங்கள்‌ ஏந்தி, கபால மாலையுடன்‌ காட்சி தருகிறார்‌. தலையில்‌ 
பிறைச்சந்திரன்‌ இருக்கிறது. ஆணவ குணம்‌ நீங்க இவரிடம்‌ வேண்டிக்‌ கொள்கிறார்கள்‌. 


பிரம்ப லிங்கம்‌ என்ற பெயரில்‌ சிவன்‌, இங்கு தனிச்சன்னதியில்‌ காட்சி தருகிறார்‌. 
பிரம்மா, இங்கு சிவனை வழிபட்டதன்‌ அடிப்படையில்‌ இந்த லிங்கம்‌ பிரதிஷ்டை 
செய்திருக்கின்றனர்‌. பிரம்மா, தனது நான்கு முகங்களுடன்‌ எப்போதும்‌ வேதத்தை ஒதிக்‌ 
கொண்டிருப்பார்‌. இதை உணர்த்தும்‌ விதமாக இந்த லிங்கத்தின்‌ நான்கு பக்கங்களிலும்‌, 
நான்கு முகங்கள்‌ உள்ளன. மாணவர்கள்‌ படிப்பில்‌ சிறந்து திகழ, இவரிடம்‌ 
வேண்டிக்கொள்கிறார்கள்‌. 


பைரவாஷ்டகம்‌: 


20 


ஸ்ரீகாலபைரவாஷ்டகம்சகல செல்வங்களும்‌ பெற தினமும்‌ ஜபிக்க வேண்டிய கால 
பைரவ மந்திரம்கால பைரவாஷ்டகம்‌ படந்தியே மனோஹரம்க்ஞானமுக்திஸாதனம்‌ 
விசித்ர புண்ய வர்த்தனம்லோகமோஹலோபதைன்ய கோபதாபநாசனம்தே ப்ரயாந்தி 
காலபைரவாங்க்ரிஸந்நிதிம்‌ த்ருவம்நீதி கிடைக்க தினமும்‌ ஜபிக்க வேண்டிய கால்‌ 
பைரவ மந்திரம்பூதஸங்க நாயகம்‌ விசாலகீர்த்தி தாயகம்காசிவாசி லோகபுண்ய பாப 
சோதகம்‌ விபும்ந்திமார்க்ககோவிதம்‌ புராதனம்‌ ஜகத்பதிம்காசிகா புராதிநாத காலபைரவம்‌ 
பஜேபாவங்கள்‌ அழிய தினமும்‌ ஜபிக்க வேண்டிய கால பைரவ மந்திரம்‌அட்டஹாச 
பின்னபத்மஜாண்ட கோசஸந்ததிம்த்ருஷ்டிபாத நஷ்டபாப ஜாலம்‌ 
உக்ரசாஸனம்‌அஷ்டஸித்தி தாயகம்‌ கபாலிமாலிகந்தரம்காசிகா புராதிநாத காலபைரவம்‌ 
பஜேவேண்டுவன கிடைக்க தினமும்‌ ஜபிக்க வேண்டிய காலபைரவ மந்திரம்பானுகோடி 
பாஸ்வரம்‌ பவாப்தி காரகம்‌ பரம்நீலகண்ட மீப்ஸிதார்த்த தாயகம்‌ த்ரிலோசனம்காலகால 
மம்புஜாக்ஷ ன ன மக்ஷரம்காசிகா புராதிநாத காலபைரவம்‌ பஜேமரணபயம்‌ நீங்கிட 
தினமும்‌ ஜபிக்க வேண்டிய காலபைரவ மந்திரம்தேவராஜ ஸேவ்யமான 
பாவனாங்க்ரிபங்கஜம்வ்யாலக்ஞதசுூத்ர மிந்துசேகரம்‌ ன வாதத்‌ அறத ப்ருந்த 
வந்தனம்‌ திகம்பரம்காசிகா புராதிநாத காலபைரவர்‌ பஜேமோட்சம்‌ கிடைக்க தினமும்‌ 
ஜபிக்க வேண்டிய கால பைரவ மந்திரம்புக்திமுக்திதாயகம்‌ ப்ரசஸ்த சாரு 
விக்ரஹம்பக்தவத்ஸலம்‌ ஸ்திரம்‌ ஸமஸ்தலோக விக்ரஹம்நிக்வணன்‌ 
மனோக்ஞ்ஹேம கிங்கிணீலஸத்கடிம்காசிகா புராதிநாத காலபைரவம்‌ பஜே 


ஸ்ரீகாலபைரவாஷ்டகம்‌ சகல செல்வங்களும்‌ பெற தினமும்‌ ஜபிக்க வேண்டிய கால 
பைரவ மந்திரம்‌ 


நன்மை பயக்கும்‌ அஷ்டமி விரதம்சிவ மகா புராணத்தில்‌ அஷ்டமி விரதம்‌ பற்றிய 
செய்திகள்‌ சொல்லப்பட்டுள்ளன. அஷ்டமி என்பது எட்டாவது திதி. அதிலும்‌ 
தேய்பிறையில்‌ வரும்‌ அஷ்டமி மிகவும்‌ விசேஷமாகச்‌ சொல்லப்படுகிறது. இந்த விரதம்‌ 
தொடங்குபவர்கள்‌ மார்கழி மாதத்தில்‌ தேய்பிறையில்‌ வரும்‌ அஷ்டமியில்‌ ஆரம்பிக்க 
வேண்டும்‌. அஷ்டமி நாட்களில்‌ தட்சணாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்வதும்‌ 
விரதமிருப்பதும்‌ நல்ல பலன்களைத்தரும்‌ அஷ்டமி விரதமிருப்பவர்கள்‌ அழகிய 
உருவத்தைப்‌ பெறுவார்கள்‌. உடல்‌ ஊனமில்லாமலும்‌ செல்வச்‌ செழிப்புடனும்‌ 
இருப்பார்கள்‌ என்றும்‌ சிவபுராணம்‌ கூறுகிறது.கவுசிகன்‌ என்பவன்‌ மிக விலையுயர்ந்த 
எருது ஒன்றினை வளர்த்து வந்தான்‌. அந்த எருது ஒரு சமயம்‌ காணாமல்‌ போய்விட்டது. 
காணாமல்‌ போன எருதைத்‌ தேடி புறப்பட்டான்‌ கவுசிகன்‌. அவன்‌ சகோதரியும்‌ உடன்‌ 
சென்றாள்‌. பல நாட்கள்‌ தேடினார்கள்‌. இறுதியில்‌ ஒரு இடத்தில்‌ குளத்தில்‌ தேவலோகப்‌ 
பெண்கள்‌ ஜலக்கிரீடை செய்து கொண்டிருப்பதைப்‌ பார்த்தார்கள்‌. அவர்களிடம்‌ சென்று 
தங்களுக்குப்‌ பசிப்பதாகவும்‌ பசிக்கு உணவு வேண்டும்‌ என்றும்‌ கேட்டார்கள்‌. அப்போது 
அவர்கள்‌ விரதம்‌ ஒன்றைப்‌ பற்றி சொல்லி அந்த விரதத்தை மேற்கொண்டால்‌ 
உங்களுக்கு உணவும்‌ கிடைக்கும்‌ மேலும்‌ காணாமல்‌ போன எருதும்‌ கிடைக்கும்‌ 
என்றார்கள்‌. தேவலோக பெண்களால்‌ கூறப்பட்ட விரதம்‌ புதாஷ்டமி விரதம்‌. அதாவது 
வளர்பிறை அல்லது தேய்பிறையில்‌ வரும்‌ அஷ்டமியாவது புதன்‌ கிழமை அன்று 
வந்தால்‌ அந்த நாள்‌ புதாஷ்டமி எனப்படும்‌.கவுசிகன்‌ புதாஷ்டமி விரதம்‌ இருந்தான்‌ 
காணாமல்‌ போன காளை கிடைத்தது. அவன்‌ சகோதரிக்கும்‌ நல்ல கணவன்‌ கிடைத்தான்‌. 
கவுசிகன்‌ புதாஷ்டமி விரதம்‌ இருந்ததால்‌ அரசனானான்‌.கவுசிகனுடைய பெற்றொர்‌ 
நரகத்தில்‌ அவதிப்பட்டு கிடந்தார்கள்‌ விரதத்தின்‌ பலனால்‌ அவனுடைய பெற்றொர்‌ நரக 
வேதனையிலிருந்து விடுபட்டார்கள்‌.புதாஷ்டமி விரதமிருந்தால்‌ இழந்த பொருளை 
திரும்பப்‌ பெறலாம்‌ நன்‌ மக்கள்‌ பேறு உண்டாகும்‌ மரணத்துக்குப்‌ பின்‌ பேரின்ப வாழ்வு 
நிச்சயம்‌ 


சிவபெருமானின்‌ 64 வடிவங்களில்‌ ஒன்றான பைரவர்‌: 


சிவபெருமானின்‌ 64 வடிவங்களில்‌ ஒன்றாக விளங்குகிறது பைரவர்‌ திருக்கோலம்‌. 
அந்தகாசுரனை அழிக்கும்பொருட்டு சிவபெருமான்‌ தன்னிலிருந்து காலபைரவரைத்‌ 


21 


தோற்றுவித்தார்‌. கடுந்தவம்‌ செய்து சிவபெருமானிடம்‌ அரிய பல வரங்களைப்‌ பெற்றான்‌ 
அந்தகாசுரன்‌. 


அந்த ஆணவத்தால்‌ வானோர்க்கு பல இன்னல்கள்‌ புரிந்தான்‌. அவனை வெல்ல பிரம்மா, 
தேவேந்திரன்‌ முதலான யாராலும்‌ இயலவில்லை. வேறு வழியின்றி அவர்கள்‌ 
அந்தகாசுரனிடமே சென்று, “”உங்கள்‌ கட்டளையை ஏற்று நடக்கிறோம்‌. காத்தருள 
வேண்டும்‌” என்று சரணடைந்தனர்‌.“ 


”போரிடுவதில்‌ ஆண்சிங்கம்‌ போன்றவன்‌ நானொருவனே. எனவே நீங்களனைவரும்‌ 
பெண்கள்போல்‌ வளையலணிந்து, கண்களில்‌ மைதீட்டி, சேலையுடுத்தி வாழவேண்டும்‌. 
யாரேனும்‌ ஆண்போல்‌ உடையணிந்தால்‌ அழித்துவிடுவேன்‌” என்றான்‌ அந்தகாசுரன்‌. 


தேவர்கள்‌ வேறு வழியின்றி அதற்குக்‌ கட்டுப்பட்டனர்‌. பின்னர்‌ மலையையடைந்து 
சிவபெருமானைக்‌ குறித்து தவம்‌ செய்தனர்‌. அவர்களுக்கு காட்சிகொடுத்த சிவபெருமான்‌, 
அந்தகாசுரனின்‌ கொடுமைகளுக்கு முடிவு கட்டுவதாகக்‌ கூறினார்‌. அதன்படி தனது 
அம்சமாக பைரவரை உருவாக்கி அனுப்பினார்‌. கடுங்கோபத்துடன்‌ சென்ற பைரவர்‌ 
அந்தகாசுரனின்‌ சேனைகள்‌ அனைத்தையும்‌ அழித்து, முடிவில்‌ அவனை தன்‌ சூலத்தால்‌ 
குத்தி மன்னார்‌ ரத்தம்‌ வழியவழிய பல்லாண்டுகள்‌ சூலத்தில்‌ தொங்கிய அந்தகாசுரன்‌ 
இறு திய ல்‌ மனம்‌ திருந்தி இறைவனிடம்‌ மன்னிப்பு கேட்க, அவனை விடுவித்து 
அருள்புரிந்தவார்‌ சிவன்‌ . இவ்வாறு பல பைரவர்களை சிவபெருமான்‌ தோற்றுவித்ததாகச்‌ 
சொல்வர்‌. 


காலபைரவரை அஷ்டமி திதியில்‌ பைரவ பூஜை செய்தால்‌ எதிரிகள்‌ அழிவர்‌; எத்தகைய 
நோயும்‌ குணமாகும்‌;இழந்தவற்றை மீண்டும்‌ பெறலாம்‌ என்று நம்பிக்கையோ 
கூறுகின்றனர்‌. 


இந்த கோவிலில்‌ வழிபடுபவர்களின்‌ பிரச்சினைகள்‌ நிச்சயம்‌ அகலும்‌. 


பூஜைகள்‌: 


காலையில்‌ ஆலயம்‌ திறந்த வுடனும்‌, இரவு அரத்தஜாமத்தில்‌ பூஜை முடிவுறும்‌ . 
போதும்‌ பைரவருக்கு என்று விசேஷ பூஜைகள்‌ செய்யப்பட வேண்டும்‌ என்று ஸ்ரீ பரார்த்த 
நித்ய பூஜா விதி கூறுகிறது. அதேபோல்‌ ஆலயத்தின்‌ மற்ற திருச்சன்னதிகளை பூட்டிச்‌ 
சாவியை பைரவர்‌ பாதத்தில்‌ வைத்து விட்டு அதன்பின்‌ வெளிக்‌ கதவை பூட்டிச்‌ சாவியை 
எடுத்துச்‌ செல்லும்‌ வழக்கம்‌ இன்றும்‌ நடைமுறையில்‌ உள்ளது. 


பிரார்த்தனாவளி 


உ ஓம்‌ !..... ஓம்‌ !... ஓம்‌ !.... 

உ ஜய கணேச ஜய கணேச ஜய கணேச பாஹிமாம்‌ 
ஸ்ரீ கணேச ஸ்ர்கணேச ஸ்ர்கணேச ரக்ஷமாம்‌ 

உ சரவணபவ சரவணபவ சரவணபவ பாஹிமாம்‌ 
சுப்ரமண்ய சுப்ரமண்ய சுப்ரமண்ய ரக்ஷமாம்‌ 

உ வேல்முருகா வேல்முருகா வேல்முருகா பாஹிமாம்‌ 
வேலாயுதா வேலாயுதா வேலாயுதா ரக்ஷமாம்‌ 

உ ஜய ஸரஸ்வதி ஜய ஸரஸ்வதி ஜய ஸரஸ்வதி பாஹிமாம்‌ 
ஸ்ரீ ஸரஸ்வதி ஸ்ரீ ஸரஸ்வதி ஸ்ரீ ஸரஸ்வதி ரக்ஷமாம்‌ 


22 


உ மஹாலெக்ஷ்மி மஹாலெக்ஷமி மஹாலெக்ஷமி பாஹிமாம்‌ 
ஜெயலெக்ஷமி ஜெயலெக்ஷமி ஜெயலெக்ஷமி ரக்ஷமாம்‌ 
உ ஓம்‌ சக்தி ஓம்‌ சக்தி ஓம்‌ சக்தி பாஹிமாம்‌ 
ஆதிசக்தி ஆதிசக்தி ஆதிசக்தி ரக்ஷமாம்‌ 
உ ராஜேஸ்வரி ராஜேஸ்வரி ராஜேஸ்வரி பாஹிமாம்‌ 
திரிபுரசுந்தரி திரிபுரசுந்தரி திரிபுரசுந்தரி ரக்ஷமாம்‌ 
உ ஜய குரு சிவ குரு ஹரி குரு பாஹிமாம்‌ 
ஒத்‌ முரு பரம்‌ குரு ஸத்‌ குரு ]க்ஷமாம்‌ ர 
உ ஆதிகுரு அத்வைத குரு ஆனந்த குரு பாஹிமாம்‌ 
சித்குரு சித்கனகுரு சின்மயகுரு ரக்ஷமாம்‌ 
உ ஓம்சிவாய ஓம்சிவாய ஓம்சிவாய பாஹிமாம்‌ 
ஸ்ரீசிவாய ஸ்ரீசிவாய ஸ்ரீசிவாய ரக்ஷமாம்‌ 
உ சம்புகுமார சம்புகுமார சம்புகுமார பாஹிமாம்‌ 
சபரிகிரீஸு சபரிகிரீ ௭௦ சபரிகிரீ ஸ்‌ ரக்ஷமாம்‌ 
உ ஆஞ்ஜனேய ஆஞ்ஜனேய ஆஞ்ஜனேய பாஹிமாம்‌ 
ஹனுமந்த ஹனுமந்த ஹனுமந்த ர்க்ஷமாம்‌ 
* தத்தகுரு தத்தகுரு தத்தகுரு ரச்ஷமாம்‌. -."" 
சென்ன ரி கொண்டர்‌ கெளரஹரி பாஹிமாம்‌ 
கெளராங்கஹரி கெளராங்கஹரி கெளராங்கஹரி ரக்ஷமாம்‌ 
உ கங்காராணி கங்காராணி கங்காராணி பாஹிமாம்‌ 
பாகீரதி பாகீரதி பாகீரதி ரக்ஷமாம்‌ 
உ ஜெயராம ஜெயராம ஜெயராம பாஹிமாம்‌ 
ஸ்ரீராம ஸ்ரீராம ஸ்ரீராம ரக்ஷமாம்‌ 
ய ம்‌ குருநாதா ஜெய குருநாதா ஓம்‌ குருநாதா பாஹிமாம்‌ 
வ குருநாதா ஜெய குருநாதா ஓம்‌ குருநாதா ரக்ஷமாம்‌ 
உ ஸத்குரோ ஸத்குரோ ஸத்குரோ பாஹிமாம்‌ 
பரமதயாளு பரமதயாளு பரமதயாளு ரக்ஷமாம்‌ 
உ ஸத்குரோ ஸத்குரோ ஸத்குரோ பாஹிமாம்‌ 
பரமக்ருபாலு பரமக்ருபாலு பரமக்ருபாலு ரக்ஷமாம்‌ 
உ சிவானந்த சிவானந்த சிவானந்த பாஹிமாம்‌ 
சிவானந்த சிவானந்த சிவானந்த ரக்ஷமாம்‌ 


அஷ்ட பைரவர்கள்‌ போற்றி, காலபைரவர்‌ போற்றி 


ஓம்‌ கால பைரவா போற்றி ஓம்‌ பைரவனே போற்றி ஓம்‌ ஆனந்த பைரவனே போற்றி 
ஓம்‌ கல்பாந்த பைரவா போற்றி | ஓம்‌ பயநாசகனே போற்றி ஓம்‌ ஆலயக்‌ காவலனே போற்றி 
ஓம்‌ குரோத பைரவா போற்றி ஓம்‌ அஷ்டரூபனே போற்றி ம்‌ இன்னல்‌ பொடிப்பவனே 
ம்‌ அஷ்டமித்‌ தோன்றலே பாற்றி 
ஓம்‌ கபால பைரவா போற்றி பாற்றி . ம்‌ இடுகாட்டுமிருப்பவனே 
ஓம்‌ அயன்குருவே போற்றி பாற்றி 
ஓம்‌ அறக்காவலனே போற்றி ஓம்‌ உக்ரபைரவனே போற்றி 


ஓட ம்ஹார்‌ பைரவா போற்றி ம்‌ அகந்தையழிப்பவனே ம்‌ உடுக்கையேந்தியவனே 


ம்‌ உன்மத்த பைரவா போற்றி . 
ர்‌ கண்ட பைரவா போற்றி பாற்றி - ்‌ பாற்றி ்‌ 
ஓம்‌ உக்கிர பைரவா போற்றி ம்‌ அடங்காரின்‌ அழிவே ஓம்‌ உதிரங்குடித்தவனே போற்றி 

பாற்றி ம்‌ உன்மத்த பைரவனே 

ஓம்‌ அற்புதனே போற்றி பாற்றி 
ம்‌ அசிதாங்கபைரவனே ம்‌ உறங்கையில்‌ காப்பவனே 
பாற்றி பாற்றி 





23 


ம்‌ ஊழத்தருள்வோனே 
போற்றி 


ம்‌ எல்லைத்தேவனே ம்‌ களவைக்குலைப்போனே ஓம்‌ சண்டபைரவனே போற்றி 
பாற்‌ பாற்றி ஓம்‌ சட்டை நாதனே போற்றி 
டக்க எளிதில்‌ இரங்குபவனே ஓம்‌ கருணாமூர்த்தியே போற்றி ம்‌ சம்ஹார பைரவனே 
பாற்‌ ஓம்‌ காலபைரவனே போற்றி பாற்றி 
ஓம்‌ கபாலதாரியே போற்றி ம்‌ காபாலிகர்தேவனே ம்‌ சம்ஹாரகால பைரவனே 
ஓம்‌ கங்காளமூர்த்தியே பாற்றி பாற்றி 
பாற்றி ம்‌ கார்த்திகையில்‌ ஓம்‌ சிவத்தோன்றலே போற்றி 
ஓம்‌ கர்வபங்கனே போற்றி றந்தவனே போற்றி ம்‌ சிவாலயத்திருப்போனே 
ம்‌ கல்பாந்தபைரவனே ம்‌ காளாஷ்டமிநாதனே பாற்றி 
பாற்‌ பாற்றி ஓம்‌ சிக்ஷகனே போற்றி 
ஓம்‌ கதாயுதனே போற்றி ஓம்‌ காசிநாதனே போற்றி ஓம்‌ சீர்காழித்தேவனே போற்றி 
ம்‌ கனல்வீசுங்கண்ணனே ஓம்‌ காவல்தெய்வமே போற்றி | ஓம்‌ சுடர்ச்சடையனே போற்றி 
பாற்றி ஓம்‌ கிரோத பைரவனே போற்றி | ஓம்‌ சுதந்திர பைரவனே போற்றி 
ஓம்‌ கருமேகநிறனே போற்றி ம்‌ கொன்றைப்பிரியனே 
ஓம்‌ கட்வாங்கதாரியே போற்றி | போற்றி 


ஓம்‌ சிவ அம்சனே போற்றி ஓம்‌ தெற்கு நோக்கனே போற்றி | ஓம்‌ நிறைவளிப்பவனே போற்றி 
ம்‌ சுவேச்சா பைரவனே ம்‌ தைரியமளிப்பவனே ஓம்‌ நின்றருள்வோனே போற்றி 
பாற்‌ பாற்‌ ஓம்‌ பயங்கர ஆயுதனே போற்றி 

ஓம்‌ சலதாரியே போற்றி ஓம்‌ நவரஸரூபனே போற்றி ஓம்‌ பகையழிப்பவனே போற்றி 
ம்‌ சூழ்வினையறுப்பவனே ஓம்‌ நரசிம்மசாந்தனே போற்றி | ஓம்‌ பரசு ஏந்தியவனே போற்றி 
பாற க நள்ளிரவு நாயகனே ம்‌ பலிபீடத்துறைவோனே 

ஓம்‌ செம்மேனியனே போற்றி பாற்றி பாற்றி 

ஓம்‌ -க்ஷத்ரபாலனே போற்றி ஓம்‌ நரகம்‌ நீக்குபவனே போற்றி | ஓம்‌ பாபபக்ஷ?யனே போற்றி 
ம்‌ தனிச்சன்னதியுளானே ஓம்‌ நாய்‌ வாகனனே போற்றி ஓம்‌ பால பைரவனே போற்றி 
பாற்றி ஓம்‌ நாடியருள்வோனே போற்றி | ஓம்‌ பாம்பணியனே போற்றி 
ம்‌ தலங்களின்‌ காவலனே ஓம்‌ நிமலனே போற்றி ஓம்‌ பிரளயகாலனே போற்றி 

| ஓம்‌ நிர்வாணனே போற்றி 


பாற்‌ 

ஓம்‌ தீதழிப்பவனே போற்றி 
ம்‌ துஸ்வப்னநாசகனே 
பாற்றி 





24 


ம்‌ பிரம்மசிரச்சேதனே ம்‌ மார்த்தாண்ட பைரவனே ஓம்‌ வடுகூர்‌ நாதனே போற்றி 
பாற்றி பாற்றி ம்‌ வடகிழக்கருள்வோனே 
ம்‌ பூஷண பைரவனே ஓம்‌ முக்கண்ணனே போற்றி பாற்றி 
பாற்றி ம்‌ முக்தியருள்வோனே ம்‌ வடைமாலைப்பிரியனே 
ஓம்‌ பூதப்ரேத நாதனே போற்றி பாற்றி பாற்றி 
ஓம்‌ பெரியவனே போற்றி ஓம்‌ முனீஸ்வரனே போற்றி ஓம்‌ வாரணாசி வேந்தே போற்றி 
ம்‌ பைராகியர்‌ நாதனே ஓம்‌ மூலமூர்த்தியே போற்றி ம்‌ வாமனர்க்கருளியவனே 
பாற்றி ம்‌ யமவாதனை நீக்குபவனே பாற்றி 
ஓம்‌ மல நாசகனே போற்றி பாற்றி ம்‌ விபீஷண பைரவனே 
ஓம்‌ மஹா பைரவனே போற்றி ம்‌ யாவர்க்கும்‌ எளியவனே | 
ஓம்‌ மணி ஞாணனே போற்றி பாற்றி 
ஓம்‌ மகர குண்டலனே போற்றி | ஓம்‌ ருத்ரனே போற்றி 
ஓம்‌ மகோதரனே போற்றி ஓம்‌ ருத்ராக்ஷதாரியே போற்றி | ஓம்‌ விரும்பியதை 
ஓம்‌ வடுக பைரவனே போற்றி அருள்வோனே போற்றி 


பாற்‌ 
ன்‌ ாமல்‌ காப்பவனே 
பாற்‌ 





மஹா ம்ருத்யுஞ்ஜய கவசம்‌ 
பைரவ உவாச 
உ ச்ருணுஷ்வ பரமேசானி கவசம்‌ மன்முகோதிதம்‌, 
மஹா ம்ருத்யுஞ்சய ஸ்யாஸ்ய ந தேயம்‌ பரமாத்புதம்‌ 
உ யம்‌ த்ருத்வாயம்‌ படித்வா ச யம்‌ ச்ருத்வா மம்‌ 
த்ரைலோக்யாதிபதிர்பூத்வா ஸுகிதோ (அ) ஸ்மி மஹேச்வரி 
உ ததேவ வர்ணயிஷ்யாமி தவ ப்ரீத்யா வரானனே 
ததாபி பரமம்‌ தத்வம்‌ ந தாதவ்யம்‌ துராத்மனே 
உ ஓம்‌ அஸ்ய ரீ மஹாம்ருதயுஞ்சய கவசஸ்ய ஸ்ரீ பைரவ 
ருஷி : காயத்ரீ ச்சன்த: ஸ்ரீ ம்ருத்யுஞ்சய ருத்ரோ தேவதா 
ஓம்‌ பீஜம்‌, ஜம்‌ சக்தி: ஸு: கீலகம்‌ ஹெளம்‌ இதி 
தத்வம்‌ சதுர்வர்கபல ஸாதனே பாடே வினியோக : 
ஓம்‌ சந்த்ர மண்டல மத்யஸ்தே ருத்ரமாலே விசித்ரிதே, 
தத்ரஸ்த்தம சின்தயேத்‌ ஸாத்யம்‌ ம்ருத்யும்‌ ப்ராப்தோபி ஜீவதி 
உ ஓம்‌ ஜூம்‌ ஸ: ஹெளம்‌ சிர: பாது தேவோ ம்ருத்யுஞ்சயோ மம 
சிவோவை லலாடம்ச ஓம்‌ ஹெளம்‌ ப்ருவெள ஸதாசிவ: 
உ நீலகண்டோ(அவதான்நேத்ரே கபர்த்தீ மே(அ)வதாச்ச்ருதீ, 
த்ரிலோசன(அ)வதாத்‌ கண்டெள நாஸம்‌ மே த்ரிபுரான்தக: 
உ முகம்‌ பீயுஷக்கடப்ருத்‌ ஓஷ்டெள மேக்ருத்திகாம்பர: 
ஹனும்‌ மே ஹாடகேசானோ முகம்‌ வடுகபைரவ: 
உ கன்தராம்‌ காலமதனோ கலம்‌ கண ப்ரியோ(அவ 
ஸ்கன்தெள ஸ்கந்தபிதா பாது ஹஸ்தெள மே ரிசோ(அ)வது 
உ நகான்மே கிரிஜாநாத: பாயாதங்குளி ஸம்யுதான்‌, 
ஸ்தனெள தாராபதி: பாது வக்ஷ: பசுபதிர்மம்‌ 
உ குக்ஷிம்‌ குவேரவதேன: பார்ச்வெள மே மாரசாசன: 
சர்வ: பாது ததா நாபிம்‌ சூலீப்ருஷ்டம்‌ மமாவது 
உ சிச்னம்‌ மே சங்கர: பாது குஹ்ய குஹ்யகவல்லப: 
கடிம்‌ காலாந்தக: பாயாத்‌ ஊரூ மே(அந்தககாதக: 
உ ஜாகரூகோ(அவதாஜ்ஜானூ ஜங்கே மே காலபைரவ: 
குல்பெள பாயாஜ்ஜடாதார்‌ பாதெள ம்ருத்யுஞ்ச்யோ(ஆவது 
உ பாதரதிமூர்த்த பர்யந்தம்‌ ஸத்யோ ஜாதோ மமாவது, 
ரக்ஷ6ஹீனம்‌ நாமஹீனம்‌ வபு: பாத்வம்‌ ௬தேச்வர: (பாது அம்ருதே ச்வர:) 


25 


உ பூர்வே பலவிகரணோ தக்ஷிணே காலசாஸன : 


பச்சிமே பார்வத்நாத உத்தரே மாம்‌ மனோன்மன: 
உ ஜசான்யாமீச்வர: பாயாத்‌ ஆக்னேய்யாம்‌ அக்னிலோசன: 


நைர்ருத்யாம்‌ சம்புரவ்யான்மாம்‌ வாயவ்யாம்‌ வாயுவாஹன: 


உ ஊர்த்வம்‌ பலப்ரமதனே: பாதாலே பரமேச்‌ வர: 
தச திக்ஷட்ஸதா பாது மஹாம்ருத்யுஞ்சயச்‌ ச மாம்‌ 

உ ரணேராஜகுல த்யூதே விஷமே ப்ராணஸம்ச யே 
பாய 1 ஓம்‌ ஜூம்‌ மஹாருத்ரோ தேவதேவோ தசாக்ஷர: 

உ ப்ரபாதே பாது மாம்‌ ப்ரும்மா மத்யாஹ்னே பைரவோ(அ)வது 
ஸாயம்‌ ஸர்வேச்‌ வர: பாது நிசா யாம்‌ நித்யசேதன: 

உ அர்த்தராத்ரே மஹாதேவோ நிசான்தே மஹோதய: 


ஸர்வதா ஸர்வத: பாது ஓம்‌ ஜூம்ஸ: ஹெளம்‌ ம்ருத்யுஞ்சய: 


உ இத்தம்‌ கவசம்‌ புண்யம்‌ த்ரிஷுலோகேஷு துர்லபம்‌ 
ஸர்வமந்த்ரமயம்‌ குஹ்யம்‌ ஸர்வயந்த்ரேஷு கோபிதம்‌ 
உ புண்யம்‌ புண்யப்ரதம்‌ திவ்யம்‌ தேவ தேவாதிதைவதம்‌ 
ய இதம்ச படேன்‌ மந்த்ரம்‌ கவசம்‌ வாசயேத்தத 
உ தஸ்யஹஸ்தே மஹாதேவி த்ர்யம்பகஸ்யாஷ்ட ஸித்தய : 
ரணே த்ருத்வா சரேத்யுத்தம்‌ ஹத்வா சத்ரூன்‌ ஜயம்‌ லபேத்‌ 
உ ஜபம் க்ருத்வா க்ருஹே தேவி ஸம்ப்ராப்ஸ்யதி ஸுகம்‌ புன: 
மஹாபயே மஹா ரோகே மஹாமாரீ பயே ததா 
துர்பி-க்ஷ சத்ருஸம்ஹாரே படேத்வசமாதராத்‌ 
(இதி மஹாம்ருத்யுஞ்சய கவசம்‌ ஸம்பூர்ணம்‌) 
பைரவர்‌ காயத்ரி 
உ ஓம்‌ தீக்ஷணதம்ஷ்ட்ராய வித்மஹே 
-க்ஷத்ர பாலாய தீமஹி 
தந்நோ பைரவ: பரசோதயாத்‌ 
உ ஓம்‌ ஸ்வானத்வஜாய வித்மஹே 
ஸுூலஹஸ்தாய தீமஹி 
தன்னோ பைரவ ப்ரஜோதயாத்‌ 
காலபைரவர்‌ ஸ்துதி 


அதிக்ருர மஹாகாய கல்பாந்த தஹநோபம 

பைரவாய நமஸ்துப்யம்‌ அனுக்ஞாம்‌ தாதுமர்ஹஎூப 
வடுக பைரவர்‌ மஹாமந்திரம்‌ 

ஓம்‌ - ஹ்ரீம்‌ - க்லீம்‌ - க்ஷமர்யூம்‌ - வம்‌ - வடுகாய 
ஆபதுத்தாரணாய குரு குரு: வடுகாய - மஹா பைரவாய - 
மஹா ம்ருத்யுஞ்ஜயாய - மஹா கால ராத்ரி ஸ்வரூபாய - 
மஹா ப்ரளய காலாக்நி ஸ்வரூபாய - மஹா கால பைரவாய 
பரசு - சக்தி - கட்க - கேட - தோமர தராய - மஹாகால கண்ட 
ஸ்வரூபிணே - ப்ரத்யக்ஷருத்ர ரூபிணே - சீக்ரமஷ்டகுல 
நாகானாம்‌ - விஷம்‌ தஹ தஹ: பந்த: பந்த: சேதய சேதய: 
ஸர்வ ஜ்வரான்‌ பக்ஷய பக்ஷய - க்ஷபத்ரான்‌ ப்ரஹர ப்ரஹர 
வித்வம்ஸய வித்வம்ஸய - பூதப்ரேத பிசாச க்ரஹாந்‌ 
ஸம்ஹர ஸம்ஹார - சிர: ப்ரப்ருதி ஸர்வாங்க கூல 

பாண்டு ரோகாதீன்‌ ஹந, ஹந, ஆசு விஷம்‌ 

ஸம்ஹர ஸம்ஹர - த்வாதசாதித்ய ஸ்வரூப வருத்ய௲ல 
தாரிணே ஏகாஹிக - த்வயாஹிக - த்ரயாஹிக - 
சாதுர்யாஹிகார்த மாஸிக - ஷாண்மாஸிக, வார்ஷீக 


26 


ஸாத்ய தாஹவாத - பித்த - ச்லேஷ்ம ஸாந்நிபாதிகாதி 

ஸுரவஜவரம்‌ ஹந, ஹந, தஹதஹ -பசபச- 2 

க்ருஹ்ண க்ருஹ்ண - ஆவேசய ஆவேசய - ஆர்க்ஷய ஆர்க்ஷய 
ஸ்தம்பய ஸ்தம்பய - மோஹய மோஹய - பீக்ஷய பீக்ஷய - 
பாசுபதாஸ்த்ரணே பந்த பந்த - சலேன க்ருந்தய 

க்ருந்தய - ப்ரஹ்ம ராக்ஷஸாந்‌ பக்ஷய பக்ஷய ஜ்வல 

ஜ்வல - மஹா பைரவாய - மஹாபதுத்தாரணாய - மம 

ஸர்வ வித்யாம்‌ குரு - மம ஸர்வ கார்யாணி 

ஸாதய ஸாதய ஓம்‌ ஹ்ராம்‌ -ஹ்ரீம்‌ - ஹ்ரூம்‌ - ஹும்பட்‌ ஸ்வாஹா 
கால பைரவாஷ்டோத்ரம்‌ த்யானம்‌ 


ரக்த ஜ்வால ஜடாதரம்‌ ஸுவிமலம்‌ ரக்தாங்க தேஜோமயம்‌ 
த்ருத்வா சூல கபால பாச டமருத்‌ லோகஸ்ய ரக்ஷஃகரம்‌ 
நிர்வாணம்‌ கந வாஹனம்‌ த்ரிநயனம்‌ ஆனந்த கோலாஹலம்‌ 
வந்தே ஸர்வ பிசாசநாத வடுகம்‌ -க்ஷத்ரஸ்ய பாலம்‌ சிவம்‌ 
(சிவந்த ஜடையும்‌. பரிசுத்தமான உடலும்‌, சிவந்த தேஜஸூம்‌, சலம்‌, கபாலம்‌, உடுக்கை 
முதலியவற்றை தரித்து உலகத்தை ரக்ஷிப்பவரும்‌, நிர்வாணமாகவும்‌, நாயினை 
வாஹனமாகவும்‌ கொண்டு, முக்கண்ணனாக, ஆனந்த வடிவினனாக பூத, ப்ரேத நாதனாக 
-க்ஷத்ரங்களை ரக்ஷிப்பவராக உள்ள பைரவரை நமஸ்கரிக்கிறேன்‌.) 
உ பைரவோ பூத நாதஸ்ச - பூதாத்மா - பூதபாவந: 
-க்ஷத்ரத: -க்ஷத்ரபாலஸ்ச - -க்ஷத்ரக்கு : க்ஷத்ரியோ விராட்‌ 
உ ஸ்மசான வாஸ மாம்ஸாசீ - ஸர்ப்பராசி : ஸ்மராந்தக்ருத்‌ 
ரக்தப : பாநப : ஸித்த : - ஸித்தித : ஸித்தஸேவித : 
உ கங்கால : கால சமந : - காலகாஷ்டா தநு : கவி : 
த்ரிநேத்ரோ பகுநேத்ரஸ்ச - ததா பிங்கல லோசந : 
உ சூலபாணி : கட்கபாணி : - கங்காள தூம்ரலோசந : 
அபீருர்பைரவோ நாதோ - பூதபோ யோகிநீ பதி : 
உ தநதோ த௲ஹாரீச : தநவார்‌ ப்ரீதி பாவந : ள்‌ 
நாகஹரோ நாகபாசோ - வ்யோம கேச : கபால ப்ருத்‌ 
உ கால: கபாலமாலீச - கமநீய : கலாநிதி: 
த்ரிலோசநோஜ்ஜவலந்‌ நேத்ர : த்ரிசிகீ ச த்ரிலோகப : 
உ த்ரிநேத்ர தநயோ டிம்ப : சாந்த : சாந்தஜனப்ரிய : 
வடுகோ வடுவேஷஸ்‌ச : கட்வாங்க வர தாரக : 
° பூதாத்யகஷ : பசுபதி : - பிக்ஷட்க : பரிசாரக : 
தூர்தோ திகம்பர : சூரோ - ஹரிண : பாண்டுலோசந : 
உ ப்ரசாந்த, சாந்தித : ஸித்த : - சங்கர : ப்ரிய பாந்தவ : 
அஷ்டமூர்த்திர்‌ நிதீசஸ்ச - ஞான சக்ஷம்ஸ்‌ தபோமய : 
உ அஷ்டோதார : ஷடாதார : - ஸர்பயுக்த : சிக்ஸக : 
பூதரோ பூதராத்ச : - பூபதிர்‌ பூதராத்மஜ : 
உ கங்காலதாரீ முண்டீச - நாக யக்ஞோபவீதவாந்‌ 
ஜ்ரும்பணோ மோஹந : ஸ்தம்பீ மாரண : -க்ஷ5்பணஸ்ததா 
° சுத்த நீலாஞ்ஜந ப்ரக்ய : - தைத்யஹா முண்டபூஷித 
பலி புக்பலி புக்‌ நாதோ - பாலோ பால பராக்ரம : 
உ ஸர்வாபத்‌ தாரணோ துர்கோ - துஷ்டபூதநிஷேவித : 
காமீ கலா நிதி காந்த : - காமிநீ வசக்ருத்வசீ 
உ ஸர்வ ஸித்திப்ரதோ வைத்யோ - ப்ரபுர்‌ விஷ்ணு ரிதீ வஹி 
அஷ்டோத்தரசதம்‌ நாம்‌ நாம்‌ - பைரவஸ்ய மஹாத்மந: 
(இதை அர்ச்சனையும்‌, பாராயணமும்‌ செய்வதால்‌, இருமல்‌, கக்குவான்‌, இழுப்பு, 
காசம்‌ முதலிய நோய்கள்‌ அகலும்‌). 


27 


ஸ்ரீ சங்கராசார்யார்‌ அருளிய கால பைரவாஷ்டகம்‌ 


1. தேவராஜ - ஸேவ்யமான - பாவனாங்க்ரி பங்கஜம்‌ 

வ்யாலயஜ்ஞஎூ௰த்ர - மிந்துசேகரம்‌ - க்ருபாகரம்‌ 

நாரதாதியோகிப்ருந்த - வந்தினம்‌ திகம்பரம்‌ 

காசிகா - புராதிநாத காலபைரவம்‌ பஜே 

பொருள்‌ : இந்திரனால்‌ சேவிக்கப்‌ பெறுபவரும்‌, புனிதமான திருவடி தாமரையை 
உடையவரும்‌, அரவத்தை பூணூலாக அணிந்தவரும்‌, சந்திரனை சிரசில்‌ வைத்தவரும்‌, 
கருணை கொண்டவரும்‌, நாரதர்‌ முதலான யோகியர்‌ குழாங்களால்‌ வணங்கப்‌ 
பெறுபவரும்‌, திசைகளை ஆடையாக உடையவரும்‌, காசியம்பதியில்‌ தலைவராக 
விளங்கும்‌ கால பைரவமூர்த்தியை வழிபடுகின்றேன்‌. 


2. பானுகோடி - பாஸ்வரம்‌ பவாப்திகாரகம்‌ பரம்‌ 
நீலகண்ட - மீப்ஸிதார்த்த - தாயகம்‌ த்ரிலோசனம்‌ 
காலகால - மம்புஜாக்ஷ - மக்ஷசூ ல - மக்ஷரம்‌ 
காசிகா - புராதிநாத காலபைரவம்‌ பஜே 


பொருள்‌ : கோடி சூரிய பிரகாசத்துடன்‌ விளங்குபவரும்‌ பிறவிக்‌ கடலிலிருந்து 
கரையேற்றுபவரும்‌, முதல்வரும்‌, நீலகண்டத்தை உடையவரும்‌, அடியார்கள்‌ வேண்டும்‌ 
பொருளை அளிப்பவரும்‌ முக்கண்ணரும்‌, காலனுக்கு காலனாக இருப்பவரும்‌, 
தாமரைமலர்‌ போன்ற கண்ணையுடையவரும்‌, சொக்கட்டானில்‌ சூரரும்‌, 
குறைவற்றவரும்‌, காசியம்பதியில்‌ தலைவராக விளங்கும்‌ கால பைரவமூர்த்தியை 
வழிபடுகின்றேன்‌. 

3. சூலடங்க - பாச - தண்ட - பாணி - மாதிகாரணம்‌ 

ச்யாமகாய - மாதிதேவ - மக்ஷரம்‌ நிராமயம்‌ 

பீமவிக்ரமம்‌ ப்ரபும்‌ விசித்ர - தாண்டவப்ரியம்‌ 

காசிகா - புராதிநாத காலபைரவம்‌ பஜே 

பொருள்‌ : சூலம்‌, மழு, பாசம்‌, தண்டம்‌ இவைகளை கையில்‌ ஏந்தியவரும்‌, முதல்‌ 
காரணரும்‌, கரிய திருமேனி வாய்ந்தவரும்‌, முதல்‌ கடவுளரும்‌, அழிவற்றவரும்‌, 
பிணியற்றவரும்‌, பயமுறும்‌ பராக்கிரமமும்‌ வாய்ந்தவரும்‌, முக்திச்‌ செல்வரும்‌, அற்புத 
தாண்டவங்களில்‌ ஆவல்‌ கொண்டவருமான காசியம்பதியில்‌ தலைவராக விளங்கும்‌ 
கால பைரவமூர்த்தியை வழிபடுகின்றேன்‌. 


4. புக்திமுக்திதாயகம்‌ ப்ரசஸ்த - சாரு விக்ரஹம்‌ 
பக்தவத்ஸலம்‌ ஸ்திதம்‌ ஸமஸ்தலோக - விக்ரஹம்‌ 
நிக்வணன்‌ - மனோஜ்ஞஹேம - கிங்கிணீலஸத்கடிம்‌ 
காசிகா - புராதிநாத காலபைரவம்‌ பஜே 


பொருள்‌ : போகம்‌, மோக்ஷம்‌ இவைகளை அளிப்பவரும்‌ பிரசித்தி பெற்றதும்‌ 
அழகியதுமாகிய வடிவமுடையவரும்‌, அடியார்களிடம்‌ அன்புள்ளவரும்‌, காத்தல்‌ 
கடவுளாய்‌ இருப்பவரும்‌, எல்லா உலகத்தையும்‌ தன்‌ வடிவமாகக்‌ கொண்டவரும்‌, நன்கு 
ஒலிப்பதும்‌ மனதைக்‌ கவருவதாகிய சலங்கையால்‌ பிரகாசிக்கும்‌ இடையை 
உடையவருமான காசியம்பதியில்‌ தலைவராக விளங்கும்‌ கால பைரவமூர்த்தியை 
வழிபடுகின்றேன்‌. 

5. தர்மஸேபாலகம்‌ த்வதர்மமார்க்க நாசகம்‌ 

கர்மபாசமோசகம்‌ ஸு சர்மதாயகம்‌ விபும்‌ 

ஸ்வர்ண வர்ணசேஷபாச - சோபிதாங்கமண்டலம்‌ 

காசிகா - புராதிநாத காலபைரவம்‌ பஜே 


பொருள்‌ : தர்மமாகிய அணையை பாதுகாப்பவரும்‌, அதர்ம வழியை அழிக்கிறவரும்‌, 
கன்மமாயா, மலங்களை போக்குபவரும்‌, நற்சுகம்‌ அளிப்பவரும்‌, எங்கும்‌ நிறைந்தவரும்‌, 


28 


பொன்மயமான சடை கற்றையால்‌ விளங்கும்‌ திருமேனி உடையவரும்‌ காசியம்பதியில்‌ 
தலைவராக விளங்கும்‌ கால பைரவமூர்த்தியை வழிபடுகின்றேன்‌. 

6. ரத்னபாதுகா - ப்ரபாபிரமபாத - யுக்மகம்‌ _ 

நித்யமத்வீதிய -மிஷ்டதைவதம்‌ நிரஞ்ஜனம்‌ 

ம்ருத்யுதர்ப்ப - நாசனம்‌ கராலதம்ஷ்ட்ர - மோக்ஷணம்‌ 

காசிகா - புராதிநாத காலபைரவம்‌ பஜே 

பொருள்‌ : ரத்ன பாதுகைகளின்‌ ஒளியால்‌ அழகு பெற்ற இரு திருவடிகளை உடையவரும்‌, 
நித்யரும்‌, இரண்டற்றவரும்‌ இஷ்ட தெய்வமாக உள்ளவரும்‌, குற்றமற்றவரும்‌. 
மறிலியின்‌ கர்வத்தை அடக்குபவரும்‌, கூரிய அகன்றப்‌ பற்களால்‌ பயமுறச்‌ செய்பவரும்‌, 
காசியம்பதியில்‌ தலைவராக விளங்கும்‌ கால பைரவமூர்த்தியை வழிபடுகின்றேன்‌. 

7. அட்டஹாஸ - பின்னபத்மஜாண்ட - கோசஸந்ததிம்‌ 

த்ருஷ்டிபாத - நஷ்டபாப - ஜாலமுக்ரசாஸனம்‌ 

அஷ்டஸித்தி - தாயகம்‌ கபாலிமாலிகந்தரம்‌ 

காசிகா - புராதிநாத காலபைரவம்‌ பஜே 


பொருள்‌ : அட்டகாச ஒலியினால்‌ தாமரையில்‌ தோன்றிய அண்ட கோசங்களை 
பிளக்குபவரும்‌, கண்விழி நோக்கத்தால்‌ பாபக்‌ குவியலை அழிக்கின்றவரும்‌, பாபம்‌ 
செய்தவர்களுக்கு கடும்‌ தண்டனை விதிப்பவரும்‌, அஷ்ட சித்தியை அளிப்பவரும்‌, கபால 
மாலையால்‌ விளங்கும்‌ கழுத்தை உடையவரும்‌, காசியம்பதியில்‌ தலைவராக 
விளங்கும்‌ கால பைரவமூர்த்தியை வழிபடுகின்றேன்‌. 

8. பூதஸங்க - நாயகம்‌ விசாலகீர்த்திதாயகம்‌ 

காசிவாஸ - லோகபுண்ய - பாபசோதகம்‌ விபும்‌ 

நீதிமார்க்ககோவிதம்‌ புராதனம்‌ ஜகத்பதிம்‌ 

காசிகா - புராதிநாத காலபைரவம்‌ பஜே 

பொருள்‌ : பூத கூட்டங்களுக்கு தலைவரும்‌, விரிந்த புகழை அளிப்பவரும்‌, 
காசியம்பதியில்‌ வசிக்கும்‌ மக்களது பாப புண்ணியங்களை பரிசோதிப்பவரும்‌, எங்கும்‌ 
நிறைந்தவரும்‌, நீதி வழியில்‌ கைதேர்ந்தவரும்‌, பழமையானவரும்‌, உலகத்துக்கு 
கர்த்தரும்‌ காசியம்பதியில்‌ தலைவராக விளங்கும்‌ கால பைரவமூர்த்தியை 
வழிபடுகின்றேன்‌. 

9. காலபைரவாஷ்டகம்‌ படந்தி யே மனோஹரம்‌ 

ஜ்ஞானமுக்திஸாதனம்‌ விசித்ர - புண்ய - வர்த்தனம்‌ 

சோகமோ ஹதைன்யலோப - கோபதாபநாசனம்‌ 

தே ப்ரயாந்தி காலபைரவாங்க்ரி ஸந்நிதிம்‌ த்ருவம்‌ 

பொருள்‌ : மனதுக்கு குதூகலத்தையும்‌, ஞானம்‌, முக்தி, சாதகத்தையும்‌, பல வகைப்பட்ட 
புண்ணிய விருத்தியையும்‌, வருத்தம்‌, மயக்கம்‌, ஏழ்மை, பேராசை, கோபம்‌, தாபம்‌ 
ஆகியவைகளின்‌ நீக்கத்தையும்‌ அளிக்கவல்லதாகிய இந்த கால பைரவாஷ்டகத்தை 
எவர்கள்‌ படிக்கின்றார்களோ அவர்கள்‌ நிச்சயமாக கால பைரவ மூர்த்தியின்‌ 
திருவடியருளைப்‌ பெறுகின்றார்கள்‌. 


(இதி ஸ்ரீமத்‌ சங்கராசார்ய - விரசிதம்‌ கால பைரவாஷ்டகம்‌ ஸம்பூர்ணம்‌) 
கால பைரவ பஞ்ச ப்ரஹ்மஷடங்க மந்திரம்‌ 

பைரவ மூலமந்திரம்‌ 

ஓம்‌ ஹ்ராம்‌, ஹ்ரீம்‌, ஹ்ரூம்‌ : ஹ்ரைம்‌ 
ஹரெளம்‌, க்ஷம்‌, -க்ஷத்ரபாலாய நம: 


பைரவ அருளை ஈட்டித்‌ தரும்‌ மூலமந்திரத்திற்குரிய பஞ்ச ப்ரஹ்மஷடங்க மந்திரம்‌ 
பின்வருமாறு 


29 


1. ஓம்‌ ஹோம்‌ க்ஷம்‌ -க்ஷத்ரபாலாய ஈசானமூர்த்தியே நம: 
2. ஓம்‌ ஹோம்‌ கக்ஷத்ரபாலாய தத்புருஷவக்த்ராய நம: 
3. ஓம்‌ ஹும்‌ க்ஷம்‌ -க்ஷத்ரபாலாய அகோர ஹ்ருதயாய நம: 
4. ஓம்‌ ஹும்‌ க்ஷம்‌ -க்ஷத்ரபாலாய வாமதேவகுஹ்யாய நம: 
5. ஓம்‌ ஹிம்‌ க்ஷம்‌ -க்ஷத்ரபாலாய ஸத்யோஜாதாயபாதாப்யாம்‌ நம : 
6. ஓம்‌ ஹம்‌ -க்ஷத்ரபாலாய ஸ்ருதாய நம: 
7. ஓம்‌ ஹாம்‌ க்ஷம்‌ -க்ஷத்ரபாலாய சிரசேஸ்வாஹா 
8. ஓம்‌ ஹும்‌ க்ஷம்‌ -க்ஷத்ரபாலாய சிகாயைவஷட்‌ 
9. ஓம்‌ ஹைம்‌ க்ஷம்‌ -க்ஷத்ரபாலாய கவசாயஹும்‌ 
10.ஓம்‌ ஹெளம்‌ க்ஷம்‌ -க்ஷத்ரபாலாய நேத்ரத்யாய வெளஷட்‌ 
11. ஓம்‌ ஹ: க்ஷம்‌ -க்ஷத்ரபாலாய அஸ்த்ராயபட்‌ 
ஸ்வர்ணாகர்ஷண பைரவர்‌ மூலமந்திரம்‌ 
ஓம்‌ ஐம்‌ ஹ்ரீம்‌ ஸ்ரீம்‌ ஜம்‌ ஸ்ரீம்‌ ஆபதுத்தாரணாய 
ஹ்ராம்‌ ஹ்ரீம்‌ ஹ்ரூம்‌ அஜாமளபந்தநாய லோகேஸ்வராய 
ஸ்வர்ணாகர்ஷண பைரவாய மம தாரித்ரிய வித்வேஷணாய 
மஹா பைரவாய நம: ஸ்ரீம்‌ ஹ்ரீம்‌ ஜம்‌. 
ஸ்வர்ணாகர்ஷண பைரவர்‌ மந்திரம்‌ 
ஓம்‌ ஸ்ரீம்‌ ஹ்ரீம்‌ க்லீம்‌ ஸ்வர்ணபைரவாய ஹும்பட்‌ ஸ்வாஹா 
ஓம்‌ நமோ பகவதே ஸ்வர்ணாகர்ஷண பைரவாய 
தன தான்ய வ்ருத்தி கராய சீக்ரம்‌ ஸ்வர்ணம்‌ 
தேஹி தேஹி வச்யம்‌ குரு ஸ்வாஹா 
உன்மத்த பைரவர்‌ மந்திரம்‌ 
ஓம்‌ ஹ்ரீம்‌ அங்க்‌ - க்லீம்‌ உன்மந்தானத்த பைரவ 
சர்வ சத்ரு நாசய குரு குரு ஸ்வாஹா 
(தீவிரமான மனநோய்கள்‌, சித்தபிரமை, ஹிஸ்தீரியா நோய்‌ நீங்க) 
ஸ்வர்ணாகர்ஷண பைரவ லக்ஷ்மி குபேர மந்த்ரம்‌ 
உ ஓம்‌ ஸ்ரீம்‌ கம்‌ ஸெளம்யாய லக்ஷ்மி கணபதயே 
வர வரத ஸர்வ தனம்மே வசமானாய ஸ்வாஹா ! 
° க மஹாலக்ஷமீர்‌ மஹாகாளி மஹாகன்யா சரஸ்வதி 
பாக வைபவ சந்தாத்திரி பக்த அனுக்கிரஹ காரிணி 
உ ஓம்‌ அன்னம்தா தனம்தா பூதா த்வணி 
மாதி பலப்ரதா ஸித்திதா புத்திதா 
சூல சிஷ்டா சார ப்ரயணா ! 
உ ஓம்‌ ஸ்ரீம்‌ ஹ்ரீம்‌ ஜம்‌ ஞானாய கமலதாரிண்யை 
சக்தியை ஸிம்ஹ வாரின்யை பலாயை ஸ்வாஹா ! 
உ ஓம்‌ யக்ஷாய குபேராய வைஸ்வரணாய 
தனதான்ய பதயே தனதான்ய ஸம்ருதிர்ம்மே 
தேஹி தாபாய ஸ்வாஹா ! 
உ ஓம்‌ ஜம்‌ க்லீம்‌ ஸெளம்‌ ஸர்வ மந்த்ர சொரூபிணி ! 
ம்‌ ஹ்ரீம்‌ க்லீம்‌ பாலா புவனேஸ்வரீம்‌ 
ஹ்ரம்‌ ஹ்ரீம்‌ ரம்‌ ஸகல ஜயகரி நமோஸ்துதே ! 
உ ஓம்ஐம் க்லாம்‌ க்லீம்‌ க்லாம்‌ 
ஹ்ராம்‌ ஹ்ரீம்‌ ஹ்ரூம்‌ வம்ஸஹ 
ஆபதோ தாரணாய அஜாமில பந்தனாய 
லோகேஸ்வராய ஸ்ரீஸ்வர்ண ஆகர்ஷண பைரவாய 


30 


மம தாரித்தரிய வித்வேஷனாய 

ஆம்‌ ஸ்ரீம்‌ மஹா பைரவாய ஸ்வாஹ ! 
ஓம்‌ சுவாநத்‌ த்வஜாய வித்மஹே 

சூல ஹஸ்தாய தீமஹி ! 

தந்நோ பைரவ : ப்ரசோதயாத்‌ !! 

ஓம்‌ ஆஞ்சநேயாய வித்மஹே ! 
வாயுபுத்ராய தீமஹி ! 

தந்நோ ஹனுமத்‌ ப்ரசோதயாத்‌ !! 


கால பைரவ பஞ்சரத்னம்‌ 


கட்கம்‌ கபாலம்‌ டமருகம்‌ த்ரிஸுலம்‌ ஹஸ்தாம்புஜே ஸ்ந்நதம்‌ த்ரிணேத்ரம்‌ 
திகம்பரம்‌ பஸ்ம விபூஷிதாங்கம்‌ நமாம்யஹம்‌ பைரவமிந்துகடம்‌ 
கவித்வதம்‌ ஸத்வரமேவ மோதான்‌ நதாலேயே ஸம்பு மனோபிராமம்‌ 
நமாமி யானீக்ருத ஸார மேயம்‌ பவாப்தி பாரம்‌ கம்யந்த மாஸு 

ஜராதி துக்கெளக விபேத தக்ஷம்‌ விராகி ஸமஸேஃவ்ய பாதாரவிந்தம்‌ 
நரபதிபத்வ ப்ரதமாஸு நந்த்ரே ஸுராதிபம்‌ பைரவ மானதோஸ்மி 

ஸமாதி ஸம்பத்‌ ப்ர தமான தேப்யோ ரமா தவாத்யாசித பாதபத்மம்‌ 

ஸமாதி நிஷ்டை ன ததரஷா துகற்யற்‌ நமாம்யஹம்‌ பைரவமாதிநாதம்‌ 
கிராமகம்யம்‌ மனஸாபி தூரம்‌ சராசாஸ்ய ப்ரபாவதி ஹேதும்‌ 

கராக்ஷிபச்‌ சூன்ய மாதாபிரம்யம்‌ பராவரம்‌ பைரவமான தோஸ்மி 


பைரவர்‌ மூலமந்திரங்கள்‌ 


அஸ்யஸ்ரீ பைரவ மஹாமந்த்ரஸ்ய ப்ருஹதாரண்ய ரிஷி: அனுஷ்டு சந்த : 
பைரவொ தேவதா 


வம்‌ பீஜம்‌, மாயா சக்தி: கம்‌ கீலகம்‌, மம அபீஷ்ட ஸித்யர்தே ஜபே விவியோக : 


ஏக ஷஷ்டி அக்ஷரம்‌ மந்திரம்‌ லகு சித்திப்ரதாயகம்‌ 

ஏக ஷஷ்டி சதம்‌ குர்யாத்‌ ஜபம்‌ மந்திரஸ்ய சித்தியே கா 
ஓம்‌ ஹ்ரீம்‌ வம்‌ வடுகாய ஆபதுத்தாரணாய குரு குரு வடூகாய ஹ்ரீம்‌. 
ஓம்‌ ஹ்ராம்‌, ஹ்ரீம்‌, ஹ்ரூம்‌: ஹ்ரைம்‌ 
ஹரெளம்‌, க்ஷம்‌, -க்ஷத்ரபாலாய நம : 


இலுப்பைக்குடி பைரவர்‌ தோத்திரம்‌ 
ஒரு கையிலுடுக்கு மற்றையொரு கையினாக பாச 
மொருகையின்‌ முத்தலை சலொரு கையிற்‌ கபாலங்கொண்டீ 


ரிருகையுங்‌ கரைத்‌ யிசைக்கு ந தபல 


மிருகையுங்‌ சூழ்வனத்தி 


யல்‌ வயிரவன்றாள்‌ போற்றி. 


- சதாவதானம்‌ சுப்பிரமணிய அய்யர்‌ 
பைரவர்‌ அஷ்டோத்தர சதநாமாவளி 


31 


ஓம்‌ பைரவாய நம 

ஓம்‌ பூத்‌ நாதாய நம 

ஓம்‌ பூதாத்மனே நம 

ஓம்‌ பூதபாவநாய நம 

ஓம்‌ -கஷதரதாய நம்‌ 

ஓம்‌ -க்ஷத்ரபாலாய நம 
ஓம்‌ -க்ஷத்ரக்ஞாய நம 

ஓம்‌ க்ஷத்ரியாய நம 

ஓம்‌ விராஜே நம 

ஓம்‌ ஸ்மசானவாஸிநே நம 


ஓம்‌ தூம்ரலோசனாய நம 
ஓம்‌ அபீரவே நம 
ஓம்‌ பைரவாய நம 
ஓம்‌ நாதாய நம 
ம்‌ பூதபாய நம 
ம்‌ பாகிநீப்தயே நம 
ஓம்‌ தநதாய 1 
ஓம்‌ தநஹாரிண நம்‌ 
ஓம்‌ தநவதே நம 
ஓம்‌ ப்ரீதிபாவனாய நம 


ஓம்‌ பசுபதயே நம 

ஓம்‌ பிக்ஷப்தாய நம 

ஓம்‌ பரிசாரகாய நம 

ஓம்‌ தூர்தாய நம 

ஓம்‌ திகம்பராய நம 

ஓம்‌ சூராய நம 

ஓம்‌ ஹரிணாய நம 

ஓம்‌ பாண்டுலோசனாய நம 
ஓம்‌ ப்ரசாந்தாய நம 

ஓம்‌ சாந்திதாய நம 


ஓம்‌ நைத்யக்னே நம 

ஓம்‌ முண்ட பூஷிதாய நம 
ஓம்‌ பலிபுஜே நம 

ஓம்‌ பலிபுங்‌ நாதாய நம 
ஓம்‌ பாலாய நம 

ஓம்‌ அபால விக்ரமாய நம 
ஓம்‌ ஸர்வபாத்‌ தாரணாய 
நம 


ர்க்காய நம 


ஓம்‌ மாம்ஸாசிநே நம 

ஓம்‌ ஸர்ப்பராசஸே நம 
ஓம்‌ ஸ்மராந்தக்ருதே நம 
ஓம்‌ ரக்தபாய நம 

ஓம்‌ பானபாய நம 

ஓம்‌ ஸித்தாய நம 

ஓம்‌ ஸித்திதாய நம 

ஓம்‌ ஸித்தஸேவிதாய நம 
ஓம்‌ கங்காளாய நம 

ஓம்‌ காலசமனாய நம 


ஓம்‌ நாகஹாராய நம 
ஓம்‌ நாகபாசாய நம 

ஓம்‌ வ்யோமகேசாய நம 
ஓம்‌ கபாலப்ருதே நம 
ஓம்‌ காலாய நம 

ஓம்‌ கபாலமாலிநே நம 
ஓம்‌ கமநீயாய நம 

ஓம்‌ கலாநிதயே நம 

ஓம்‌ த்ரிலோசனாய நம 
ஓம்‌ ஜ்வலந்நேத்ராய நம 


ஓம்‌ ஸித்தாய நம 

ஓம்‌ சங்கராய நம 

ஓம்‌ ப்ரிய பாந்தவாய நம 
ஓம்‌ அஷ்ட மூர்த்தயே நம 
ஓம்‌ நிதீசாய நம 

ஓம்‌ க்ஞான சுக்ஷப்ஷே நம 
ஓம்‌ தபோமயாய நம 

ஓம்‌ அஷ்டாதாராய நம 
ஓம்‌ ஷடாதாராய நம 

ஓம்‌ ஸர்ப்பயுக்தாய நம 


ஓம்‌ கலாநிதயே நம 

ஓம்‌ காந்தாய நம 

ஓம்‌ காமிநீ வசக்ருதே நம 
ஓம்‌ வசினே நம 


ஓம்‌ ஸர்வஸித்தி ப்ரதாய நம 


ஓம்‌ வைத்யாய நம 


ஓம்‌ கலாய நம 

ஓம்‌ காஷ்டாய நம 

ஓம்‌ தநவே நம 

ஓம்‌ கவயே நம 

ஓம்‌ த்ரிநேத்ரே நம 

ஓம்‌ பஹுநேத்ரே நம 

ஓம்‌ பிங்களலோசனாய நம 
ஓம்‌ கூலபாணயே நம 

ஓம்‌ கட்கபாணயே நம 

ஓம்‌ கங்காளிநே நம 


ஓம்‌ த்ரிசிகிநே நம 

ஓம்‌ த்ரிலோகபாய நம 

ஓம்‌ த்ரிநேத்ர தநயாய நம 

ஓம்‌ டிம்பாய நம 

ஓம்‌ சாந்தாய நம 

ஓம்‌ சாந்தஜனப்ரியாய நம 
ஓம்‌ வடுகாய நம 

ஓம்‌ வடுவேஷாய நம 

ஓம்‌ கட்வாங்க வரதாரகாய நம 
ஓம்‌ பூதாத்யக்ஷ6ய நம 


ஓம்‌ சிகீஸகாய நம 

ஓம பூதராய நம்‌ 

ஓம்‌ பூதராதீசாய நம 

ஓம்‌ பூபதயே நம 

ஓம்‌ பூதராதம லாய நம்‌ 

ஓம்‌ தாறு நம 

ஓம்‌ முணடிநேநம 

ஓம்‌ நாகயக்ஞோபவீதவதே நம 
ஓம்‌ ஜ்ரும்பணோ மோஹந: 
ஸதம்பி மாரண: -க்ஷ6பணாய 


நம்‌ 


ஓம்‌ ஸுத்த நீலாஞ்சன 
பரக்யாய நம 








ஓம்‌ ப்ரபவே நம 
ஓம்‌ விஷ்ணவே நம. 


கால பைரவ அஷ்டோத்தர ஸத நாமாவளி ஸம்பூர்ணம்‌ 
கால பைரவ ஸஹஸ்ர நாமாவளி பராசக்திக்கு பரமேஸ்வரன்‌ தெரிவித்தது) 


ஓம்‌ வடுகாய நமஹ 

ஓம்‌ காமதாய நமஹ 

ஓம்‌ நாதாய நமஹ 

ஓம்‌ நாதப்ரியாய நமஹ 
ஓம்‌ ப்ரபாகராய நமஹ 
ஓம்‌ பைரவாய நமஹ 
ஓம்‌ பீதிக்னே நமஹ 

ஓம்‌ தர்ப்பாய நமஹ 

ஓம்‌ கந்தர்ப்பாய நமஹ 
ஓம்‌ மீனகேதனாய நமஹ 


ஓம்‌ மஹாதேஜஸே நமஹ 
ஓம்‌ வித்தஜிதே நமஹ 


ஓம்‌ த்யுதிவர்த்தனாய நமஹ 
ஓம்‌ தேஜஸ்வினே நமஹ 
ஓம்‌ வீர்யவதே நமஹ 

ஓம்‌ வருத்தாய நமஹ 

ஓம்‌ விவ்ருத்தாய நமஹ 
ஓம்‌ பூதநாயகாய நமஹ 
ஓம்‌ காலாய நமஹ 

ஓம்‌ கபாலாய நமஹ 


ஓம்‌ கணேஜ்யாய நமஹ 

ஓம்‌ கணயாய நமஹ 

ஓம்‌ கூடாய நமஹ 

ஓம்‌ கூடப்ராயாய நமஹ 
ஓம்‌ கணேஸ்வராய நமஹ 
ஓம்‌ கணநாதாய நமஹ 

ஓம்‌ கணஸ்ரேஷ்டாய நமஹ 
ஓம்‌ கணமுக்யாய நமஹ 
ஓம்‌ கணப்ரியாய நமஹ 

ஓம்‌ கோரநாதாய நமஹ 


ஓம ர௬ுதராய நமஹ 

ஓம்‌ வடவே நமஹ 

ஓம்‌ விபூத்ஷாய நமஹ 

ஓம்‌ பூதநாதாய நமஹ 

ஓம்‌ ப்ரஜாபதயே நமஹ 

ஓம்‌ தயாலவே நமஹ 

ஓம்‌ க்ரூராய நமஹ 

ஓம்‌ ஈசானாய நமஹ 

ஓம்‌ ஜனீஷாய நமஹ 

ஓம்‌ லோகவல்லபாய நமஹ 


ஓம்‌ காமாதிவிகாராய நமஹ 
ஓம்‌ காமமர்தனாய நமஹ 
ஓம்‌ காமிகாரமணாய நமஹ 
ஓம்‌ காலீநாயகாய நமஹ 
ஓம்‌ காலிகாப்ரியாய நமஹ 
ஓம்‌ காலீசாய நமஹ 
ஓம்‌ காமினிகாந்தாய நமஹ 
ஓம்‌ காலிகாநந்தவர்த்தனாய 
ம 


நமஹ , 
ஓம்‌ காலிகாஹ்ருதயஞானாய 
ம 


நமஹ 
ஓம்‌ காலிகாதனயாய நமஹ 


ஓம்‌ கனஸ்மாயாய நமஹ 
ஓம்‌ கனமூர்த்தயே நமஹ 
ஓம்‌ கனாந்தகாய நமஹ 
ஓம்‌ கோரநாதாய நமஹ 
ஓம்‌ கணேஷானாய நமஹ 
ஓம்‌ கணபதயே நமஹ 
ஓம்‌ கனாந்தகாய நமஹ 
ஓம்‌ சம்பகாய நமஹ 

ஓம்‌ சிரஞ்ஜீவாய நமஹ 
ஓம்‌ சாருவேஷாய நமஹ 


ஓம்‌ தேவாய நமஹ 

ஓம்‌ தைத்யேஸ்வராய நமஹ 
ஓம்‌ வீராய நமஹ 

ஓம்‌ வீரவந்திதாய நமஹ 

ஓம்‌ திவாராய நமஹ 

ஓம்‌ பலிப்ரியாய நமஹ 

ஓம்‌ சுரஸ்ரேஷ்டாய நமஹ 
ஓம்‌ கனிஷ்டாய நமஹ 

ஓம்‌ கனிஷ்டசிஷவே நமஹ 
ஓம்‌ மஹாபலாய நமஹ 


ஓம்‌ நயாய நமஹ 

ஓம்‌ ககேஷாய நமஹ 

ஓம்‌ கேசராய நமஹ 

ஓம்‌ கேடாய நமஹ 

ஓம்‌ விசிஷ்டாய நமஹ 
ஓம்‌ கேடகப்ரியாய நமஹ 
ஓம்‌ குமாராய நமஹ 

ஓம்‌ க்ரோதனாய நமஹ 
ஓம்‌ காலிப்ரியாய நமஹ 
ஓம்‌ பர்வதரக்ஷகாய நமஹ 


ஓம்‌ சராசராய நமஹ 

ஓம்‌ சின்த்யாய நமஹ 

ஓம்‌ அசிந்த்யகுணாய நமஹ 
ஓம்‌ தீமதே நமஹ 

ஓம்‌ சுதித்தஸ்தாய நமஹ 
ஓம்‌ சித்த்ஷ்வராய நமஹ 
ஓம்‌ சத்ரினே நமஹ 

ஓம்‌ சத்ரபதயே நமஹ 

ஓம்‌ சத்ராய நமஹ 

ஓம்‌ சின்னநாசாமனப்ரியாய 
நமஹ 





33 


ஓம்‌ சின்னாபாய நமஹ ஓம்‌ ஜனஸன்தோஷாய 
ஓம்‌ சின்ன ஸன்தாபாய நமஹ | நமஹ 
ஓம்‌ சர்திராய நமஹ ஓம்‌ ஜனஜாட்யவினாஷநாய 


ஓம்‌ ஜலேஸ்வராய நமஹ 
ஓம்‌ ஜயதாய நமஹ 
ஓம்‌ ஜித்வராய நமஹ 


ஓம்‌ சர்தநான்தகாய நமஹ 
ஓம்‌ ஜனாய நமஹ 

ஓம்‌ ஜிஷ்ணவே நமஹ 
ஓம்‌ ஜடிஷானாய நமஹ 
ஓம்‌ ஜனார்த்தனாய நமஹ 
ஓம்‌ ஜனேஸ்வராய நமஹ 
ஓம்‌ ஜனோகாய நமஹ 


ஓம்‌ ஜங்காரஹேதவே நமஹ 
ஓம்‌ ஜங்காரஹ்ருதவாதாத்மனே 


நமஹ 
ஓம்‌ ஆத்மபுவே நமஹ 


ஓம்‌ ஞங்யோச்சரசரயே நமஹ 


ஓம்‌ ஹரயே நமஹ 
ஓம்‌ பர்த்ரே நமஹ 
ஓம்‌ விபர்த்ரே நமஹ 


ஓம்‌ ப்ருத்யகேஸ்வராய நமஹ 
ஓம டிகாரஹருதயாய நமஹ 


ஓம்‌ ஆத்மனே நமஹ 


ஓம்‌ ஸ்தம்படேஸ்வராய நமஹ 


ஓம்‌ ஸ்தலஜாய நமஹ 


ஓம்‌ தலஸ்ரேஷ்டாய நமஹ 


ஓம்‌ தலப்ரபவே நமஹ 
ஓம்‌ தலகான்தயே நமஹ 
ஓம்‌ தலாகாராய நமஹ 
ஓம்‌ தலஸேவ்யாய நமஹ 
ஓம்‌ தலார்ச்சிதாய நமஹ 
ஓம்‌ தீர்க்கபாஹவே நமஹ 
ஓம்‌ தலஸ்ரேஷ்டாய நம 


நமஹ 
ஓம்‌ ஜனப்ரஸ்தாய நமஹ 
ஓம்‌ ஜனாராத்யாய நமஹ 
ஓம்‌ ஜனாத்யகஷ6ய நமஹ 
ஓம்‌ ஜனப்ரியாய நமஹ 
ஓம்‌ ஜீவக்னே நமஹ 

ஓம்‌ ஜீவதாய நமஹ 

ஓம்‌ ஜன்த்தவே நமஹ 

ஓம்‌ ஜீவநாதாய நமஹ 


ஓம்‌ டங்கேஷாய நமஹ 
ஓம்‌ டங்கநாயகாய நமஹ 
ஓம்‌ டகாரபுவே நமஹ 


ஓம்‌ அஷ்டரந்த்ரேஷாய நமஹ 


ஓம்‌ அஷ்டிரிஷாய நமஹ 
ஓம்‌ டகுரதபயே நமஹ 
ஓம்‌ டூண்டிநே நமஹ 

ஓம்‌ டக்காப்ரியாய நமஹ 
ஓம்‌ பான்தாய நமஹ 

ஓம்‌ டுண்டிராஜாய நமஹ 


ஓம்‌ ஸ்திராஷயாய நமஹ 

ஓம்‌ தாமாய நமஹ 

ஓம்‌ தாமோதராய நமஹ 

ஓம்‌ தம்பாய நமஹ 

ஓம்‌ தாடிமீகுசுமப்ரியாய 
ம 


நமஹ 

ஓம்‌ தரித்ரக்னே நமஹ 
ஓம்‌ தமினே நமஹ 

ஓம்‌ திவ்யாய நமஹ 

ஓம்‌ திவ்யதேஹாய நமஹ 
ஓம்‌ திவப்ரபவே நமஹ 


ஓம்‌ தானவேஷாய நமஹ 
ஓம்‌ தயாஸிந்தவே நமஹ 
ஓம்‌ தயாலவே நமஹ 
ஓம்‌ தீனவல்லபாய நமஹ 
ஓம்‌ தனேஷாய நமஹ 
ஓம்‌ தனதாய நமஹ 

ஓம்‌ தர்மாய நமஹ 

ஓம்‌ தனராஜாய நமக 


ஓம்‌ ஜிஹ்மாய நமஹ 
ஓம்‌ ஜயஸ்ரியை நமஹ 
ஓம்‌ ஜஐயவரத்தநாய நமஹ 
ஓம்‌ ஜயா பூமயே நமஹ 
ஓம்‌ ஜயாகாராய நமஹ 
ஓம்‌ ஜயஹேதவே நமஹ 
ஓம்‌ ஜயேஸ்வராய நமஹ 


ஓம்‌ நிரன்தகாய நமஹ 
ஓம்‌ தாம்ராய நமஹ 

ஓம்‌ தமீஷ்வராய நமஹ 
ஓம்‌ ஸ்தோதாயாய நமஹ 
ஓம்‌ தீர்த்தராஜாய நமஹ 
ஓம்‌ தடித்ப்ரபவே நமஹ 
ஓம்‌ தரயகஷகாய நமஹ 
ஓம்‌ ௬ுக்ஷகாய நமஹ 
ஓம்‌ ஸ்தம்பாய நமஹ 
ஓம்‌ ஸ்தாக்ஷகாய நமஹ 


ஓம்‌ தீக்ஷ்காராய நமஹ 
ஓம்‌ திவாநாதாய நமஹ 
ஓம்‌ திவஸேஷாய நமஹ 
ஓம்‌ திவாகராய நமஹ 

ஓம்‌ தீர்க்கஸாந்தயே நமஹ 
ஓம்‌ தலஜ்யோதிஷே நமஹ 
ஓம்‌ தலேஷாய நமஹ 

ஓம்‌ தலஸுந்தராய நமஹ 
ஓம்‌ தலப்ரியாய நமஹ 
ஓம்‌ தலாபாஷாய நமஹ 


ஓம்‌ தனப்ரதாய நமஹ 
ஓம்‌ தனாத்யகஷ£ய நமஹ 
ஓம்‌ தனமன்யாய நமஹ 
ஓம்‌ தனஞ்சயாய நமஹ 
ஓம்‌ தீவராய நமஹ 

ஓம்‌ தாதுகாய நமஹ 

ஓம்‌ தாத்ரே நமஹ 

ஓம்‌ தூம்ராய நம 





34 


ஓம்‌ தலலுப்தாய நமஹ 
ஓம்‌ தலாக்ருதயே நமஹ 


ஓம்‌ தனிஷ்டாய நமஹ 
ஓம்‌ தவலச்சத்ராய நமஹ 
ஓம்‌ தனகாம்யாய நமஹ 
ஓம்‌ தனேஷ்வராய நமஹ 
ஓம்‌ தீராய நமஹ 

ஓம்‌ தீரதராய நமஹ 

ஓம்‌ தேனவே நமஹ 

ஓம்‌ திரேஷாய நமஹ 
ஓம்‌ தரணிப்ரபவே நமஹ 
ஓம தராநாதாய நமஹ 


ஓம்‌ பாண்டவாய நமஹ 


ஓம்‌ பார்த்தஸம்பூஜ்யாய நமஹ 


ஓம்‌ பாதோதாய நமஹ 
ஓம்‌ ப்ரணதாய நமஹ 
ஓம்‌ ப்ருதவே நமஹ 
ஓம்‌ புராணாய நமஹ 
ஓம்‌ பாரதாய நமஹ 
ஓம்‌ பாந்தாய நமஹ 
ஓம்‌ பாஞ்சாலாய நமஹ 
ஓம்‌ பாவகாய நமஹ 


ஓம்‌ பும்ஸே நமஹ 

ஓம்‌ ப்ரியாய நமஹ 

ஓம்‌ சரவேஷாய நமஹ 
ஓம்‌ பர்வதாய நமஹ 
ஓம்‌ பர்வதநாயகாத்மஜாய 
நமஹ 

ஓம்‌ பால்குணாய நமஹ 
ஓம்‌ பணாநாதாய நமஹ 
ஓம்‌ பணீஷாய நமஹ 
ஓம்‌ பணரகஷகாய நமஹ 
ஓம்‌ பணீபதயே நமஹ 


ஓம்‌ பத்ரினே நமஹ ஓம்‌ பூதிதாய நமஹ ஓம்‌ மானினே நமஹ 
ஓம்‌ பத்ரப்ரதாய நம% ஓம்‌ பர்காய நம ஓம்‌ மீனகேதவே நமஃ 


35 


ஓம்‌ தனப்ரபவே நமஹ 
ஓம்‌ தனப்ரியாய நமஹ 


ஓம்‌ தராதீஷாய நமஹ 

ஓம்‌ தரணநாயகாய நமஹ 
ஓம்‌ தராகாந்தாய நமஹ 
ஓம்‌ தராபாலாய நமஹ 
ஓம்‌ தரணீப்ருதே நமஹ 
ஓம்‌ தராப்ரியாய நமஹ 
ஓம்‌ தராதராய நமஹ 

ஓம தராய நமஹ 

ஓம்‌ தீருஷ்ணாய நமஹ 
ஓம்‌ தருதராஷடராய நமஹ 


ஓம்‌ ப்ரபவே நமஹ 

ஓம்‌ ப்ருதிவீசாய நமஹ 
ஓம்‌ ப்ருதாகநவே நமஹ 
ஓம்‌ ப்ருதிவயை நமஹ 
ஓம்‌ 
பருத்வீப்ருத்யகேஸ்வராய 
நமஹ 

ஓம்‌ பூர்வாய நமஹ 

ஓம்‌ சூரபதயே நமஹ 

ஓம்‌ சரேயஷே நமஹ 

ஓம்‌ ப்ர்திதாய நமஹ 

ஓம்‌ ப்ரீ திவர்த்தநாய நமஹ 


ஓம்‌ பணீசானாய நமஹ 
ஓம்‌ பணராஜாய நமஹ 
ஓம்‌ பணாளிந்தாய நமஹ 
ஓம்‌ பணாக்ருதயே நமஹ 
ஓம்‌ பலபத்ராய நமஹ 
ஓம்‌ பலினே நமஹ 

ஓம்‌ பலதியே நமஹ 

ஓம்‌ பலவர்த்தனாய நமஹ 
ஓம்‌ பலப்ராணாய நமஹ 
ஓம்‌ பலாத்ஷாய நமஹ 


ஓம்‌ தூமச்சவயே நமஹ 
ஓம்‌ தனாய நமஹ 


ஓம்‌ தனீஷ்வராய நமஹ 
ஓம்‌ நாரதாய நமஹ 

ஓம்‌ நீரதாய நமஹ 

ஓம்‌ நீதிபூஜ்யாய நமஹ 
ஓம்‌ நதிபூஜ்யாய நமஹ 
ஓம்‌ நதிப்ரபவே நமஹ 
ஓம்‌ நீதிலப்யாய நமஹ 
ஓம்‌ நதீசநாய நமஹ 
ஓம்‌ நீதலத்வாய நமஹ 
ஓம்‌ நதீஸ்வராய நமஹ 


ஓம்‌ பார்வதீஷாய நமஹ 
ஓம்‌ பரேஷானாய நமஹ 
ஓம்‌ பார்வதீஹ்ருதயப்ரியாய 
நமஹ 

ஓம்‌ பார்வதீரமணாய நமஹ 
ஓம்‌ பூதாய நமஹ 

ஓம்‌ பவித்ராய நமஹ 

ஓம்‌ பாபநாசாய நமஹ 

ஓம்‌ பாத்ரிணே நமஹ 

ஓம்‌ பாத்ராலிஸந்துஷ்டாய 


நமஹ 
ஓம்‌ பரிதுஷ்டாய நமஹ 


ஓம்‌ பலிதானப்ரியங்கராய 


நம்ஹ 

ஓம்‌ பலிராஜாய நமஹ 

ஓம்‌ பலிப்ராணாய நமஹ 
ஓம்‌ பலிநாதாய நமஹ 

ஓம்‌ பலிப்ரபவே நமஹ 

ஓம்‌ பலியாய நமஹ 

ஓம்‌ பலாய நமஹ 

ஓம்‌ பலிசாய நமஹ 

ஓம்‌ பாலகாய நமஹ 

ஓம்‌ ப்ரியதர்ஷனாய நமஹ 





ஓம்‌ பீமாய நமஹ 

ஓம்‌ பீமசேனாய நமஹ 
ஓம்‌ பயங்கராய நமஹ 
ஓம்‌ பவ்யயாய நமஹ 
ஓம்‌ பவ்யப்ரியாய நமஹ 
ஓம்‌ பூதபதயே நமஹ 

ஓம்‌ பூதவிநாசகாய நமஹ 
ஓம்‌ பூதேஷாய நமஹ 


ஓம்‌ மோகாய நமஹ 
ஓம்‌ மோஹாக்னே நமஹ 


ஓம்‌ மோஹாமர்த்தனாய நமஹ 


ஓம்‌ மோஹகாய நமஹ 

ஓம்‌ மோஹனாய நமஹ 

ஓம்‌ மேதாப்ரியாய நமஹ 

ஓம்‌ மோஹவிநாசகாய நமஹ 
ஓம்‌ மஹிபதயே நமஹ 

ஓம்‌ மஹேசாநாய நமஹ 


ஓம்‌ பூதபவ்யயாய நமஹ 
ஓம்‌ பவேஸ்வராய நமஹ 
ஓம்‌ பவானீசாய நமஹ 

ஓம்‌ பவேசானாய நமஹ 
ஓம்‌ பவானீநாயகாய நமஹ 
ஓம்‌ பவாய நமஹ 

ஓம்‌ மகாராய நமஹ 

ஓம்‌ மாதவாய நமஹ 


ஓம்‌ மனோஹாராய நமஹ 
ஓம்‌ மஹேஷ்வராய நமஹ 
ஓம்‌ மஹீஷ்வராய நமஹ 
ஓம்‌ மஹீபாலாய நமஹ 
ஓம்‌ மஹீநாதாய நமஹ 
ஓம்‌ மஹீப்ரியாய நமஹ 
ஓம்‌ மஹீதராய நமஹ 

ஓம்‌ மஹாதேவாய நமஹ 
ஓம்‌ மஹீசாநாய நமஹ 


ஓம்‌ மகேஷ்வராய நமஹ 
ஓம்‌ மகர்ஷயே நமஹ 
ஓம்‌ மததாய நமஹ 

ஓம்‌ மந்தாய நமஹ 

ஓம்‌ மிதுனேஷாய நமஹ 
ஓம்‌ அமராதிபாய நமஹ 
ஓம்‌ மரீசயே நமஹ 

ஓம்‌ மஞ்சுலாய நமஹ 


ஓம்‌ மனுப்ரியாய நமஹ 
ஓம்‌ மெளனினே நமஹ 
ஓம்‌ மெளனதராய நமஹ 
ஓம்‌ மேதாய நமஹ 

ஓம மந்தராய நமஹ 

ஓம்‌ மதிவர்த்தனாய நமஹ 
ஓம்‌ மதிதாய நமஹ 

ஓம்‌ மந்தராய நமஹ 

ஓம்‌ மன்த்ரீசாய நமஹ 


ஓம்‌ மஹிராஜாய நமஹ ஒம்‌ மனுராஜாய நமஹ ஓம்‌ மன்த்ரநாயகாய நமஹ 


ஓம்‌ மேதாவினே நமஹ 
ஓம்‌ மானதாய நமஹ 

ஓம்‌ மானினே நமஹ 

ஓம்‌ மானக்ஜே நமஹ 

ஓம்‌ மானாமர்தனாய நமஹ 
ஓம்‌ மீனகாய நமஹ 

ஓம்‌ மகராதீஷாய நமஹ 
ஓம்‌ மதுராய நமஹ 

ஓம்‌ மகராய நமஹ 

ஓம்‌ மணிரஞ்சிதாய நமஹ 


ஓம்‌ மணிரம்யாய நமஹ 
ஓம்‌ மணிப்ராத்ரே நமஹ 
ஓம்‌ மணிமண்டலமண்டிதாய 


ஓம்‌ மன்த்ராய நமஹ 

ஓம்‌ மல்லகாய நமஹ 

ஓம்‌ மேலநப்ரபாய நமஹ 

ஓம்‌ மல்லிகாகநத்ரமணாய நமஹ 
ஓம்‌ மாலத்குசுமப்ரபாய நமஹ 
ஓம்‌ மாலதீஷாய நமஹ 

ஓம்‌ மகாத்ஷாய நமஹ 

ஓம்‌ மோகமூர்த்தயே நமஹ 

ஓம்‌ மகேஸ்வராய நமஹ 

ஓம்‌ மூலாபாய நமஹ 


நமஹ 
ஓம்‌ மன்த்ரிணே நமஹ 

ஓம்‌ மன்த்ரதாய நமஹ 

ஓம்‌ முக்தாய நமஹ 

ஓம்‌ மோக்ஷதாய நமஹ 
ஓம்‌ மோக்ஷவல்லபாய 
நமஹ 

ஓம்‌ மல்லாய நமஹ 

ஓம்‌ மல்லப்பிரியாய நமஹ 


ஓம்‌ யதுநாயகாய நமஹ 
ஓம்‌ யாசகாய நமஹ 

ஓம்‌ யக்ஞ்யாய நமஹ 

ஓம்‌ யக்ஞாய நமஹ 

ஓம்‌ யக்ஞேசாய நமஹ 

ஓம்‌ யக்ஞ வர்த்தனாய நமஹ 
ஓம்‌ ரமாபதயே நமஹ 

ஓம்‌ ரமாதீஷாய நமஹ 

ஓம்‌ ரமேஷாய நமஹ 

ஓம்‌ ராமவல்லபாய நமஹ 


ஓம்‌ மூலக்னே நமஹ 
ஓம்‌ மூலாய நமஹ 
ஓம்‌ மூலதாய நமஹ 


ஓம்‌ மந்தாய நமஹ 

ஓம்‌ மந்தவந்த்யாய நமஹ 
ஓம்‌ மனுப்ரபவே நமஹ 
ஓம்‌ மூலசம்பவாய நமஹ ஓம்‌ மனஸ்தாய நமஹ 

ஓம்‌ மாணிக்யரோசிஷே நமஹ | ஓம்‌ மேனகாதீஷாய நமஹ 
ஓம்‌ சம்முக்தாய நமஹ ஓம்‌ மேனகாப்ரியதர்ஷனாய 
ஓம்‌ மணிகூடாய நமஹ நமஹ 

ஓம்‌ மணிப்ரியாய நமஹ ஓம்‌ யாமாய நமஹ 

ஓம்‌ முகுந்தாய நமஹ ஓம்‌ அயாமாய நமஹ 

ஓம்‌ மதநாய நமஹ 





36 


ஓம்‌ ரமாநாதாய நமஹ 

ஓம்‌ ரமாகாந்தாய நமஹ 
ஓம்‌ ரமேஷ்வராய நமஹ 
ஓம்‌ ரேவதிரமணாய நமஹ 
ஓம்‌ ராமாய நமஹ 

ஓம்‌ ராமேஷாய நமஹ 

ஓம்‌ ராமந்தனாய நமஹ 

ஓம்‌ ரம்யமூர்த்தயே நமஹ 
ஓம்‌ ரதீஷானாய நமஹ 

ஓம்‌ ராகாயாநாயகாய நமஹ 


ஓம்‌ வனேத்ஷாய நமஹ 
ஓம்‌ வனமாலாவிபூஷணாய 


நமஹ 

ஓம்‌ வேணுப்ரியாய நமஹ 
ஓம்‌ வனாகாராய நமஹ 

ஓம்‌ வனராத்யாய நமஹ 

ஓம்‌ வனப்பரவே நமஹ 

ஓம்‌ சம்பவே நமஹ 

ஓம்‌ சங்கரசந்துஷ்டாய நமஹ 
ஓம்‌ சம்பராரயே நமஹ 

ஓம்‌ சனாதனாய நமஹ 


ஓம்‌ ஸிந்துதீரநிவேஷகாய 
நம்‌ 


ஹ்‌ 
ஓம்‌ ஸிந்துபதயே நமஹ 
ஓம்‌ ஸுராதீஷாய நமஹ 
ஓம்‌ ஸரசீருஹலோசனாய 


நமஹ 

ஓம்‌ ஸரித்பதயே நமஹ 

ஓம்‌ ஸரித்ஸம்ஸ்தாய நமஹ 
ஓம ஸரதராய நமஹ 

ஓம்‌ ஸிந்தவே நமஹ 

ஓம்‌ ஸரோவராய நமஹ 

ஓம்‌ ஸக்யே நமஹ 


ஓம்‌ ஸதீஸேவ்யாய நமஹ ஓம்‌ ஸந்துஷ்டாய நமஹ ஓம்‌ ஸுஸேவிதாய நமஹ 
ஒம்‌ ஸதீரதாய நம ஓம்‌ ஸ்வயஸாசினே நம ஓம்‌ ஸாகராய நம 


ஓம்‌ மன்த்ரே நமஹ 
ஓம்‌ யாதவாய நமஹ 


ஓம்‌ ரவயே நமஹ 
ஓம்‌ லக்ஷமீதராய நமஹ 


ட்‌ 


நமஹ 

ஓம ரதாய நமஹ 

ஓம்‌ லம்படாய நமஹ 

ஓம்‌ லம்பராஜேசாய நமஹ 
ஓம்‌ லம்போதராய நமஹ 
ஓம்‌ லகாரபுவே நமஹ 
ஓம்‌ வாமனாய நமஹ 


ஓம்‌ சப்ரீப்ரணதாய நமஹ 
ஓம்‌ ஷாலாய நம 

ஓம்‌ ஷிலீமுகத்வனிப்ரியாய 
நமஹ 

ஓம்‌ ஷகுலாய நமஹ 
ஓம்‌ ஷல்லகாய நமஹ 
ஓம்‌ ஷீலாய நமஹ 

ஓம்‌ ஷிதரஷ்மயே நமஹ 
ஓம்‌ சிதாம்சுகாய நமஹ 
ஓம்‌ ஷீலதாய நமஹ 

ஓம்‌ ஷீகராய நமஹ 


ஓம்‌ வீரபதயே நமஹ 

ஓம்‌ ஸுதாய நமஹ 

ஓம்‌ ஸசேதஸே நமஹ 

ஓம்‌ ஸத்பதயே நமஹ 

ஓம்‌ ஸ்திதாய நமஹ 

ஓம்‌ ஸிந்துராஜஸதாபூஜிதாய 


நமஹ 

ஓம்‌ ஸதீசாய நமஹ 
ஓம்‌ ஸதாசிவாய நமஹ 
ஓம்‌ ஸதனாய நமஹ 
ஓம ஸதருஷாய நமஹ 


ஓம்‌ வாமவல்லபாய நமஹ 
ஓம்‌ வந்த்யாய நமஹ 

ஓம்‌ வனமாலினே நமஹ 
ஓம்‌ வனேஸ்வராய நமஹ 
ஓம்‌ வனஸ்தாய நமஹ 
ஓம்‌ வனகாய நமஹ 

ஓம்‌ விந்த்யாய நமஹ 

ஓம்‌ வனராஜாய நமஹ 
ஓம்‌ வனாஹ்வயாய நமஹ 
ஓம்‌ வனேசராய நமஹ 


ஓம்‌ ஷீலாய நமஹ 

ஓம்‌ ஷீலசாலின்யை நமஹ 
ஓம்‌ சனைஷ்சராய நமஹ 
ஓம்‌ ஸித்தாய நமஹ 

ஓம்‌ ஸித்திகராய நமஹ 
ஓம்‌ ஸாத்யாய நமஹ 

ஓம்‌ ஸித்திபுவே நமஹ 

ஓம்‌ ஸித்திபாவனாய நமஹ 
ஓம்‌ ஸித்தாந்தவல்லபாய நமஹ 
ஓம்‌ ஸிந்தவே நமஹ 


ஓம்‌ ஸாகஸினே நமஹ 

ஓம்‌ ஸுரசேவ்யமாநாய நமஹ 
ஓம்‌ ஸதீபதயே நமஹ 

ஓம்‌ ஸூர்யாய நமஹ 

ஓம்‌ ஸஎூர்யபதயே நமஹ 

ஓம்‌ ஸேவ்யாய நமஹ 

ஓம்‌ ஸேவாப்ரியாய நமஹ 
ஓம்‌ சனாதனாய நமஹ 

ஓம்‌ எுத்சாய நமஹ 

ஓம்‌ சஷிநாதாய நமஹ 





37 


ஓம்‌ ஸதீப்ராணாய நமஹ 

ஓம்‌ ஸதீநாதாய நமஹ 

ஓம்‌ ஸதீஸ்வராய நமஹ 

ஓம்‌ ஸித்தராஜாய நமஹ 

ஓம்‌ ஸத்துஷ்டாய நமஹ 

ஓம்‌ ஸசிவாய நமஹ 

ஓம்‌ ஸவ்யவாஹனாய நமஹ 
ஓம்‌ ஸதீநாயகாய நமஹ 


ஓம்‌ ஸமன்தகாய நமஹ 
ஓம்‌ ஸச்சித்தாய நமஹ 
ஓம்‌ ஸர்வசந்தோஷாய 

நம 

ஓம்‌ ஸர்வாராமனாய நமஹ 
ஓம்‌ ஸித்திதாய நமஹ 

ஓம்‌ ஸர்வாராத்யாய நமஹ 
ஓம்‌ ஸசீவாச்யாய நமஹ 
ஓம்‌ ஸதீபதயே நமஹ 


ஓம்‌ ஸகாரய நமஹ 

ஓம்‌ ஸார்த்தாய நமஹ 

ஓம்‌ ஸமுத்ராய நமஹ 

ஓம்‌ ஸர்வப்ரியதர்ஷனாய நமஹ 
ஓம்‌ ஸமுத்ரேஷாய நமஹ 

ஓம்‌ ஸர்வமூர்த்திஸ்வரூபாய 


நமஹ 
ஓம்‌ ஸரோநாதாய நமஹ 
ஓம்‌ ஸரஸருஹலோசனாய நமஹ 


ஓம்‌ ஸரஸருஹலோசனாய 
நமஹ 
ஓம்‌ ஸரஸஜலதாகாராய 

ம 


நமஹ ப 
ஓம்‌ ஸரஸஜலதார்ச்சிதாய 
நமஹ 


ஓம்‌ ஸாமுத்ரிகாய நமஹ 
ஓம்‌ ஸமுத்ராத்மனே நமஹ 
ஓம்‌ ஸேவ்யமானாய நமஹ 
ஓம்‌ சுரேஷ்வராய நமஹ 
ஓம்‌ சுரஸேவ்யாய நமஹ 
ஓம்‌ சுரேஷோனாய நமஹ 
ஓம்‌ சுரநாதாய நமஹ 


ம; ஹரித்ராரஸமர்த்தனாய 


ஹ 

ஓம்‌ ஹேதவே நமஹ 
ஓம்‌ ஹேதிராஜாய நமஹ 
ஓம்‌ ஹரயே நமஹ 

ஓம்‌ நாதாய நமஹ 

ஓம்‌ ஹரிநாதாய நமஹ 
ஓம்‌ ஹரிப்‌ யாய நமஹ 
ஓம்‌ ஹரிபூஜ்யாய நமஹ 
ஓம்‌ ஹரிப்ராணாய நமஹ 
ஓம்‌ ஹரிஹ்ருஷ்டாய 
நமஹ 


ஓம்‌ 
ஹும்ஹும்மந்த்ரப்ரியாய 
நமஹ 
ஓம்‌ ஹுதபுஜே நமஹ 
ஓம்‌ ஹுதவாஹனாய 

ம 


ஓம்‌ சுரேஷ்வராய நமஹ 
ஓம்‌ சுராத்யகஷ6ய நமஹ 
ஓம்‌ சுராராத்பாய நமஹ 
ஓம்‌ சுரப்ருந்தவிஷாரதாய 
நமஹ 


ஓம்‌ சுரஸ்ரேஷ்டாய நமஹ 
ஓம்‌ சுரப்ராணாய நமஹ 
ஓம்‌ சுராஸிந்துநிவாஸினே 
நம 


ஹ்‌ 
ஓம்‌ சுதாப்ரியாய நமஹ 
ஓம்‌ சுதாதீஷாய நமஹ 
ஓம்‌ சுதாராத்யாய நமஹ 


ஓம்‌ ஹரிந்ரகாய நமஹ 
ஓம்‌ ஹரீ சாய நமஹ 

ஓம்‌ ஹன்த்ரிகாய நமஹ 
ஓம்‌ ஹீராய நமஹ 

ஓம்‌ ஹரிநாமபராயணாய 
நமஹ 

ஓம்‌ ஹரிமுக்தாய நமஹ 
ஓம்‌ ஹரயே நமஹ 

ஓம்‌ ரமயாய நமஹ) 

ஓம்‌ ஹரதாசாய நமஹ 
ஓம்‌ ஹர்‌ ஷ்வராய நமஹ 


ஓம்‌ ஹலீபூஜ்யாய நமஹ 
ஓம்‌ ஹரீப்ரியாய நமஹ 
ஓம்‌ ஹரபுத்ராய நமஹ 
ஓம்‌ ஹரோத்சாகாய நமஹ 
ஓம்‌ ஹரஹுனவே நமஹ 
ஒம்‌ 6 ரத்மஜாய நம 


ஓம்‌ சுதாபதயே நமஹ 
ஓம்‌ சுதாநாதாய நமஹ 


ஓம்‌ சுதாபூதாய நமஹ 
ஓம்‌ சுதாசாகரஸேவிதாய 
நம 


ஹ்‌ 
ஓம்‌ ஹாடகாய நமஹ 
ஓம்‌ ஹீரகாய நமஹ 
ஓம்‌ ஹன்த்ரே நமஹ 
ஓம்‌ ஹாலாப்ரியாய 


நமஹ . 

ஓம ஹவயவாஹநாய 
நமஹ . 

ஓம்‌ ஹரித்ராபாய நமஹ 


ஓம்‌ ஹரயே நமஹ 

ஓம்‌ ஹரபதயே நமஹ 

ஓம்‌ ஹாராய நமஹ 
ம 


றினா 
நமஹ 

ஓம்‌ ஹிதாய நமஹ 

ஓம்‌ ஹரிப்ராணாய நமஹ 
ஓம்‌ ஹரிவாஹனாய 

நம 


ஹ 
ஓம்‌ -ஷாபனாய நமஹ 
ஓம்‌ ஹாஸாய நமஹ 
ஓம்‌ ஹாஸப்ரியாய 
நமஹ 


ஓம்‌ ஹரப்ராணாய நமஹ 
ஓம்‌ ஹரமான்யாய நமஹ 
ஓம்‌ 
ஹரவைரிவினாஷனாய 
ட்ட 





ஓம்‌ ஹுதாஷனாய நமஹ 
ஓம்‌ ஹலினே நமஹ 
ஓம்‌ ஹக்காய நமஹ 


ஓம்‌ ஹாலாய நமஹ 

ஓம்‌ ஹலாயுதாய நமஹ 
ஓம்‌ ஹலாகாராய நமஹ 
ஓம்‌ ஹலீஷானாய நமஹ 


ஓம்‌ ஹாடகாய நமஹ 
ஓம்‌ ஹாடகப்ராணாய 
ம 


நமஹ 

ஓம்‌ ஹாடபூஷணபூஷகாய 

நமஹ 

ஓம்‌ ஹேதிதாய நமஹ 

ம; ஹேதிதரபூஜிதாய 
மஹ 


ஓம்‌ ஹம்ஸாய நமஹ 

ஓம்‌ ஹம்ஸகதயே நமஹ 

ஓம்‌ ஆஹ்வயாய நமஹ 

ஓம்‌ ஹம்ஸ்பதயே நமஹ 

i ஹரோன்மத்தாய 
மஹ 


21 ஹடிநே நமஹ 


றற னப்ஹ்‌ 
ர்த்ரே நமஹ 


ட ரட்‌ 


ஓம்‌ க்ஷமாபதயே நமஹ 

ஓம்‌ கஷணாய நமஹ 

ஓம்‌ க்ஷன்தாய நமஹ 

ம்‌ ல்‌ நமஹ 
க்ஷித்ஷ்வாராய நமஹ 

ஓம்‌ க்ஷிதீஷாய நமஹ 

ஓம்‌ க்ஷிதிப்ருதே நமஹ 


ம்‌ “க்ஷ௦பகாரிணே நமஹ 
ம்‌ ௯ மட 


ஓம்‌ ஹரபந்தவே நமஹ 
ஓம்‌ ஹராதீஷாய நமஹ 
ஓம்‌ ஹரான்தகாய நமஹ) 
ஓம்‌ ஹராக்ருதயே நமஹ 


ஓம்‌ ஹம்ஸ்ஷாய நமஹ 
ஓம்‌ ஹரவல்லபாய நமஹ 
ஓம்‌ ண்ட le redler நமஹ 
ஓம்‌ ஹம்ஸ்ப்ரியாய நமஹ 
ட ஹம்ஸவிலாஸிதாய 


மஹ 
ஓம்‌ ஹரப்தேரதாய நமஹ 
ஓம்‌ ஹாரிணே நமஹ 

ஓம்‌ ஹரிதாய நமஹ 

ஓம்‌ ஹரிதாம்பதயே நமஹ 
ஓம்‌ ஹரித்ப்ரபவே நமஹ 


ஓம்‌ கூஷணோய நமஹ 
ஓம்‌ க்ஷிதிபாலாய நமஹ 


ஓம்‌ ்‌ ச்ஷிதிரா ஈய நமஹ 
ஓம்‌ க்ஷணாத்ஷாய நமஹ 
ஓம்‌ க்ஷணபதயே நமஹ 
ஓம்‌ க்ஷணேஷ்வராய நமஹ 


ஓம்‌ க்ஷப்த்ரேசநாய நமஹ 
ஒம்‌ க்ஷீத்ரபாநவிஷாரதாய 


நமஹ 
பக்கப்‌ 
ம்‌ ஹரிணிப்ரியாய 

மஹ 
ஓம்‌ ஹாடகேஷாய நமஹ 
ஓம்‌ ஹடேஷானாய 
நம்ஹ 


ஓம்‌ 
ஹாடகப்ரியதர்ஷனாய 
நமஹ 


ஓம்‌ ஹரித்பாலாய நமஹ 
ப ஹரிதன்தரநாயகாய 
மஹ 


ஓம்‌ ஹரிதீஷாய நமஹ 
ன்‌ ஹரித்ப்ராணாய 


மஹ 

ஒம்‌ ஹரிப்ரியப்ரியாய 
மஹ 

ஓம்‌ ஹிதாய நமஹ 

ஓம்‌ ஹேரம்பாய நமஹ 

ம; ஹும்க்ருதிகுத்தாய 
மஹ 

ம ஹேரம்பானந்தாய 

நமஹ... 

ஓம்‌ ஹீம்க்ருதயே நமஹ 


ஓம்‌ க்ஷணப்ரியாய நமஹ 
ஓம்‌ க்ஷமாநாதாய நமஹ 
ம்‌ 


ஓ ர 
க்ஷணதானாயகப்ரியாய 
நமஹ 

ஓம்‌ க்ஷணிகாய நமஹ 
ம, க்ஷணகாதீஷாய 


மஹ 
ஒம்‌ க்ஷணதாப்ராணதாய 
நமஹ 
ஓம்‌ க்ஷமினே நமஹ 
ஓம்‌ கஷமாய நமஹ 


ஓம்‌ -க்ஷ6ணிபதயே நமஹ 
ஓம்‌ -க்ஷ6பாய நமஹ 


ஓம்‌ க்ஷமாலுப்தாய நமஹ 
6ம்‌ 


39 





ஓம்‌ க்ஷமாஷீலாய நமஹ 
ஓம்‌ க்ஷமாரூபாய நமஹ 
ஓம்‌ கஷமாண்டலமண்டிதாய 
நமஹ 

ஓம்‌ க்ஷமாநாதாய நமஹ 
ஓம்‌ க்ஷமாதாராய நமஹ 
ஓம்‌ க்ஷமாதாரிணே நமஹ 
ஓம்‌ -க்ஷமாய நமஹ 

ஓம்‌ -க்ஷமகஷணருஜாய 
நமஹ 


ஓம்‌ நீலப்ருவே நமஹ 
ம 


முண்டமாலாவிபூஷிதாய 
நமஹ 

ஓம்‌ முண்டஸ்தாய நமஹ 
ஓம்‌ முண்டஸ்ந்துஷ்டாய 
நம 

ஓம்‌ முண்டமாலாதராய 


நம்ஹ 

ஓம்‌ நவாய நமஹ 

ஓம்‌ திக்வாஸஸே நமஹ 
ஓம்‌ விதிகாகாராய நமஹ 
ஓம்‌ திகம்பரவப்ரதாய நமஹ 
ஓம்‌ திகம்பரீ ஷாய நமஹ 
ஓம்‌ ஆனந்தினே நமஹ 


ஓம்‌ நாகதீஷாய நமஹ 

ஓம்‌ நாகஷாயினே நமஹ 
ஓம்‌ நகப்ரியாய நமஹ 

ஓம்‌ கடோத்ஸவாய நமஹ 
ஓம்‌ கடாகாராய நமஹ 

ஓம்‌ கண்டாவாத்யஷாரதாய 
நமஹ 

ஓம்‌ கபாலபாணயே நமஹ 
ஓம்‌ அம்பேஷாய நமஹ 
ஓம்‌ கபாலஷனாஷாரனாய 


நமஹ . 

ஓம்‌ க்ஷப்த்ராசனாய நமஹ 
ஓம்‌ கஷணாகாராய நமஹ 
ஓம்‌ க்ஷீரபானகதத்பராய 
நம்ஹ 

ஓம்‌ க்ஷப்ரஸாயினே நமஹ 
ஓம்‌ கூஷணேஷானாய நமஹ 
ஓம்‌ -க்ஷ6ணிப்ருவே நமஹ 
ஓம்‌ கூஷணதோத்ஸ்வாய 
நம்ஹ 

ஓம்‌ -க்ஷமங்கராய நமஹ 


ஓம்‌ திக்பந்தனாய நமஹ 

ஓம்‌ ப்ரியநந்தனாய நமஹ 
ஓம்‌ பிங்களைகஜடாய நமஹ 
ஓம்‌ த்ருஷ்டாய நம 

ஓம்‌ டமரூவாதனப்ரியாய 


நமஹ 

ஓம்‌ ஷ்ரேணீகராய நமஹ 
ஓம்‌ ஷ்ரேணீஷாய நமஹ 
ஓம்‌ கட்கத்ருதே நமஹ 
ஓம்‌ கட்கபாலகாய நமஹ 
ஓம்‌ சலஹஸ்தாய நமஹ 


ஓம்‌ கராலாஸ்யாய நமஹ 


ஓம்‌ த்ரினேத்ராய நமஹ 
ஓம்‌ நாகவல்லபாய நமஹ 


ம்‌ 
 றண்கால்ண்ப் ண ண்ட்‌ 
ய நமஹ 

ஓம்‌ ஜனேயசாய நமஹ 

ஓம்‌ ஜனகாய நமஹ 


ஓம்‌ அபமிருத்யுஹராய நமஹ 
ம 


ஓ 
மாயாமோஹமூலவிநாஷகா 
ய நம 


க்ஷமாஸாஸ்த்ரவிசாரதா 
ய நமஹ 

ஓம்‌ க்ஷமீஸ்வராய நமஹ 
ஓம்‌ க்ஷமாகாமாய நமஹ 
ஓம்‌ 
க்ஷமாஹ்ருதயமண்டநாய 
நம்ஹ 


ம்‌ 
நீல £த்ரிருசிராவேஷாய 
நமஹ 


ம்‌ 
நலோப்சதஸ்னனியாய்‌ 
நமஹ ்‌ 

ஓம்‌ நீலமணிப்ரபாரம்மாய 


நமஹ 

ஓம்‌ நீலபூஷணபூஷிதாய 
நமஹ . 

ஓம்‌ நீலவர்ணாய நமஹ 


ஓம்‌ மதங்காபாய நமஹ 
ம்‌ 

நாகற்கோத ஸவ்தா 

நமஹ 

ஓம்‌ அபயங்கராய நமஹ 

ஓம்‌ உர்வாங்காய நமஹ 


ஓம்‌ 
லங்காபதிவிநாஸநாய 


நமஹ 

ஓம்‌ வினாயகாய நமஹ 
ஓம்‌ நகேஷயாய நமஹ 
ஓம்‌ நகேஷானாய நமஹ 
ஓம்‌ நாகமண்டமண்டிதாய 


நமஹ 
ஓம்‌ நாகாராய நமஹ 


ஓம்‌ 
கமலாகாந்தவல்லபாய 
நமஹ 

ஓம்‌ ராஜ்யதாய நமஹ 
ஓம்‌ ராஜராஜேஷாய 
நமஹ 


ஓம்‌ ராஜவத்ஸதாய நமஹ 
ஓம்‌ -ஷாபநாய நமஹ 
ஓம்‌ டாகினீநாயகாய 





நமஹ. 
ஓம்‌ நித்யாய நமஹ 
ஓம்‌ நித்யதர்மப 


நமஹ 
ஓம்‌ பத்மபாணயே நமஹ 


ஓம்‌ டாகினீதேஹநாயகாய 
நம 
ஓம்‌ டாகினீப்ராணதாஸ 


நமஹ 
ஓம்‌ சித்தாய நமஹ 


ஓம்‌ ச்ரத்தேயசரிதாய நமஹ 


ஓம்‌ விபவே நமஹ 
ஓம்‌ ஹேம்ப்ரபாய நமஹ 
ஓம்‌ ஹிமேஷானாய நமஹ 


ஓம்‌ 
ஹிமானீப்ரியதர்ஷணாய 
நமஹ 


ஓம்‌ ஹேமதாய நமஹ 
ஓம்‌ மர்மதாய நமஹ 


ஓம்‌ திஷாமீஷாய நமஹ 
ஓம்‌ திக்பநாகாய நமஹ 
ஓம்‌ திகீஷ்வராய நமஹ 
ஓம்‌ தூர்வாப்ரியாய நமஹ 
ஓம்‌ துராராத்யாய நமஹ 
ஓம்‌ தாரித்ரிய பயகஞ்நாய 
நம 


ஹ்‌ 
ஓம்‌ க்ஷமாதர்க்யாய நமஹ 
ஓம்‌ தர்கப்ரியாய நமஹ 
ஓம்‌ தர்க்யாய நமஹ 
ஓம்‌ விதர்க்யாய நமஹ 


ஓம்‌ புதநாதாய நமஹ 
ஓம்‌ புதப்‌ தாய நமஹ 
ஓம்‌ புதவந்த்யாய நமஹ 
ஓம்‌ புதாதீபாய நமஹ 
ஓம்‌ புதஸித்தாய நமஹ 
ஓம புதபராணாய நமஹ) 
ஓம்‌ புதப்ரியாய நமஹ 
ஓம்‌ புதாய நமஹ 


ஓம்‌ ஆயுகாய நமஹ 
ஓம்‌ கமலாநாதாய நமஹ 


ஓம்‌ நாமினே நமஹ 

ஓம்‌ நாமதேயாய நமஹ 
ஓம்‌ நகாத்மஜாய நமஹ 
ஓம்‌ வைகுண்டாய நமஹ 
ஓம்‌ வாசுகிப்ராணாய நமஹ 
ஓம்‌ வாசுகீ்கண்டபூஷணாய 


நமஹ . 

ஓம்‌ குண்டலீஷாய நமஹ 
ஓம்‌ மகத்வம்ஸினே நமஹ 
ஓம்‌ மகாராஜாய நமஹ 
ஓம்‌ மகேஷ்வராய நமஹ 


ஓம்‌ தர்க்கவல்லபாய நமஹ 


ஓம்‌ தர்க்கசித்தாய நமஹ 
ஓம்‌ சுசித்தாத்மனே நமஹ 
ஓம்‌ ஸித்ததேகாய நமஹ 
ஓம்‌ கிரஹாஸனாய நமஹ 
ஓம்‌ கிரககர்பாய நமஹ 
ஓம்‌ கிரகேஷானாய நமஹ 
ஓம்‌ கந்தாய நமஹ 

ஓம்‌ கந்தினே நமஹ 

ஓம்‌ விஷாரதாய நமஹ 


ஓம்‌ ஹோமசமாகராய நமஹ 


ஓம்‌ ஹோமபாய நமஹ 


ஓம்‌ ஹோமநாயகாய நமஹ 


ஓம்‌ ஹோமப்ரபாய நமஹ 
ஓம்‌ சோமசித்தாய நமஹ 


ஓம்‌ சோமேஸ்வராய நமஹ 


ஓம்‌ மனோரூபாய நமஹ 
ஓம்‌ ப்ராணரூபாய நமஹ 


நமஹ 3 

ஓம்‌ டாகினீஹ்ருதயாய 
நமஹ 

ஓம்‌ ஞானினே நமஹ 


ஓம்‌ மகாதீஷாய நமஹ 
ஓம்‌ மகமாலிவிபூஷணாய 


நமஹ 
ஓம்‌ அம்பிகாவல்லபாய 


நமஹ 
ஓம்‌ வாணிமதிப்யாய 


நமஹ 
ஓம்‌ வாணீவிஷாரதாய 
நம 


ஹ்‌ 
ஓம்‌ வாணீஷாய நமஹ 
ஓம்‌ வாசப்ராணாய நமஹ 
ஓம்‌ வசஸ்தாய நமஹ 
ஓம்‌ வசனப்ரியாய நமஹ 
ஓம்‌ வேலாதாராய நமஹ 


ஓம்‌ மங்கலாய நமஹ 
ஓம்‌ மங்கலாகாராய 
நமஹ 

ஓம்‌ 
மங்கலவாத்யவாதகாய 


நமஹ. 

ஓம்‌ மங்கலீசாய நமஹ 
ஓம்‌ விமானஸ்தாய 
நமஹ 

ஓம்‌ விமானைகசுநாயகாய 


நமஹ 

ஓம்‌ புதேஷாய நமஹ 
ஓம்‌ விபுதாதீஸாய நமஹ 
ஓம்‌ புதவாராய நமஹ 
ஓம்‌ புதாகாராய நமஹ 


ஓம்‌ காமக்னே நமஹ 


ம 
பன்னாத 
நமஹ 
ஓம்‌ அதிரூபாய நமஹ 
ஓம்‌ த்ரிதஷாய நமஹ 
ஓம்‌ தஷராத்ரீஷாய நமஹ 
ஓம்‌ தஷானனவிநாசகாய 

ம6 





41 


ஓம்‌ புத்தாய நமஹ ஓம்‌ ப்ராணகாய நமஹ ஓம்‌ லக்ஷமணாய நமஹ 

ஓம்‌ ஸோமாய நமஹ ஓம்‌ காமகாய நமஹ ஓம்‌ லக்ஷசம்பர்த்ரே 
நம்ஹ 
ஓம்‌ லக்ஷஸங்க்யாய 
நமஹ |. 

ஓம்‌ மனப்ரியாய நமஹ 


ஓம்‌ விபாவஸவே நமஹ ஓம்‌ நாராயணாய நமஹ ஓம்‌ சுந்தர்ஸேவிகாய 
ஓம்‌ நவேஷனாய நமஹ ஓம்‌ நரேஷ்வராய நமஹ நமஹ 

ஓம்‌ த்ரிலோகநாயகாய ஓம்‌ அனிலாய நமஹ ஓம்‌ த்வாரிணே நமஹ 
நமஹ ஓம்‌ மாருதாய நமஹ ஓம்‌ 

ஓம்‌ நகஹாப்ரியாய நமஹ | ஓம்‌ மாம்ஸாய நமஹ துவாரதேஷநிவாஸனாய 
ஓம்‌ நலகாந்தயே நமஹ ஓம்‌ நமஹ 

ஓம்‌ நலோத்ஸாஹாய மாம்ஸைகரஸஸேவிதாய 
நம 


ம்‌ 
தவ ககர்ப்பண்கவாதரய்‌ 
ம 


ஹு நமஹ 
ஓம்‌ நரதேவாய நமஹ ஓம்‌ மரீசயே நமஹ நமஹ 
ஓம்‌ நராக்ருதயே நமஹ ஓம்‌ அமரேஷானாய நமஹ ஓம்‌ தேவகீசேவகாய 
ஓம்‌ நரபதயே நமஹ ஓம்‌ மாகதாய நமஹ நமஹ 
ஓம்‌ நரேஷானாய நமஹ ஓம்‌ மகதப்ரபவே நமஹ ஓம்‌ குஹீவே நமஹ 
ஓம்‌ ப்ருஹஸ்பதயே 
நமஹ 
ஓம்‌ கவயே நமஹ 
ஓம்‌ சுக்ராய நமஹ 
ஓம்‌ சாரதா சாதக ப்ரியாய 
நமஹ 
ம்‌ சாரதா சாதக 
பராணாய நமஹ 


சாரதா ஓம்‌ நதேஸ்வராய நமஹ | ஓம்‌ கோமுகாய நமஹ 
ஸவகோத்ஸுகாய நமஹ ஓம்‌ நந்தப்ரியாய நமஹ ஓம்‌ கெளராய நம்ஹ 

ஓம்‌ சாரதா சாதக ஓம்‌ நதீநாதாய நமஹ ஓம்‌ கோபாலாய நமஹ 
ஸ்ரேஷ்டாய நமஹ ஓம்‌ நதீதீரருஹவே நமஹ | ஓம்‌ கோபவர்த்தனாய நமஹ 
ஓம்‌ வீதராகாய நமஹ ஓம்‌ தபனாய நமஹ ஓம்‌ கோபதயே நமஹ 

ஓம்‌ கஜப்ரபவே நமஹ ஓம்‌ தாபநாய நமஹ ஓம்‌ கோபஸம்ஹர்த்ரே நமஹ 
ஓம்‌ மோதகாதானசம்ப்ரீதாய | ஓம்‌ தப்தரே நமஹ ஓம்‌ கோவிந்தைகப்பிரியாய 
நமஹ ஓம்‌ தாபகனே நமஹ நமஹ 

ஓம்‌ மோதகாமோதாய நமஹ | ஓம்‌ தாபகாரகாய நமஹ ஓம்‌ அதிகாய நமஹ 

ஓம்‌ மோதிதாய நமஹ ஓம்‌ பதங்காய நமஹ ஓம்‌ கர்விஷ்டாய நமஹ 

ஓம்‌ ஆமோதாய நமஹ ஓம்‌ குணரம்யாய நமஹ 

ஓம்‌ ஆனந்தாய நமஹ 

ஓம நந்தாய நமஹ 

ஓம்‌ நந்திகேசாய நமஹ 





42 


ஓம்‌ குணசிந்தவே நமஹ 
ஓம்‌ குருப்பிரியாய நமஹ 
ஓம்‌ குணபூஜ்யாய நமஹ 
ஓம்‌ குணோபேதாய நமஹ 
ஓம்‌ குணவாத்யாய நமஹ 
ஓம்‌ குணாத்ஸ்காய நமஹ 
ஓம்‌ குணினே நமஹ 

ஓம்‌ கேவலாய நமஹ 

ஓம்‌ கர்ப்பாய நமஹ 

ஓம்‌ சுகர்ப்பாய நமஹ 


ஓம்‌ ரசாதருவல்லபாய நமஹ 
ஓம்‌ ரசாதருவாஸனே நமஹ 
ஓம்‌ ரசாபலசுந்தராய நமஹ 
ஓம்‌ ரசாரஸந்துஷ்டாய 
நமஹ 
ஓம்‌ ரசாலரலாலயாயை 
நமஹ 

ம்‌ ரசாலரசகாலயாய நமஹ 
ஓம்‌ கேதகீபுஷ்பசந்துஷ்டாய 
நம 
ஓம்‌ கேதகீகர்ப்பசம்பவாய 
நமஹ 
ஓம்‌ கேதகீபத்ரசங்காஷாய 

ம 


ஓம்‌ கேதகீப்ராணநாசகாய 
இவ 


ஓம்‌ கர்ப்பரக்ஷகாய 


நமஹ 

ஓம்‌ கம்பீராய நமஹ 
ஓம்‌ தாரகாய நமஹ 

ஓம்‌ தர்த்ரே நமஹ 

ஓம்‌ விதர்த்ரே நமஹ 
ஓம்‌ தர்மபாலகாய நமஹ 
ஓம்‌ ஜகதீசாய நமஹ 
ஓம்‌ ஜகன்மித்ராய நமஹ 
ஓம்‌ ஜகஜ்ஜாட்யாய 
வினாசகாய நமஹ 

ஓம்‌ ஜகத்கர்த்ரே நமஹ 


ஓம்‌ கர்த்தஸ்தாயாய 

ம 
ஓம்‌ கர்த்தகம்பீராய 
நமஹ 
ஓம்‌ கர்த்தத்ரநிவாஸநாய 
நம்ஹ : 
ஓம்‌ கணஸேவ்யாய 
நமஹ 
ஓம்‌ கணாத்யக்ஷய 
நம்ஹ 
ஓம்‌ கணராஜாய நமஹ 
ஓம்‌ கணாஹ்வாய நமஹ 
ஓம்‌ ஆனந்தபைரவாய 
நம 


ஹ்‌ . 
ஓம்‌ அஷ்டபைரவாய 


நமஹ 
ஓம்‌ பீரவே நமஹ 


ஓம்‌ ஜகதாத்ரே நமஹ 

ஓம்‌ ஜகத்ப்ரபவே நமஹ 
ஓம்‌ ஒகத்தாதாய நமஹ 
ஓம்‌ மாலதீபுஷ்பசம்ப்ரீதாய 
நமஹ . 

ஓம்‌ மாலத்குசமோத்ஸவாய 
நமஹ 

ஓம்‌ மாலத்குசுமாகாராய 
நமஹ 3 

ஓம்‌ மாலத்குசுமப்ரபவே 
நமஹ 

ஓம்‌ ரசால மஞ்சரீரம்யாய 


நமஹ 2 
ஓம்‌ ரசால கந்தநிஷேவிதாய 
ம 


நமஹ ன்‌ 
ஓம்‌ ரசாமஞ்சீரிலுப்தாய 
நமஹ 


ஓம்‌ பைரவேசாய நமஹ 
ஓம்‌ குருபைரவாய நமஹ 
ஓம்‌ பகாய நமஹ 

ம்‌ 


சுப்ரமண்யாயபைரவநாம்னே 


நமஹ 

ஓம்‌ ஸ்ர்பைரவாய நமஹ 
ஓம்‌ பூதபாவனாய நமஹ 
ஓம்‌ பைரவீதனாயாய நமஹ 
ஓம்‌ தேவீபுத்ராய நமஹ 

ஓம்‌ பர்வதஸன்னியாய 
நமஹ 

ஓம்‌ மாம்ஸப்ரியாய நமஹ 





43 


ஓம்‌ மதுப்ராணாய நமஹ 
ஓம்‌ மதுபாய நமஹ 

ஓம்‌ ஸர்வஸித்திப்ரதாயகாய 
நமஹ 

ஓம்‌ வடுகபைரவாய நமஹ 
ஓம்‌ பைரவீதநாயாய நமஹ 
ஓம்‌ மதுமாம்ஸ 
மகோத்ஸவாய நமஹ 


ஓம்‌ மதுப்ஸ்ரேஷ்டாய நமஹ 
ஓம்‌ மதுபான ஸதாரதாய 

ஓம்‌ கர்த்தஸ்தாய நமஹ 

ஓம்‌ கர்த்ததீரநிவாஸினே 
நமஹ 





கால பைரவ ஸஹஸ்ர நாமாவளி ஸம்பூர்ணம்‌ 
அசிதாங்க பைரவர்‌ தியானம்‌ 
உ த்ரிநேத்ரம்‌ வரதம்‌ சாந்தம்‌ முண்டமாலா விபூவிதம்‌ 
ச்வேதவர்ணம்‌ க்ருபா மூர்த்திம்‌ பைரவம்‌ குண்டலோஜ்வலாம்‌ 
உ கதா கபால ஸம்யுக்தம்‌ குமாரஞ்ச திகம்பரம்‌ : 
பாணம்‌ பாத்ரஞ்ச சங்கம்‌ ச அக்ஷமாலாம்‌ கமண்டலும்‌ 
உ நாகயக்ஞோப வீதஞ்ச தாரிணம்‌ ஸூ விபூவிதம்‌ ப்ரஹ்மாண்‌ ஸக்தி 
ஸஹிதம்‌ ஹம்ஸாரூடம்‌ ஸூருபிணம்‌ 
ஸர்வா பீஷ்டப்ரதம்‌ நித்யம்‌ அஸிதாங்கம்‌ பஜாம்யஹம்‌ 
மூன்று கண்களையுடையவரும்‌, வேண்டிய வரங்களை வேண்டியவாறே 
தந்தருள்பவரும்‌, சாந்தமான தோற்றத்தைக்‌ கொண்டிருப்பவரும்‌, கபாலங்களால்‌ 
ஆக்கப்பட்ட மாலையை அணிந்திருப்பவரும்‌, கருணைமிக்கவரும்‌, காதுகளில்‌ 
பிரகாசமான குண்டலங்களை அணிந்திருப்பவரும்‌, கதை, பாணம்‌, பாத்திரம்‌, கட்கம்‌, 
ஜபமாலை, கமண்டலம்‌ ஆகியவற்றைக்‌ கரங்களில்‌ தரித்திருப்பவரும்‌, திகம்பரத்‌ 
தோற்றமும்‌, இளமை வடிவமும்‌ கொண்டிருப்பவரும்‌, நன்றாக 
அலங்கரிக்கப்பட்டிருப்பவரும்‌ ப்ரஹ்மாணி என்ற சக்தியுடன்‌ கூடியிருப்பவரும்‌ 
அன்னப்பறவையை வாகனமாகக்‌ கொண்டிருப்பவரும்‌, அழகிய தோற்றத்துடன்‌ 
விளங்குபவருமான அசிதாங்க பைரவ மூர்த்தியை வணங்குகின்றேன்‌. 
௬௬ பைரவர்‌ தியானம்‌ 
த்ரிநேத்ரம்‌ வரதம்‌ சாந்தம்‌ குமாரஞ்ச திகம்பரம்‌ 
டங்கம்‌ க்ருஷ்ணம்ருகம்‌ பாத்ரம்‌ பிப்ராணஞ்ச க்ருபாணகம்‌ 
மகேச்வர்யாயுதம்‌ தேவம்‌ வ்ருஷாரூடம்‌ ஸ்மிதானனம்‌ 
சுத்த ஸ்படிக ஸங்காஸம்‌ நமாமி ௬௬ பைரவம்‌ 
மூன்று கண்களையுடையவரும்‌, வேண்டிய வரங்களைத்‌ வேண்டியவாறே 
தந்தருள்பவரும்‌, கருணை மிகுந்த தோற்றத்தைக்‌ கொண்டிருப்பவரும்‌, இளம்பருவத்‌ 
திகம்பர வடிவத்தினரும்‌, டங்கம்‌, மான்‌, பான பாத்திரம்‌, சத்தி ஆகியவற்றை 
வைத்திருப்பவரும்‌, மஹேஸ்வரி என்ற சக்தியுடன்‌ கூடியிருப்பவரும்‌ காளை 
வாகனத்தின்‌ மீது வீற்றிருப்பவரும்‌, புன்முறுவல்‌ தவழும்‌ முகத்தினரும்‌, நிர்மலமான 
தூய ஸ்படிகத்தைப்‌ போன்ற வெண்ணிறத்‌ திருமேனியை உடையவருமான ௬௬ பைரவ 
மூர்த்தியை வணங்குகின்றேன்‌. 


44 


குரோதன பைரவர்‌ தியானம்‌ 

த்ரிநேத்ரம்‌ வரதம்‌ சாந்தம்‌ குமாரஞ்ச திகம்பரம்‌ கதாம்‌ 
சங்கம்‌ ச சக்ரஞ்ச பான பாத்ரஞ்‌ ச தாரிணம்‌ 
லக்ஷம்யாம்‌ ஸஹிதம்‌ வாமே கருடாஸந ஸுஸ்த்திகம்‌ 
நீலவர்ணம்‌ மஹாதேவம்‌ வந்தே ஸ்ரீக்ரோத பைரவம்‌ 


மூன்று கண்களையுடையவரும்‌, கதை, சங்கம்‌, சக்கரம்‌, பானபாத்திரம்‌ ஆகியவற்றை 
உடையவரும்‌, வேண்டிய வரங்களை வேண்டியவாறே கொடுத்தருள்பவரும்‌, சாந்தமான 
தோற்றத்தையுடையவரும்‌, இளமையானவராகவும்‌, திகம்பரனாக தோன்றுபவரும்‌, இடப்‌ 
பக்கத்தில்‌ இலக்குமி தேவியுடன்‌ கூடி கருட வாகனத்தில்‌ வீற்றிருப்பவரும்‌ நீலநிறமான 
திருமேனியையுடையவருமான குரோதன பைரவ மூர்த்தியை வணங்குகின்றேன்‌. 
உன்மத்த பைரவர்‌ தியானம்‌ 

த்ரிநேத்ரம்‌ வரதம்‌ சாந்தம்‌ குமாரஞ்ச திகம்பரம்‌ 

ஹேமவர்ணம்‌ மஹாதேவம்‌ அஸ்வவாஹன ஸுஸ்த்திதிம்‌ 

கட்கம்‌ கபாலம்‌ முஸலம்‌ ததந்தம்‌ கேடகம்‌ ததா 

வாராஹீ சக்தி ஸஹிதம்‌ வந்தே உன்மத்த பைரவம்‌ 

மூன்று கண்களையுடையவரும்‌, வேண்டிய வரங்களை வேண்டியவாறே 
கொடுத்தருள்பவரும்‌, சாந்தமான தோற்றத்தைக்‌ கொண்டிருப்பவரும்‌, 
இளமையானவராகவும்‌, திகம்பரனாக தோன்றுபவரும்‌, சொர்ணத்தைப்‌ போன்று 
மஞ்சள்நிறத்‌ திருமேனியையுடையவரும்‌, குதிரை வாகனத்தின்‌ மீது அமர்ந்திருப்பவரும்‌ 
கட்கம்‌, கபாலம்‌, உலக்கை, கேடயம்‌ ஆகியவற்றைக்‌ கொண்டிருப்பவருமான 
வாராஹீதேவி சக்தியுடன்‌ கூடிய உன்மத்த பைரவ மூர்த்தியை வணங்குகின்றேன்‌. 
கபால பைரவர்‌ தியானம்‌ 

த்ரிநேத்ரம்‌ வரதம்‌ சாந்தம்‌ குமாரஞ்ச திகம்பரம்‌ 

பாசம்‌ வஜ்ரம்‌ ததா கட்கம்‌ பானபாத்ரஞ்ச தாரிணம்‌ 

இந்த்ராண சக்தி ஸஹிதம்‌ கஜவாஹன ஸுஸ்த்திதம்‌ 

கபால பைரவம்‌ வந்தே பத்மராகப்ரபம்‌ சுபம்‌ 

மூன்று கண்களையுடையவரும்‌, வேண்டிய வரங்களை வேண்டியவாறே 
கொடுத்தருள்பவரும்‌, சாந்தமான தோற்றத்தையுடையவரும்‌, இளமையானவராகவும்‌, 
திகம்பரனாக தோற்றமளிப்பவரும்‌, பாசக்கயிறு, வச்சிரம்‌, கத்தி, பானபாத்திரம்‌, கட்கம்‌ 
ஆகியவற்றைக்‌ கொண்டி ருப்பவரும்‌, இந்திராணி என்னும்‌ சக்தியுடன்‌ கூடியிருப்பவரும்‌, 
யானை வாகனத்தின்‌ மீது அமர்ந்திருப்பவரும்‌, பதுமராகம்‌ போன்ற நிறங்கொண்ட 
திருமேனியையுடையவருமான கபால பைரவ மூர்த்தியை வணங்குகின்றேன்‌. 

பீஷண பைரவர்‌ தியானம்‌ 

த்ரிநேத்ரம்‌ வரதம்‌ சாந்தம்‌ குமாரஞ்ச திகம்பரம்‌ 

கட்கம்‌ சூலம்‌ கபாலஞ்ச தாரிணம்‌ முஸலம்‌ ததா 

சாமுண்ட சக்திஸ ஹிதம்‌ ப்ரேதவாஹன ஸுஸ்த்திதம்‌ 

ரக்தவர்ணம்‌ மகாதேவம்‌ வந்தே பீஷண பைரவம்‌ 

மூன்று கண்களையுடையவரும்‌, வேண்டிய வரங்களை வேண்டியவாறே 
கொடுத்தருள்பவரும்‌, சாந்தமான தோற்றத்தையுடையவரும்‌, இளமையானவராகவும்‌, 
திகம்பரனாக தோன்றுபவரும்‌, கட்கம்‌, கூலம்‌, கபாலம்‌, உடுக்கை 
ஆகியவற்றையுடையவரும்‌, சாமுண்டி என்னும்‌ சக்தியுடன்‌ கூடியிருப்பவரும்‌, ப்ரேத 
வாகனத்தின்‌ மீது வீற்றிருப்பவருமான சிவந்த மேனியரான பீஷண பைரவர்‌ என்ற 
மகாதேவனான பைரவ மூர்த்தியை வணங்குகின்றேன்‌. 


சண்ட பைரவர்‌ தியானம்‌ 


45 


த்ரிநேத்ரம்‌ வரதம்‌ சாந்தம்‌ குமாரஞ்ச திகம்பரம்‌ 

தனுர்‌ பாணஞ்ச பிப்ராணம்‌ கட்கம்‌ பாத்ரம்‌ ததை வச 

கெளமாரி சக்தி ஸஹிம்‌ சிஹிவாஹன ஸுஸ்த்திதம்‌ 

கெளரவர்ண யுதம்‌ தேவம்‌ வந்தே ஸ்ரீ சண்ட பைரவம்‌ 

மூன்று கண்களையுடையவரும்‌, வேண்டிய வரங்களை வேண்டியவாறே 
கொடுத்தருள்பவரும்‌, சாந்தமான தோற்றத்தையுடையவரும்‌, இளமையானவராகவும்‌, 
திகம்பரனாக தோன்றுபவரும்‌, வில்‌, அம்பு, கத்தி, பானபாத்திரம்‌ ஆகியவற்றைக்‌ 
கொண்டிருப்பவரும்‌, கெளமாரி என்ற சக்தியுடன்‌ கூடியிருப்பவரும்‌, வெண்மை 
நிறத்தினரும்‌, மயிலை வாகனமாகக்‌ கொண்டு வீற்றிருப்பவருமான சண்ட பைரவர்‌ என்ற 
பைரவ மூர்த்தியை வணங்குகின்றேன்‌. 

சம்ஹார பைரவர்‌ தியானம்‌ 

தசாபாஹும்‌ த்ரிநேத்ரம்‌ ச சர்ப்பயக்ஞோப வீதினம்‌ 

தம்ஷ்ட்ராகராளவதனம்‌ அஷ்டைச்வர்ய ப்ரதாயகம்‌ 

திகம்பரம்‌ குமாரஞ்ச சிம்ஹவாஹன ஸம்ஸ்த்திதம்‌ 

சூலம்‌ டமருகம்‌ சங்கம்‌ கதாம்‌ சக்ரஞ்ச தாரிணம்‌ 

கட்கம்‌ பாத்ரம்‌ கட்வாங்கம்‌ பாசமங்குச மேவச 

தைத்யசீர்ஷக பாலோக்ர ப்ருஹண்மாலாதரம்‌ வடும்‌ 

உக்ர ரூபம்‌ மதோன்மத்தம்‌ பாடவானல பைரவம்‌ 

சண்டிகா சக்திஸஹிதம்‌ த்யாயேத்‌ சம்ஹார பைரவம்‌ 


பத்துக்‌ கரங்களையும்‌, மூன்று கண்களையும்‌ உடையவரும்‌, பாம்பைப்‌ பூணூலாக 
அணிந்திருப்பவரும்‌, கோரைப்‌ பற்களால்‌ குரூரமான முகத்தையுடையவரும்‌, அஷ்ட 
ஐஸ்வர்யங்களையும்‌ கொடுப்பவரும்‌, இளமையானவராகவும்‌, திகம்பரனாகவும்‌ 
இருப்பவரும்‌, சிம்ம வாகனத்தில்‌ வீற்றிருப்பவரும்‌, சூலம்‌ டமருகம்‌, சங்கு, சக்கரம்‌, கதை, 
கத்தி, பானபாத்திரம்‌, பாசம்‌, அங்குசம்‌, கட்வாங்கம்‌ ஆகியவற்றைக்‌ கைகளில்‌ 
கொண்டிருப்பவரும்‌, அரக்கர்களின்‌ மண்டையோடுகளால்‌ தயார்‌ செய்யப்பட்ட 
பயங்கரமான பெரிய மாலையுடன்‌ காணப்படுபவரும்‌, பயங்கரத்‌ 
தோற்றத்தையுடையவரும்‌ மதத்தினால்‌ உன்மத்தர்‌ போல்‌ காணப்படுபவரும்‌ பாடவாக்னி 
போல மிக அச்ச மூட்டுபவரும்‌, சண்டிகை என்னும்‌ சக்தியுடன்‌ கூடியிருப்பவருமான 
சம்ஹார பைரவரைத்‌ தியானம்‌ செய்கிறேன்‌. 

ஊர்த்தவ வடுக பைரவர்‌ தியானம்‌ 

த்ரயக்ஷம்‌ தசபுஜம்‌ ரெளத்ரம்‌ ஊர்த்வகேசம்‌ ஸு தர்ஸ்ட்ரகம்‌ 

ரெளத்ர த்ருஷ்டிஞ்ச க்ருஷ்ணாபம்‌ விலஸச்‌ சசிசேகரம்‌ 

ப்ரபா மண்டல மத்யஸ்த்தம்‌ நாகயக்ஞோப வீதினம்‌ 

கர்ணயோம்‌ பத்ரஸம்யுக்தம்‌ நாகயக்ஞோப வீதினம்‌ 

சூலம்‌, டமருகம்‌, கட்கம்‌, அங்குசம்‌, சாபயம்‌ ததா 

கபாலம்‌, கேடகம்‌, நாகம்‌, பாசம்‌, தண்டஞ்ச தாரிணம்‌ 

நாகாதிவ்யாம்‌ பரைர்யுக்தாம்‌ கிங்கிணி வரஸம்யுதம்‌ 

பத்ம பீடஸ்த்திதம்‌ வந்தே ஊர்த்வ வடூக பைரவம்‌ 

மூன்று கண்களையும்‌. பத்துக்கரங்களையும்‌ உடையவரும்‌, மிகவும்‌ அச்சமூட்டக்கூடிய 
தோற்றத்தைப்‌ பெற்றிருப்பவரும்‌, மேல்‌ நோக்கித்‌ தூக்கிக்‌ கட்டப்பட்ட 
கேசத்தையுடையவரும்‌, கொடூரமான பார்டையுடையவரும்‌, கரிய நிறத்திலான 
திருமேனியை உடையவரும்‌, சந்திரனைச்‌ சிரசில்‌ வைத்திருப்பதால்‌ பிரகாசமாகக்‌ 
காணப்படுபவரும்‌, ஒளிப்பிரபையால்‌ சூழப்பெற்றவரும்‌, பாம்பைப்‌ பூணூலாக 
அணிந்திருப்பவரும்‌, காதுகளில்‌ பத்ரகுண்டலங்களைக்‌ கொண்டி ர௬ுப்பவரும்‌, கூர்மை 
மிகுந்த தோமரம்‌ என்னும்‌ ஆயுதத்தைக்‌ கையில்‌ தரித்திருப்பவரும்‌, மேலும்‌ மற்ற 
கைகளில்‌ தலம்‌, டமருகம்‌, கத்தி, அங்குசம்‌, கபாலம்‌, கேடயம்‌, பாம்பு, பாசம்‌, தண்டம்‌, 
அபயமுத்திரை ஆகியவற்றைக்‌ கொண்டிருப்பவரும்‌, சிறப்பு மிக்க ஆடைகளால்‌ 


46 


அலங்கரிக்கப்பட்டவரும்‌, அழகிய கிங்கிணி மாலையை அணிந்திருப்பவரும்‌, பத்ம 
பீடத்தில்‌ வீற்றிருப்பவருமான ஊர்த்தவ வடுக பைரவ மூர்த்தியை வணங்குகின்றேன்‌. 


ஸ்வாயம்புநாத பைரவர்‌ தியானம்‌ 


ஏகேந சூலமிதரேண சிரஹ்‌ கபாலம்‌ 
அந்யேந நாகம்‌ அபரேண வீணாம்‌ 

ஆதாய யச்சரதி பைக்ஷம நேகரூபம்‌ 
ஸ்வாயம்புநாத பகவாந்‌ பரமேச்வரொஸொொ 


ஒரு கையில்‌ சலத்தையும்‌, இன்னொரு கையில்‌ கபாலத்தையும்‌, மற்றொரு கையில்‌ 
பாம்பையும்‌, இன்னொரு கையில்‌ வீணையையும்‌ வைத்திருப்பவரும்‌, பலவித 
உருவங்களில்‌ தோன்றி, பிட்சை ஏற்பவரும்‌ பரமேஸ்வரனின்‌ ரூபமுமான 
ஸ்வாயம்புநாத பைரவ மூர்த்தியை வணங்குகின்றேன்‌. 

க்ஷத்ரபால பைரவர்‌ தியானம்‌ 

ஆசாம்பரம்‌ த்ரிநயனம்‌ ஊர்த்வகேசம்‌ சதுர்புஜம்‌ 

டக்கா சூல கபாலரோக்ரம்‌ வந்தேஹம்‌ -க்ஷத்ரபாலகம்‌ 

மூன்று கண்களையும்‌, நான்கு கரங்களையும்‌ உடையவராகவும்‌, உயரே தூக்கிக்‌ 
கட்டப்பட்ட கேசத்தையுடையவராகவும்‌, உடுக்கை, கலம்‌. கபாலம்‌ ஆகியவற்றை 
உடையவராகவும்‌, உக்ரமான உருவத்தைக்‌ கொண்டவருமான -க்ஷத்ரபால மூர்த்தியை 
வணங்குகின்றேன்‌. 

சட்டநாதஸ்வாமி தியானம்‌ 

பாலம்‌ நீல ஜடாதரம்‌ கஸ்தூரி திலகோஜ்வலம்‌ 

தண்டா பயகரம்‌ காலம்‌ தத்ருதகஞ்சுக மிஷ்டதம்‌ 

ப்ரபுல்ல நயனம்‌ சாந்தம்‌ புஷ்போஷ்ணீஷ விராஜிதம்‌ 

ஸ்ரீமத்‌ பிரும்மபுராதீசம்‌ சட்டநாதமு பாஸ்மஹே 

இளமைப்‌ பருவத்தினராகவும்‌, கருநீல நிறங்கொண்ட ஜடாமுடியையுடையவராகவும்‌, 
நெற்றியில்‌ இடப்பட்டுள்ள கஸ்தூரி திலகத்தினால்‌ மிகப்‌ பிரகாசம்‌ பொருந்தியவராகவும்‌, 
யமன்‌ போன்றவரும்‌, சட்டையை அணிந்திருப்பவராகவும்‌. விரும்பிய வரங்களைக்‌ 
கொடுத்தருள்பவராகவும்‌, மலர்ச்சி பொருந்திய கண்களையுடையவராகவும்‌, சாந்தமான 
தோற்றமுடையவராகவும்‌, மலர்களால்‌ ஆக்கப்பட்ட தலைப்பாகையை 
அணிந்தவராகவும்‌, சீர்காழி எனப்படும்‌ பிரம்மபுரத்தின்‌ தலைவராக விளங்கும்‌ சட்டநாத 
ஸ்வாமியை வணங்குகின்றேன்‌. 

இவ்வாறாகப்‌ பைரவப்‌ பெருமானின்‌ பல்வேறு வகையான திருவுருவங்களையும்‌ பக்தி 
சிரத்தையுடன்‌ வணங்கிப்‌ பயன்‌ பெறுவோமாக ! 

ஸ்வர்ணாகர்ஷண பைரவ மகா மந்திரம்‌ 

ஓம்‌ அஸ்ய ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷண பைரவ 

மகா மந்த்ரஸ்ய பிரும்மா ௬ஷி: பங்திஸ்‌ சந்தஹ: 

ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷண பைரவ தேவதா: 

ஸ்வர்ணாகர்ஷண பைரவ பிரசாத சித்யர்த்‌ே 

ஸ்வர்ண ஆகர்ஷண சித்யர்த்தே ஜபே வினியோக: 

தியானம்‌ 

காங்கேய பாத்ரம்‌ டமருகம்‌ த்ரிகலம்‌ 

வரம்‌ கரை: ஸமசந்ததம்‌ த்ரிநேத்ரம்‌ 

தேவ்யாயுதம்‌ தப்த ஸ்வர்ண வர்ஷணம்‌ 

ஸ்வர்ணாகர்ஷணம்‌ பைரவம்‌ ஆஸ்ரயாம்யகம்‌ 


47 


ஸ்வர்ணாகர்ஷண பைரவ அஷ்டகம்‌ 
(உபாசனகுலபதி ஸ்ரீ துர்க்கைச்‌ சித்தர்‌ அருளியது) 


தனந்தரும்‌ வயிரவன்‌ தளிரடி பணிந்திடின்‌ 
தளர்வுகள்‌ தீர்ந்து விடும்‌ த தடம்‌ 
மனந்திறந்‌ தவன்பதம்‌ மலரிட்டூ வாழ்த்திடின்‌ 
மகிழ்வுகள்‌ வந்து விடும்‌ 

சினந்தவிர்த்‌ தன்னையின்‌ சின்மயப்புன்னகை 
சிந்தையில்‌ பன்‌ 

தனக்கிலை யீடு யாருமே என்பான்‌ 

தனமழை பெய்திடுவான்‌ 

வாழ்வினில்‌ வளந்தர வையகம்‌ நடந்தான்‌ 
வாரியே வழங்கிடுவான்‌ 

தாழ்வுகள்‌ தீர்ந்திட தளர்வுகள்‌ மறைந்திட 
தானென வந்திடுவான்‌ 

காழ்ப்புகள்‌ தீர்த்தான்‌ கானகம்‌ நின்றான்‌ 
காவலாய்‌ வந்திடுவான்‌ 

தனக்கிலை யீடு யாருமே என்பான்‌ 

தனமழை பெய்திடுவான்‌ 

முழுநில வதனில்‌ முறையொடூ பூஜைகள்‌ 
முடித்திட அருளிடூவான்‌ 


உழுதவன்‌ விதைப்பான்‌ உடைமைகள்‌ காப்பான்‌ 


உயரவுறச்‌ செய்திடுவான்‌ 

முழுமலர்த்‌ தாமரை மாலையை ஜெபித்து 
முடியினில்‌ டட சணப்பு 

தனக்கிலை யீடு யாருமே என்பான்‌ 
தனமழை பெய்திடுவான்‌ 

நான்மறை ஓதுவார்‌ நடுவினில்‌ இருப்பாள்‌ 
நான்முகன்‌ நானென்பான்‌ 

தேனினில்‌ பழத்தைச்‌ சேர்த்தவன்‌ ரசிப்பான்‌ 
தேவைகள்‌ நிறைத்திடுவான்‌ 

வான்மழை எனவே வளங்களைப்‌ பொழிவான்‌ 
வாழ்ந்திட வாழ்த்திடுவான்‌ 

தனக்கிலை யீடு யாருமே என்பான்‌ 
தனமழை பெய்திடுவான்‌ 

பூதங்கள்‌ யாவும்‌ தனக்குள்ளே வைப்பான்‌ 
பூரணன்‌ நான்‌ என்பான்‌ 

நாதங்கள்‌ ஒலிக்கும்‌ நால்வகை மணிகளை 
நாணினில்‌ பூட்டிடுவான்‌ 

காதங்கள்‌ கடந்து கட்டிடும்‌ மாயம்‌ 
யாவையும்‌ போக்கிடுவான்‌ 

தனக்கிலை யீடு யாருமே என்பான்‌ 
தனமழை பெய்திடுவான்‌ 

பொழில்களில்‌ மணப்பான்‌ பூசைகள்‌ ஏற்பான்‌ 
பொன்குடம்‌ ஏந்திடுவான்‌ 

கழல்களில்‌ தண்டை கைகளில்‌ மணியணி 
கனகனாய்‌ இருந்திடுவான்‌ 

நிழல்தரும்‌ கற்பகம்‌ நினைத்திட பொழிந்திடும்‌ 
நின்மலன்‌ நானென்பான்‌ 

தனக்கிலை யீடு யாருமே என்பான்‌ 
தனமழை பெய்திடுவான்‌ 


48 


உ சதுர்முகன்‌ ஆணவத்‌ தலையினைக்‌ கொய்தான்‌ 

சத்தொடு சித்தானான்‌ 

புதரினில்‌ பாம்பைத்‌ தலையினில்‌ வைத்தான்‌ 

புண்ணியம்‌ செய்யென்றான்‌ 

பதரினைக்‌ குவித்து செம்பினை எரித்தான்‌ 

பசும்பொன்‌ இதுவென்றான்‌ 

தனக்கிலை யீடு யாருமே என்பான்‌ 

தனமழை பெய்திடுவான்‌ 

உ ஜெயஜெய வடுக நாதனே சரணம்‌ 

வந்தருள்‌ செய்திடுவாய்‌ 

ஜெய ஜெய க்க்ஷத்திர பாலனே சரணம்‌ 

ஜெயங்களைத்‌ தந்திடுவாய்‌ 

ஜெய ஜெய வயிரவா செகம்‌ புகழ்‌ தேவா 

செல்வங்கள்‌ தந்திடுவாய்‌ 

தனக்கிலை யீடு யாருமே என்பான்‌ 

தனமழை பெய்திடுவான்‌ 
பிரயோக ஜோதி 
இந்த ஸ்வர்ணாகர்ஷண பைரவ அஷ்டகம்‌ தனச்‌ செழிப்பைத்‌ தருவது. வெள்ளிக்கிழமை, 
திங்கட்கிழமை இரண்டு நாட்களிலும்‌ சந்தியா காலங்களில்‌ படிப்பவர்கள்‌ வாழ்க்கையில்‌ 
வெற்றியையும்‌, தன விருத்தியையும்‌ அடைவார்கள்‌. பவுர்ணமியன்று இரவு எட்டு 
மணிக்கு தீபத்தை ஏற்றி வைத்துக்‌ கொண்டூ பதினெட்டு தடவை பாராயணம்‌ செய்ய 
வேண்டும்‌. இவ்விதம்‌ ஒன்பது பவுர்ணமி பாராயணம்‌ செய்தால்‌ கண்டிப்பாக தன 
லாபத்தை அடைவார்கள்‌. நீண்ட நாட்களாக பிடித்துக்‌ கொண்ட வறுமையிலிருந்து 
விடுபடுவார்கள்‌. ஒன்பதாவது பவுர்ணமியன்று அவலில்‌ பாயாசம்‌ செய்து 
நிவேதிக்கலாம்‌. வசதிக்கும்‌, வாய்ப்புக்கும்‌ ஏற்ப நிவேதனப்‌ பொருளைக்‌ கூட்டிக்‌ 
கொள்ளலாம்‌. அளவற்ற கீர்த்தியையும்‌, தனத்தையும்‌ தரும்‌ இந்த பவுர்ணமி பூஜையை 
விடாமல்‌ செய்பவர்களுக்கு சந்தோஷம்‌ நிரந்தரமாக இருக்கும்‌. 
ஸ்வர்ணாகர்ஷண பைரவ அர்ச்சனை 
(உபாசனகுலபதி ஸ்ரீ துர்க்கைச்‌ சித்தர்‌ அருளியது) 
ஓம்‌ ஸ்ரீம்‌ தன வயிரவா போற்றி 
ஓம்‌ ஸ்ரீம்‌ தத்துவ ன போற்றி 
ஓம்‌ ஸ்ரீம்‌ தயாளா போற்றி 
ஓம்‌ ஸ்ரீம்‌ தன நாதா போற்றி 
ஓம்‌ ஸ்ரீம்‌ தனத்‌ தேவா போற்றி 
ஓம்‌ ஸ்ரீம்‌ குல தேவா போற்றி 
ஓம்‌ ஸ்ரீம்‌ குரு நாதா போற்றி 
ஓம்‌ ஸ்ரீம்‌ குண்டலினி தேவா போற்றி 
ஓம்‌ ஸ்ரீம்‌ குபேரா போற்றி 
ஓம்‌ ஸ்ரீம்‌ குணக்குன்றே போற்றி 
ஓம்‌ ஸ்ரீம்‌ வயிரவா போற்றி 
ஓம்‌ ஸ்ரீம்‌ வளந்தருவாய்‌ போற்றி 
ஓம்‌ ஸ்ரீம்‌ வற்றாத தனமே போற்றி 
ஓம்‌ ஸ்ரீம்‌ வறுமையின்‌ மருந்தே போற்றி 
ஓம்‌ ஸ்ரீம்‌ வனத்துறை வாழ்வே போற்றி 
ஓம்‌ ஸ்ரீம்‌ திருவுடைச்‌ செல்வா போற்றி 
ஓம்‌ ஸ்ரீம்‌ தினந்தினங்‌ காப்பாய்‌ போற்றி 
ஓம்‌ ஸ்ரீம்‌ திருமணத்‌ தேவா போற்றி 
ஓம்‌ ஸ்ரீம்‌ திருவருள்‌ திரண்டாய்‌ போற்றி 


49 


ஓம்‌ ஸ்ரீம்‌ திருவடி காட்டுவாய்‌ போற்றி 
ஓம்‌ ஸ்ரீம்‌ சித்தர்கள்‌ வாழ்வே போற்றி 
ஓம்‌ ஸ்ரீம்‌ சித்தருக்கு சித்தா போற்றி 
ஓம்‌ ஸ்ரீம்‌ சித்திகள்‌ எட்டே போற்றி 
ஓம்‌ ஸ்ரீம்‌ சித்தாந்த வடிவே போற்றி 
ஓம்‌ ஸ்ரீம்‌ சித்திகள்‌ முடித்தாய்‌ போற்றி 
ஓம்‌ ஸ்ரீம்‌ ம வாவா போற்றி 
ம்‌ ரீம்‌ முனிவர்கள்‌ மருந்தே போற்றி 
ஓம்‌ ஸ்ரீம்‌ முடியாதன முடிப்பாய்‌ போற்றி 
ஓம்‌ ஸ்ரீம்‌ முழுத்தனம்‌ தருவாய்‌ போற்றி 
ஓம்‌ ஸ்ரீம்‌ முகிழ்நகை வயிரவா போற்றி 
ஓம்‌ ஸ்ரீம்‌ இரும்பைப்‌ பொன்னாக்கினாய்‌ போற்றி 
ஓம்‌ ஸ்ரீம்‌ இருந்தருள்‌ செய்ய வந்தாய்‌ போற்றி 
ஓம்‌ ஸ்ரீம்‌ இலுப்பைக்குடி வயிரவா போற்றி 
ஓம்‌ ஸ்ரீம்‌ வைரவன்பட்டி வயிரவா போற்றி 
ஓம்‌ ஸ்ரீம்‌ திருப்பத்தூர்‌ யோக வயிரவா போற்றி 
ஓம்‌ ஸ்ரீம்‌ காசி காலபைரவா போற்றி 
ஓம்‌ ஸ்ரீம்‌ போற்றி, போற்றி போற்றி 
ஸ்வர்ணகர்ஷணபைரவர்‌ பன்னிரண்டு நாமாக்கள்‌ 
ஓம்‌ ஸ்வர்ணப்ரதாய நமஹ 
ஓம்‌ ஸ்வர்ணவர்ஷீ நமஹ 
ஓம்‌ ஸ்வர்ணாகர்ஷண பைரவ நமஹ 
ஓம்‌ பக்தப்ரிய நமஹ 
ஓம்‌ பக்த வச்ய நமஹ 
ஓம்‌ பக்தா பீஷ்ட பலப்ரத நமஹ 
ஓம்‌ ஸித்தித நமஹ 
ஓம்‌ கருணாமூர்த்தி நமஹ 
ஓம்‌ பக்தபீஷ்ட பரபூரக நமஹ 
ஓம்‌ நிதிஸித்திப்ரத நமஹ 
ஓம்‌ ஸ்வர்ணா ஸித்தித நமஹ 
ஓம்‌ ரசஸித்தித நமஹ. 
பய நிவர்த்தி பைரவ மந்த்ரம்‌ 


ஓம்‌ ஆபதூதாரணாய 
அஜாமில பந்தனாய 
துவட்ட நிக்ரஹாய 

ஷ்ட்ட பரிபால ஸ்வரூபாய 
மம-தாரித்ரய-துக்கககனாய 
மம-சாப சோ பாப சல்லிய தோஷ நிவர்த்திகராய 
தனாகர்ஷணாய 
ஸ்வர்ணாகர்ஷணாய 
சகல கார்ய அனுகூல சித்திகராய 
சகல சத்ரு தோஷ நிவர்த்திகராய 
சகல வியாதி பீடா நிவர்த்திகராய 
ஓம்‌ ஸ்ரீ கால பைரவாய நமஹ: 


தினமும்‌ துதிக்க பைரவர்‌ தோத்திர துதிகள்‌ 


பரமனை மதித்தடா பங்கயாசனன்‌ ஒரு தலை கிள்ளியே 


50 


யொழிந்த வானவர்‌ குருதியும்‌ அகந்தையும்‌ கொண்டு 
தண்ட முன்‌ புரிதரு வடுகனைப்‌ போற்றி செய்குவோம்‌ 6 முறை) 


தளம்‌ பொலி மலரோன்‌ ஆதிவானவர்‌ தாழ்ந்து போற்ற 

உளம்பொலி காசிமேவும்‌ உயிர்கள்‌ செய்பாவமெல்லாம்‌ 

களம்‌ பொலியாது தண்டங்கண்டறவொமழிந்து முக்தி 

வளம்பொலி வகை செய்‌ காலவயிரவற்‌ கன்பு செய்வோம்‌ (3 முறை) 


சீரார்‌ மதி சடையும்‌ திருநீரும்‌ திருமுகமும்‌ கூராரிந்த 
முக்கவர்‌ கலமும்‌ கபாலமும்‌ குன்றில்மிகும்‌ காராரிந்த மேனி 
பிறவியிலே வருமுன்‌ காட்சி தர வாரார்‌ 

வளர்‌ தெட்சிணகைலாச வடுக பைரவமே (3 முறை) 


வஞ்சகர்‌ அஞ்சத்தக்க வாள்‌ நகை வதனம்‌ வாழி 
வெஞ்சமத்து அசுரர்‌ செற்றவீர அட்டகாசம்‌ வாழி 

புஞ்சவல்‌ இருள்வெல்லோதி பொறியினை அடக்கு நல்லார்‌ 
நெஞ்சகம்‌ கவரா நின்ற நிர்வாணக்‌ கோலம்‌ வாழி முறை) 


விரித்தபல்‌ கதிர்கொள்‌ கூலம்‌ வெடிபடுதமருகம்‌ கை 
தரித்ததோர்கோல காலபைரவனாகி வேழம்‌ உரித்து உமை 
அஞ்சகக்கண்டு ஒண்திருமேனி மணிவாய்விள்ள 

சிருத்தருள்‌ செய்தார்‌ சேறைச்‌ செந்நெறி செல்வனாரே. (3 முறை) 


மழு௲லம்‌ கரத்தேந்தி-மறைவாகனத்தேறி - மாந்தர்‌ 
காக்கும்‌ விழுதான தீச்சிகையும்‌-வெற்றிமிகு புன்னகையும்‌- 
விண்ணோர்வேந்தின்‌ பழுதானபகை நீக்கி - சுரர்‌ சேனை 
அழிவித்து-பாரைக்காத்து-தொழுவோர்க்கு துணைசெய்யும்‌ 
தோன்றல்‌ எம்‌ பைரவரே - துணைத்தாள்‌ காப்பு (3 முறை) 


காலத்தை வென்றவனே! காசிக்கு சென்றவனே! கயிலை 
வாழும்‌ மூலத்தை காட்டியவா! சூலத்தை நீட்டியவா! 
ஞமலி வேதக்கோலத்தை காட்டியவா! கோபம்‌ கொண்டு 
வேழத்தை உரித்தவனே! பைரவா! பணிகின்றோம்‌ 
வினைகள்‌ தீர்ப்பாய்‌ (முறை) 


வெண்தலை மாலை வாழி-விலையிலாப்பணிப்பூண்‌ வாழி 
புண்தலை கருமுள்‌ பாசம்‌ பொருதொடி கபாலம்‌ வாழி- 
மண்டு அலை வாரி வாய்பெய்‌ மணி அரிச்சிலம்பு வாழி 
கண்ட அலை மொழி மார்பன்‌ தோல்கரிய கஞ்சுகமமும்‌ வாழி 
வாக்கிய விலாழி வாய்த்து மணியணி மிடற்றது இம்பர்‌ 
நோக்கிய கட்டு நிலநொறில்‌ வயப்புரவி வாழி! தூக்கிய 

துளிர்‌ மென்‌ தாலுச்சுருண்டவால்‌ சுணங்கன்‌ வாழி 

பாக்கிய வடுக நாத பைரவர்‌ வாழி! வாழி! 


மதியிருக்கும்‌ சடைமுடியும்‌ மூன்று கண்ணும்‌ மணிமாலை 


51 


திருக்கரமும்‌ திருநீற்றுப்‌ பூச்சும்‌ விதியெழுதும்‌ வேதனவன்‌ 

கபாலம்‌ சூடும்‌ வியன்கழுத்தும்‌ முப்புரிநூல்‌ விரிந்த மார்பும்‌ 

பதிபுகழ்‌ கூலமுடன்‌ விளங்கக்காட்டி - பார்புரக்கும்‌ 

பரம்பொருளே, நிதிவழங்கி புதுவாழ்வு தருபவனே - 

திரு மெய்ஞானப்புரிக்கோயில்‌ பைரவனைப்‌ போற்றி வாழ்வோம்‌ முறை) 


நவ பைரவர்‌ பரிகாரங்களும்‌ அவர்களது சக்திகளின்‌ காயத்ரி மந்திரங்கள்‌ 
பரிகார பைரவர்‌ - சொர்ண பைரவர்‌ * சொர்ணதா தேவி - சூரியன்‌ 
பரிகார முறை: 


அருகிலுள்ள சிவத்தலத்தில்‌ உள்ள பைரவர்‌ சந்நிதிக்கு கிருத்திகை, உத்திரம்‌, உத்திராடம்‌ 
நட்சத்திரம்‌ வரும்‌ நாளில்‌ சரிய ஓரையில்‌ அல்லது ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஓரையில்‌ 
வழிபாடு செய்ய வேண்டும்‌. 


ஒரு வாழையிலையில்‌ கோதுமை பரப்பி அதன்‌ மேல்‌ 10 புது மண்‌ அகல்கள்‌ வைத்து 
ஒவ்வொன்றிலும்‌ 1௦ கோதுமைகள்‌ போட்டு 5 எண்ணெய்‌ (விளக்கெண்ணை - இலுப்பை 
எண்ணெய்‌ - நெய்‌ * நல்லெண்ணை - தேங்காய்‌ எண்ணெய்‌) ஊற்ற வேண்டும்‌. சிவப்பு நிற 
துணியில்‌ 27 மிளகுகள்‌ வைத்து முடிச்சு போட்டு திரியாக செய்து கொள்ள வேண்டும்‌. 
இவ்வாறு 10 திரிகள்‌ செய்து ஒவ்வொரு அகலிலும்‌ வைத்து மொத்தம்‌ 1௦ தீபங்கள்‌ ஏற்ற 
வேண்டும்‌. 

அவரவர்‌ வீட்டில்‌ கோதுமை ரவையில்‌ செய்யப்பட்ட பாயசம்‌ செய்து அதில்‌ வெல்லம்‌ 
சேர்த்து படையலாக வைக்க வேண்டும்‌. சர்க்கரை கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது. 
பைரவர்‌ பெருமானுக்கு தாமரைப்பூவினை சாற்றி அவரவர்‌ பிறந்த கோத்திரம்‌, 
நட்சத்திரம்‌, ராசி, பெயரில்‌ மற்றும்‌ குலதெய்வத்தின்‌ பெயர்‌ கூறி அர்ச்சனை செய்ய 
வேண்டும்‌. அர்ச்சகருக்கு காணிக்கையாக தங்களில்‌ வயதுக்குரிய எண்ணிக்கையின்‌ 
பணத்தினை தர வேண்டும்‌. அதாவது 37 வயது எனில்‌ 37 ரூபாய்கள்‌ தர வேண்டும்‌. 
பின்பு கீழ்க்காணும்‌ மந்திரங்களை 1 ன்‌ மடங்குகளில்‌ (1, 10, 19, 28, 37, ...) செபம்‌ செய்ய 
வேண்டும்‌. 

ஓம்‌ பைரவாய வித்மஹே ஹரிஹர ப்ரம்ஹாத்மகாய தீமஹி 

தந்தோ ஸ்வர்ணகர்ஷணபைரவ: ப்ரசோதயாத்‌ 

ஸ்வர்ணப்ரத என்று தொடங்கும்‌ பன்னிரண்டு நாமாக்களால்‌ பூதிக்கின்றவனுக்கு 
பைரவர்‌ பொற்குவியலை அருள்வார்‌ என்று சாஸ்திரமறிந்த பெரியோர்‌ கூறுவர்‌. 
ஓம்‌ பைரவாய வித்மஹே ஆகர்ஷணாய தீமஹி தந்நோஹ்‌ சொர்ணபைரவ 
ப்ரசோதயாத்‌: 

ஓம்‌ த்ரிபுராயை ச வித்மஹே பைரவ்யை ச தீமஹி தந்நோஹ்‌ பைரவி ப்ரசோதயாத்‌: 


மந்திர செபம்‌ செய்த பின்பு வேறு எந்த கோவிலுக்கோ அல்லது மற்றவர்களின்‌ 
இல்லங்களுக்கோ செல்லாமல்‌ அவரவர்‌ விட்டிற்கு செல்ல வேண்டும்‌. 


52 


இந்த பரிகார முறை 9 தடவைகள்‌ செய்யப்பட வேண்டும்‌. அதாவது 9 ஞாயிற்று 
கிழமைகளோ அல்லது மேற்குறிப்பிட்ட நட்சத்திரங்கள்‌ வரும்‌ நாளில்‌ 9 நாட்கள்‌ வழிபாடு 
செய்ய வேண்டும்‌. அதற்குள்‌ நல்ல பலன்‌ கிட்டும்‌. 


பரிகாரத்தின்‌ பலன்‌:- 


பிறந்த ஜாதகத்தில்‌ சூரியனின்‌ பலம்‌ குறைந்தவர்கள்‌, சூரிய திசை நடப்பவர்கள்‌ மற்றும்‌ 
சூரிய தோஷம்‌ உள்ளவர்கள்‌ இந்த பரிகாரத்தினை செய்ய வேண்டும்‌. இதன்‌ மூலம்‌ 
சூரியனால்‌ ஏற்படும்‌ கெடு பலன்கள்‌ குறையும்‌. தோஷங்கள்‌ விலகும்‌. பீடைகள்‌ 
விலகும்‌. நினைத்தவை நடக்கும்‌. செய்யும்‌ செயல்களில்‌ வெற்றி உண்டாகும்‌. 
ஆன்மபலம்‌ உண்டாகும்‌. சகல சுகங்களும்‌ உண்டாகும்‌. அரச போகம்‌ உண்டாகும்‌. 
அரசியலில்‌ வெற்றி உண்டாகும்‌. அரசாங்க ஆதரவு உண்டாகும்‌. அதிகார பதவிகள்‌ 
கிட்டும்‌. 

தென்னாடுடைய சிவனே போற்றி...! 


எந்நாட்டவர்க்கும்‌ இறைவா போற்றி...!! 
ஓம்‌ அண்ணாமலையே போற்றி...!!! 
ஓம்‌ ஸ்ரீம்‌ சொர்ண பைரவாய நமஹ 
ஓம்‌ ஸ்ரீம்‌ சொர்ணதாயை நமஹ 
பரிகார பைரவர்‌ - கபால பைரவர்‌ + இந்திராணி - சந்திரன்‌ 
பரிகார முறை: 


அருகிலுள்ள சிவத்தலத்தில்‌ உள்ள பைரவர்‌ சந்நிதிக்கு ரோகிணி, அஸ்தம்‌, திருவோணம்‌ 
நட்சத்திரம்‌ வரும்‌ நாளில்‌ சந்திர ஓரையில்‌ அல்லது திங்கட்கிழமை சந்திர ஓரையில்‌ 
வழிபாடு செய்ய வேண்டும்‌. 


ஒரு வாழையிலையில்‌ பச்சரிசி பரப்பி அதன்‌ மேல்‌ 2 புது மண்‌ அகல்கள்‌ வைத்து 
ஒவ்வொன்றிலும்‌ 2 நெல்‌ மணிகள்‌ போட்டு 5 எண்ணெய்‌ (விளக்கெண்ணை - இலுப்பை 
எண்ணெய்‌ - நெய்‌ * நல்லெண்ணை - தேங்காய்‌ எண்ணெய்‌) ஊற்ற வேண்டும்‌. வெள்ளை 
நிற துணியில்‌ 27 மிளகுகள்‌ வைத்து முடிச்சு போட்டு திரியாக செய்து கொள்ள வேண்டும்‌. 
இவ்வாறு 2 திரிகள்‌ செய்து ஒவ்வொரு அகலிலும்‌ வைத்து மொத்தம்‌ 2 தீபங்கள்‌ ஏற்ற 
வேண்டும்‌. 

அவரவர்‌ விட்டில்‌ தயிர்‌ சாதம்‌ செய்து படையலாக வைக்க வேண்டும்‌. 


பைரவர்‌ பெருமானுக்கு வெள்ளை அரளி மாலையை சாற்றி அவரவர்‌ பிறந்த கோத்திரம்‌, 
நட்சத்திரம்‌, ராசி, பெயரில்‌ மற்றும்‌ குலதெய்வத்தின்‌ பெயர்‌ கூறி அர்ச்சனை செய்ய 
வேண்டும்‌. அர்ச்சகருக்கு காணிக்கையாக தங்களில்‌ வயதுக்குரிய எண்ணிக்கையின்‌ 
பணத்தினை தர வேண்டும்‌. அதாவது 47 வயது எனில்‌ 47 ரூபாய்கள்‌ தர வேண்டும்‌. 


53 


பின்பு கீழ்க்காணும்‌ மந்திரங்களை 2 ன்‌ மடங்குகளில்‌ (2, 11, 20, 29, 38, ...) செபம்‌ செய்ய 
வேண்டும்‌. 

ஓம்‌ கால தண்டாய வித்மஹே வஜ்ர வீராய தீமஹி தந்நோ: கபால பைரவ 
ப்ரசோதயாத்‌ 

ஓம்‌ கஜத்வஜாய வித்மஹே வஜ்ர ஹஸ்தாய தீமஹி தந்நோ: இந்திராணி 
ப்ரசோதயாத்‌ 

மந்திர செபம்‌ செய்த பின்பு வேறு எந்த கோவிலுக்கோ அல்லது மற்றவர்களின்‌ 
இல்லங்களுக்கோ செல்லாமல்‌ அவரவர்‌ விட்டிற்கு செல்ல வேண்டும்‌. 

இந்த பரிகார முறை 9 தடவைகள்‌ செய்யப்பட வேண்டும்‌. அதாவது 9 
திங்கட்கிழமைகளோ அல்லது மேற்குறிப்பிட்ட நட்சத்திரங்கள்‌ வரும்‌ நாளில்‌ 9 நாட்கள்‌ 
வழிபாடு செய்ய வேண்டும்‌. அதற்குள்‌ நல்ல பலன்‌ கிட்டும்‌. 

பரிகாரத்தின்‌ பலன்‌:- 

பிறந்த ஜாதகத்தில்‌ சந்திரனின்‌ பலம்‌ குறைந்தவர்கள்‌, சந்திர திசை நடப்பவர்கள்‌ மற்றும்‌ 
சந்திர தோஷம்‌ உள்ளவர்கள்‌ இந்த பரிகாரத்தினை செய்ய வேண்டும்‌. இதன்‌ மூலம்‌ 
சந்திரனால்‌ ஏற்படும்‌ கெடு பலன்கள்‌ குறையும்‌. தோஷங்கள்‌ விலகும்‌. பீடைகள்‌ 
விலகும்‌. நினைத்தவை நடக்கும்‌. செய்யும்‌ செயல்களில்‌ வெற்றி உண்டாகும்‌. மன 
நோய்கள்‌ நீங்கும்‌. மன அமைதி உண்டாகும்‌. மன நிம்மதி கிட்டும்‌. 


தென்னாடுடைய சிவனே போற்றி...! 


ஓம்‌ ஹ்ரீம்‌ கபால பைரவாய நமஹ 
ஓம்‌ ஹ்ரீம்‌ இந்திராணியை நமஹ 

பரிகார பைரவர்‌ - சண்ட பைரவர்‌ * கவுமாரி - செவ்வாய்‌ 
பரிகார முறை: 
அருகிலுள்ள சிவத்தலத்தில்‌ உள்ள பைரவர்‌ சந்நிதிக்கு மிருகசீரிஷம்‌, சித்திரை, அவிட்டம்‌ 
நட்சத்திரம்‌ வரும்‌ நாளில்‌ செவ்வாய்‌ ஓரையில்‌ அல்லது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்‌ 
ஒரையில்‌ வழிபாடு செய்ய வேண்டும்‌. 
ஒரு வாழையிலையில்‌ துவரை பரப்பி அதன்‌ மேல்‌ 9 புது மண்‌ அகல்கள்‌ வைத்து 
ஒவ்வொன்றிலும்‌ 9 துவரைகள்‌ போட்டு 5 எண்ணெய்‌ (விளக்கெண்ணை - இலுப்பை 


எண்ணெய்‌ - நெய்‌ * நல்லெண்ணை - தேங்காய்‌ எண்ணெய்‌) ஊற்ற வேண்டும்‌. சிவப்பு நிற 
துணியில்‌ 27 மிளகுகள்‌ வைத்து முடிச்சு போட்டு திரியாக செய்து கொள்ள வேண்டும்‌. 


54 


இவ்வாறு 9 திரிகள்‌ செய்து ஒவ்வொரு அகலிலும்‌ வைத்து மொத்தம்‌ 9 தீபங்கள்‌ ஏற்ற 
வேண்டும்‌. 


அவரவர்‌ விட்டில்‌ செய்த துவரம்‌ பருப்பு சாதம்‌ படையலாக வைக்க வேண்டும்‌. 


பைரவர்‌ பெருமானுக்கு செவ்வரளி பூவினை சாற்றி அவரவர்‌ பிறந்த கோத்திரம்‌, 
நட்சத்திரம்‌, ராசி, பெயரில்‌ மற்றும்‌ குலதெய்வத்தின்‌ பெயர்‌ கூறி அர்ச்சனை செய்ய 
வேண்டும்‌. அர்ச்சகருக்கு காணிக்கையாக தங்களில்‌ வயதுக்குரிய எண்ணிக்கையின்‌ 
பணத்தினை தர வேண்டும்‌. அதாவது 45 வயது எனில்‌ 45 ரூபாய்கள்‌ தர வேண்டும்‌. 


பின்பு கீழ்க்காணும்‌ மந்திரங்களை 9 ன்‌ மடங்குகளில்‌ (9, 18, 27, 36, ...) செபம்‌ செய்ய 
வேண்டும்‌. 


ஓம்‌ சர்வசத்ரு நாசாய வித்மஹே மஹாவீராய தீமஹி தந்நோ: சண்ட பைரவ 
ப்ரசோதயாத்‌ 


ஓம்‌ சிகித்வஜாயை வித்மஹே வஜ்ர ஹஸ்தாயை தீமஹி தந்நோ; கவுமாரி 
ப்ரசோதயாத்‌ 


மந்திர செபம்‌ செய்த பின்பு வேறு எந்த கோவிலுக்கோ அல்லது மற்றவர்களின்‌ 
இல்லங்களுக்கோ செல்லாமல்‌ அவரவர்‌ விட்டிற்கு செல்ல வேண்டும்‌. 

இந்த பரிகார முறை 9 தடவைகள்‌ செய்யப்பட வேண்டும்‌. அதாவது 9 
செவ்வாய்க்கிழமைகளோ அல்லது மேற்குறிப்பிட்ட நட்சத்திரங்கள்‌ வரும்‌ நாளில்‌ 9 
நாட்கள்‌ வழிபாடு செய்ய வேண்டும்‌. அதற்குள்‌ நல்ல பலன்‌ கிட்டும்‌. 


பரிகாரத்தின்‌ பலன்‌:- 


பிறந்த ஜாதகத்தில்‌ செவ்வாயின்‌ பலம்‌ குறைந்தவர்கள்‌, செவ்வாய்‌ திசை நடப்பவர்கள்‌ 


மற்றும்‌ செவ்வாய்‌ தோஷம்‌ உள்ளவர்கள்‌ இந்த பரிகாரத்தினை செய்ய வேண்டும்‌. இதன்‌ 


மூலம்‌ செவ்வாயால்‌ ஏற்படும்‌ கெடு பலன்கள்‌ குறையும்‌. தோஷங்கள்‌ விலகும்‌. 


பீடைகள்‌ விலகும்‌. நினைத்தவை நடக்கும்‌. செய்யும்‌ செயல்களில்‌ வெற்றி உண்டாகும்‌. 


கடன்‌ தொல்லை நீங்கும்‌. வறுமையும்‌, நோய்களும்‌ நீங்கும்‌. பூமி யோகங்கள்‌ 
உண்டாகும்‌. 


தென்னாடுடைய சிவனே போற்றி...! 


ஓம்‌ ஹ்ரீம்‌ சண்ட பைரவாய நமஹ 


ஓம்‌ ஹ்ரீம்‌ கவுமாரியை நமஹ 


பரிகார பைரவர்‌ - உன்மத்த பைரவர்‌ * வாராகி -புதன்‌ 


55 


பரிகார முறை: 


அருகிலுள்ள சிவத்தலத்தில்‌ உள்ள பைரவர்‌ சந்நிதிக்கு ஆயில்யம்‌, கேட்டை, ரேவதி 
நட்சத்திரம்‌ வரும்‌ நாளில்‌ புதன்‌ ஓரையில்‌ அல்லது புதன்‌ கிழமை புத ஓரையில்‌ 
வழிபாடு செய்ய வேண்டும்‌. 


ஒரு வாழையிலையில்‌ பச்சைப்பயிறு பரப்பி அதன்‌ மேல்‌ 5 புது மண்‌ அகல்கள்‌ வைத்து 
ஒவ்வொன்றிலும்‌ 5 பச்சைப்பயிறு போட்டு 5 எண்ணெய்‌ (விளக்கெண்ணை - இலுப்பை 
எண்ணெய்‌ - நெய்‌ * நல்லெண்ணை - தேங்காய்‌ எண்ணெய்‌) ஊற்ற வேண்டும்‌. பச்சை நிற 
துணியில்‌ 27 மிளகுகள்‌ வைத்து முடிச்சு போட்டு திரியாக செய்து கொள்ள வேண்டும்‌. 
இவ்வாறு 5 திரிகள்‌ செய்து ஒவ்வொரு அகலிலும்‌ வைத்து மொத்தம்‌ 5 தீபங்கள்‌ ஏற்ற 
வேண்டும்‌. 

அவரவர்‌ விட்டில்‌ பச்சைப்பயிறு ரவையில்‌ செய்யப்பட்ட பாயசம்‌ செய்து அதில்‌ 
வெல்லம்‌ சேர்த்து படையலாக வைக்க வேண்டும்‌. சர்க்கரை கண்டிப்பாக 
சேர்க்கக்கூடாது. 


பைரவர்‌ பெருமானுக்கு வில்வ இலை மாலை சாற்றி அவரவர்‌ பிறந்த கோத்திரம்‌, 
நட்சத்திரம்‌, ராசி, பெயரில்‌ மற்றும்‌ குலதெய்வத்தின்‌ பெயர்‌ கூறி அர்ச்சனை செய்ய 
வேண்டும்‌. அர்ச்சகருக்கு காணிக்கையாக தங்களில்‌ வயதுக்குரிய எண்ணிக்கையின்‌ 
பணத்தினை தர வேண்டும்‌. அதாவது 41 வயது எனில்‌ 41 ரூபாய்கள்‌ தர வேண்டும்‌. 


பின்பு கீழ்க்காணும்‌ மந்திரங்களை 5 ன்‌ மடங்குகளில்‌ (5, 14, 23, 32, 41, ...) செபம்‌ செய்ய 
வேண்டும்‌. 


ஓம்‌ மஹா மந்த்ராய வித்மஹே வராஹி மனோகராய தீமஹி தந்நோ: உன்மத்த 
பைரவ ப்ரசோதயாத்‌ 


ஓம்‌ மஹிஷத்‌ வஜாயை வித்மஹே தண்ட ஹஸ்தாயை தீமஹி தந்நோ: வராஹி 
ப்ரசோதயாத்‌ 


மந்திர செபம்‌ செய்த பின்பு வேறு எந்த கோவிலுக்கோ அல்லது மற்றவர்களின்‌ 
இல்லங்களுக்கோ செல்லாமல்‌ அவரவர்‌ விட்டிற்கு செல்ல வேண்டும்‌. 


இந்த பரிகார முறை 9 தடவைகள்‌ செய்யப்பட வேண்டும்‌. அதாவது 9 புதன்‌ கிழமைகளோ 
அல்லது மேற்குறிப்பிட்ட நட்சத்திரங்கள்‌ வரும்‌ நாளில்‌ 9 நாட்கள்‌ வழிபாடூ செய்ய 
வேண்டும்‌. அதற்குள்‌ நல்ல பலன்‌ கிட்டும்‌.. 


பரிகாரத்தின்‌ பலன்‌:- 


பிறந்த ஜாதகத்தில்‌ புதனின்‌ பலம்‌ குறைந்தவர்கள்‌, புதன்‌ திசை நடப்பவர்கள்‌ மற்றும்‌ புத 
தோஷம்‌ உள்ளவர்கள்‌ இந்த பரிகாரத்தினை செய்ய வேண்டும்‌. இதன்‌ மூலம்‌ புதனால்‌ 
ஏற்படும்‌ கெடூ பலன்கள்‌ குறையும்‌. தோஷங்கள்‌ விலகும்‌. பீடைகள்‌ விலகும்‌. 
நினைத்தவை நடக்கும்‌. செய்யும்‌ செயல்களில்‌ வெற்றி உண்டாகும்‌. வாக்கு வன்மை 
உண்டாகும்‌. கல்வி கேள்விகளில்‌ வெற்றி உண்டாகும்‌. வியாபாரத்தில்‌ மேன்மை 
உண்டாகும்‌. அறிவு மிகும்‌. 


56 


தென்னாடுடைய சிவனே போற்றி...! 
எந்நாட்டவர்க்கும்‌ இறைவா போற்றி...!! 
ஓம்‌ அண்ணாமலையே போற்றி...!!! 
ஓம்‌ ஹ்ரீம்‌ உன்மத்த பைரவாய நமஹ 
ஓம்‌ ஹ்ரீம்‌ வாராகியை நமஹ 
பரிகார பைரவர்‌ - அசிதாங்க பைரவர்‌ * பிராம்ஹி - வியாழன்‌ 
பரிகார முறை: 
அருகிலுள்ள சிவத்தலத்தில்‌ உள்ள பைரவர்‌ சந்நிதிக்கு புனர்பூசம்‌, விசாகம்‌, பூரட்டாதி 
நட்சத்திரம்‌ வரும்‌ நாளில்‌ குரு ஓரையில்‌ அல்லது வியாழக்கிழமை குரு ஓரையில்‌ 
வழிபாடு செய்ய வேண்டும்‌. 


ஒரு வாழையிலையில்‌ கொண்டைக்கடலை பரப்பி அதன்‌ மேல்‌ 3 புது மண்‌ அகல்கள்‌ 
வைத்து ஒவ்வொன்றிலும்‌ 3 கொண்டைக்கடலைகள்‌ போட்டு 5 எண்ணெய்‌ 
(விளக்கெண்ணை - இலுப்பை எண்ணெய்‌ - நெய்‌ * நல்லெண்ணை - தேங்காய்‌ 
எண்ணெய்‌) ஊற்ற வேண்டும்‌. மஞ்சள்‌ நிற துணியில்‌ 27 மிளகுகள்‌ வைத்து முடிச்சு 
போட்டு திரியாக செய்து கொள்ள வேண்டும்‌. இவ்வாறு 3 திரிகள்‌ செய்து ஒவ்வொரு 
அகலிலும்‌ வைத்து மொத்தம்‌ 3 தீபங்கள்‌ ஏற்ற வேண்டும்‌. 

அவரவர்‌ விட்டில்‌ கொண்டைக்கடலை சுண்டல்‌ செய்து படையலாக வைக்க வேண்டும்‌. 
பைரவர்‌ பெருமானுக்கு முல்லைப்பூ மாலை சாற்றி அவரவர்‌ பிறந்த கோத்திரம்‌, 
நட்சத்திரம்‌, ராசி, பெயரில்‌ மற்றும்‌ குலதெய்வத்தின்‌ பெயர்‌ கூறி அர்ச்சனை செய்ய 
வேண்டும்‌. அர்ச்சகருக்கு காணிக்கையாக தங்களில்‌ வயதுக்குரிய எண்ணிக்கையின்‌ 
பணத்தினை தர வேண்டும்‌. அதாவது 3௦ வயது எனில்‌ 3௦ ரூபாய்கள்‌ தர வேண்டும்‌. 


பின்பு கீழ்க்காணும்‌ மந்திரங்களை 3 ன்‌ மடங்குகளில்‌ (3, 12, 21, 30, 39, ...) செபம்‌ செய்ய 
வேண்டும்‌. 


ஓம்‌ ஞான தேவாய வித்மஹே வித்யா ராஜாய தீமஹி தந்நோ:அசிதாங்க பைரவ 
ப்ரசோதயாத்‌ 


ஓம்‌ ஹம்சத்‌ வஜாய வித்மஹே கூர்ச்ச ஹஸ்தாயை தீமஹி தந்நோ: பிராம்ஹி 
ப்ரசோதயாத்‌ 


மந்திர செபம்‌ செய்த பின்பு வேறு எந்த கோவிலுக்கோ அல்லது மற்றவர்களின்‌ 
இல்லங்களுக்கோ செல்லாமல்‌ அவரவர்‌ விட்டிற்கு செல்ல வேண்டும்‌. 


இந்த பரிகார முறை 9 தடவைகள்‌ செய்யப்பட வேண்டும்‌. அதாவது 9 


வியாழக்கிழமைகளோ அல்லது மேற்குறிப்பிட்ட நட்சத்திரங்கள்‌ வரும்‌ நாளில்‌ 9 நாட்கள்‌ 
வழிபாடு செய்ய வேண்டும்‌. அதற்குள்‌ நல்ல பலன்‌ கிட்டும்‌. 


57 


பரிகாரத்தின்‌ பலன்‌:- 


பிறந்த ஜாதகத்தில்‌ குருவின்‌ பலம்‌ குறைந்தவர்கள்‌, குரு திசை நடப்பவர்கள்‌ மற்றும்‌ குரு 
தோஷம்‌ உள்ளவர்கள்‌ இந்த பரிகாரத்தினை செய்ய வேண்டும்‌. இதன்‌ மூலம்‌ குருவினால்‌ 
ஏற்படும்‌ கெடூ பலன்கள்‌ குறையும்‌. தோஷங்கள்‌ விலகும்‌. பீடைகள்‌ விலகும்‌. 
நினைத்தவை நடக்கும்‌. செய்யும்‌ செயல்களில்‌ வெற்றி உண்டாகும்‌. சுபகாரியத்தடைகள்‌ 
விலகும்‌. புத்திர தோஷம்‌ விலகும்‌. குருவருள்‌ உண்டாகும்‌. படிப்பிலும்‌ தேர்வுகளிலும்‌ 
வெற்றி உண்டாகும்‌. இறையருள்‌ பூரணமாக கிட்டும்‌. 


தென்னாடுடைய சிவனே போற்றி...! 
எந்நாட்டவர்க்கும்‌ இறைவா போற்றி...!! 
ஓம்‌ அண்ணாமலையே போற்றி...!!! 
ஓம்‌ ஹ்ரீம்‌ அசிதாங்க பைரவாய நமஹ 
ஓம்‌ ஹ்ரீம்‌ பிராம்ஹியை நமஹ 
பரிகார பைரவர்‌ - ௬௬ பைரவர்‌ * மாஹேஸ்வரி - சுக்கிரன்‌ 
பரிகார முறை: 
அருகிலுள்ள சிவத்தலத்தில்‌ உள்ள பைரவர்‌ சந்நிதிக்கு பரணி, பூரம்‌, பூராடம்‌ நட்சத்திரம்‌ 
வரும்‌ நாளில்‌ சுக்கிர ஓரையில்‌ அல்லது வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில்‌ வழிபாடு 
செய்ய வேண்டும்‌. 
ஒரு வாழையிலையில்‌ மொச்சைக்காய்‌ பரப்பி அதன்‌ மேல்‌ 6 புது மண்‌ அகல்கள்‌ வைத்து 
ஒவ்வொன்றிலும்‌ 6 மொச்சைக்காய்கள்‌ போட்டு 5 எண்ணெய்‌ (விளக்கெண்ணை + 
இலுப்பை எண்ணெய்‌ * நெய்‌ * நல்லெண்ணை - தேங்காய்‌ எண்ணெய்‌) ஊற்ற வேண்டும்‌. 
வெள்ளை நிற துணியில்‌ 27 மிளகுகள்‌ வைத்து முடிச்சு போட்டு திரியாக செய்து கொள்ள 
வேண்டும்‌. இவ்வாறு 6 திரிகள்‌ செய்து ஒவ்வொரு அகலிலும்‌ வைத்து மொத்தம்‌ 6 
தீபங்கள்‌ ஏற்ற வேண்டும்‌. 
அவரவர்‌ விட்டில்‌ மொச்சைக்காய்‌ சுண்டல்‌ செய்து படையலாக வைக்க வேண்டும்‌. 
பைரவர்‌ பெருமானுக்கு அல்லிப்பூவினை சாற்றி அவரவர்‌ பிறந்த கோத்திரம்‌, நட்சத்திரம்‌, 
ராசி, பெயரில்‌ மற்றும்‌ குலதெய்வத்தின்‌ பெயர்‌ கூறி அர்ச்சனை செய்ய வேண்டும்‌. 


அர்ச்சகருக்கு காணிக்கையாக தங்களில்‌ வயதுக்குரிய எண்ணிக்கையின்‌ பணத்தினை 
தர வேண்டும்‌. அதாவது 33 வயது எனில்‌ 33 ரூபாய்கள்‌ தர வேண்டும்‌. 


பின்பு கீழ்க்காணும்‌ மந்திரங்களை 6 ன்‌ மடங்குகளில்‌ (6, 15, 24, 33, 42, ...) செபம்‌ செய்ய 
வேண்டும்‌. 


ஓம்‌ ஆனந்த ரூபாய வித்மஹே டங்கேஷாய தீமஹி தந்நோ: ௬ருபைரவ 
ப்ரசோதயாத்‌ 


58 


ஓம்‌ வருஷத்‌ வஜாய வித்மஹே ம்ருக ஹஸ்தாயை தீமஹி தந்நோ: ரவுத்ரி 
ப்ரசோதயாத்‌ 


மந்திர செபம்‌ செய்த பின்பு வேறு எந்த கோவிலுக்கோ அல்லது மற்றவர்களின்‌ 
இல்லங்களுக்கோ செல்லாமல்‌ அவரவர்‌ விட்டிற்கு செல்ல வேண்டும்‌. 


இந்த பரிகார முறை 9 தடவைகள்‌ செய்யப்பட வேண்டும்‌. அதாவது 9 
வெள்ளிக்கிழமைகளோ அல்லது மேற்குறிப்பிட்ட நட்சத்திரங்கள்‌ வரும்‌ நாளில்‌ 9 நாட்கள்‌ 
வழிபாடு செய்ய வேண்டும்‌. அதற்குள்‌ நல்ல பலன்‌ கிட்டும்‌. 


பரிகாரத்தின்‌ பலன்‌:- 


பிறந்த ஜாதகத்தில்‌ சுக்கிரனின்‌ பலம்‌ குறைந்தவர்கள்‌, சுக்கிர திசை நடப்பவர்கள்‌ மற்றும்‌ 
சுக்கிர தோஷம்‌ உள்ளவர்கள்‌ இந்த பரிகாரத்தினை செய்ய வேண்டும்‌. இதன்‌ மூலம்‌ 
சுக்கிரனால்‌ ஏற்படும்‌ கெடு பலன்கள்‌ குறையும்‌. தோஷங்கள்‌ விலகும்‌. பீடைகள்‌ 
விலகும்‌. நினைத்தவை நடக்கும்‌. செய்யும்‌ செயல்களில்‌ வெற்றி உண்டாகும்‌. 
சுகபோகங்கள்‌ உண்டாகும்‌. கலைகளில்‌ தேர்ச்சியும்‌ வெற்றியும்‌ உண்டாகும்‌. திருவருள்‌ 
உண்டாகும்‌. காதலில்‌ வெற்றி உண்டாகும்‌. கலைத்துறையில்‌ வெற்றியும்‌ புகழும்‌ 
உண்டாகும்‌. 


தென்னாடுடைய சிவனே போற்றி...! 


ஓம்‌ ஹ்ரீம்‌ ௬௬ பைரவாய நமஹ 

ஓம்‌ ஹ்ரீம்‌ மாஹேஸ்வரியை நமஹ 
பரிகார பைரவர்‌ - குரோதன பைரவர்‌ * வைஷ்ணவி - சனி 
பரிகார முறை: 
அருகிலுள்ள சிவத்தலத்தில்‌ உள்ள பைரவர்‌ சந்நிதிக்கு பூசம்‌, அனுஷம்‌, உத்திரட்டாதி 
நட்சத்திரம்‌ வரும்‌ நாளில்‌ சனி ஓரையில்‌ அல்லது சனிக்கிழமை சனி ஓரையில்‌ வழிபாடு 
செய்ய வேண்டும்‌. 
ஒரு வாழையிலையில்‌ எள்‌ பரப்பி அதன்‌ மேல்‌ 8 புது மண்‌ அகல்கள்‌ வைத்து 
ஒவ்வொன்றிலும்‌ 8 எள்கள்‌ போட்டு 5 எண்ணெய்‌ (விளக்கெண்ணை - இலுப்பை 
எண்ணெய்‌ - நெய்‌ - நல்லெண்ணை - தேங்காய்‌ எண்ணெய்‌) ஊற்ற வேண்டும்‌. கறுப்பு நிற 
துணியில்‌ 27 மிளகுகள்‌ வைத்து முடிச்சு போட்டு திரியாக செய்து கொள்ள வேண்டும்‌. 
இவ்வாறு 8 திரிகள்‌ செய்து ஒவ்வொரு அகலிலும்‌ வைத்து மொத்தம்‌ 8 தீபங்கள்‌ ஏற்ற 
வேண்டும்‌. 
அவரவர்‌ விட்டில்‌ வெல்லம்‌ சேர்த்த எள்ளுருண்டை படையலாக வைக்க வேண்டும்‌. 
சர்க்கரை கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது. 


59 


பைரவர்‌ பெருமானுக்கு கருங்குவளை பூவினை சாற்றி அவரவர்‌ பிறந்த கோத்திரம்‌, 
நட்சத்திரம்‌, ராசி, பெயரில்‌ மற்றும்‌ குலதெய்வத்தின்‌ பெயர்‌ கூறி அர்ச்சனை செய்ய 
வேண்டும்‌. அர்ச்சகருக்கு காணிக்கையாக தங்களில்‌ வயதுக்குரிய எண்ணிக்கையின்‌ 
பணத்தினை தர வேண்டும்‌. அதாவது 53 வயது எனில்‌ 53 ரூபாய்கள்‌ தர வேண்டும்‌. 


பின்பு கீழ்க்காணும்‌ மந்திரங்களை 8 ன்‌ மடங்குகளில்‌ (8, 17, 26, 35, 44, ...) செபம்‌ செய்ய 
வேண்டும்‌. 

ஓம்‌ க்ருஷ்ண வர்ணாய வித்மஹே லட்சுமி தராய தீமஹி தந்நோ: குரோதன பைரவ 
ப்ரசோதயாத்‌ 


ஓம்‌ தாக்ஷயாத்‌ வஜாய வித்மஹே சக்ர ஹஸ்தாயை தீமஹி தந்நோ: வைஷ்ணவி 
ப்ரசோதயாத்‌ 


மந்திர செபம்‌ செய்த பின்பு வேறு எந்த கோவிலுக்கோ அல்லது மற்றவர்களின்‌ 
இல்லங்களுக்கோ செல்லாமல்‌ அவரவர்‌ விட்டிற்கு செல்ல வேண்டும்‌. 

இந்த பரிகார முறை 9 தடவைகள்‌ செய்யப்பட வேண்டும்‌. அதாவது 9 சனிக்கிழமைகளோ 
அல்லது மேற்குறிப்பிட்ட நட்சத்திரங்கள்‌ வரும்‌ நாளில்‌ 9 நாட்கள்‌ வழிபாடு செய்ய 
வேண்டும்‌. அதற்குள்‌ நல்ல பலன்‌ கிட்டும்‌. 

பரிகாரத்தின்‌ பலன்‌:- 

பிறந்த ஜாதகத்தில்‌ சனியின்‌ பலம்‌ குறைந்தவர்கள்‌, சனி திசை நடப்பவர்கள்‌ மற்றும்‌ சனி 
தோஷம்‌ உள்ளவர்கள்‌ இந்த பரிகாரத்தினை செய்ய வேண்டும்‌. இதன்‌ மூலம்‌ சனியால்‌ 
ஏற்படும்‌ கெடூ பலன்கள்‌ குறையும்‌. தோஷங்கள்‌ விலகும்‌. பீடைகள்‌ விலகும்‌. 
நினைத்தவை நடக்கும்‌. செய்யும்‌ செயல்களில்‌ வெற்றி உண்டாகும்‌. கவலைகள்‌ தீரும்‌. 
நோய்கள்‌ நீங்ககும்‌. கண்டங்கள்‌ மற்றும்‌ கஷ்டங்கள்‌ நீங்கும்‌. ஆயுள்‌ அதிகமாகும்‌. 
தொழில்‌ துறையில்‌ முன்னேற்றங்கள்‌ உண்டாகும்‌. கர்ம வினைகள்‌ தொலையும்‌. 


தென்னாடுடைய சிவனே போற்றி...! 


ஓம்‌ ஹ்ரீம்‌ குரோதன பைரவாய நமஹ 
ஓம்‌ ஹ்ரீம்‌ வைஷ்ணவியை நமஹ 
பரிகார பைரவர்‌ - சம்ஹார பைரவர்‌ + சண்டீ -ராகு 
பரிகார முறை: 
அருகிலுள்ள சிவத்தலத்தில்‌ உள்ள பைரவர்‌ சந்நிதிக்கு திருவாதிரை, சுவாதி, சதயம்‌ 


நட்சத்திரம்‌ வரும்‌ நாளில்‌ ராகு காலத்தில்‌ அல்லது ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில்‌ 
வழிபாடு செய்ய வேண்டும்‌. 


60 


ஒரு வாழையிலையில்‌ உளுந்து பரப்பி அதன்‌ மேல்‌ 4 புது மண்‌ அகல்கள்‌ வைத்து 
ஒவ்வொன்றிலும்‌ 4 உளுந்து போட்டு 5 எண்ணெய்‌ (விளக்கெண்ணை - இலுப்பை 
எண்ணெய்‌ - நெய்‌ - நல்லெண்ணை - தேங்காய்‌ எண்ணெய்‌) ஊற்ற வேண்டும்‌. கறுப்பு நிற 
துணியில்‌ 27 மிளகுகள்‌ வைத்து முடிச்சு போட்டு திரியாக செய்து கொள்ள வேண்டும்‌. 
இவ்வாறு 4 திரிகள்‌ செய்து ஒவ்வொரு அகலிலும்‌ வைத்து மொத்தம்‌ 4 தீபங்கள்‌ ஏற்ற 
வேண்டும்‌. 

அவரவர்‌ விட்டில்‌ உளுத்தம்‌ மாவும்‌ வெல்லமும்‌ சேர்த்து களி செய்து படையலாக 
வைக்க வேண்டும்‌. சர்க்கரை கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது. 


பைரவர்‌ பெருமானுக்கு மந்தாரைப்பூவினை சாற்றி அவரவர்‌ பிறந்த கோத்திரம்‌, 
நட்சத்திரம்‌, ராசி, பெயரில்‌ மற்றும்‌ குலதெய்வத்தின்‌ பெயர்‌ கூறி அர்ச்சனை செய்ய 
வேண்டும்‌. அர்ச்சகருக்கு காணிக்கையாக தங்களில்‌ வயதுக்குரிய எண்ணிக்கையின்‌ 
பணத்தினை தர வேண்டும்‌. அதாவது 4௦ வயது எனில்‌ 4௦ ரூபாய்கள்‌ தர வேண்டும்‌. 


பின்பு கீழ்க்காணும்‌ மந்திரங்களை 4 ன்‌ மடங்குகளில்‌ (4, 13, 22, 31, 40, ...) செபம்‌ செய்ய 
வேண்டும்‌. 


ஓம்‌ மங்களேஷாய வித்மஹேசண்டிகாப்ரியாய தீமஹி தந்நோ: ஸம்ஹாரபைரவ 
ப்ரசோதயாத்‌ 


ஓம்‌ சண்டீஸ்வரி ச வித்மஹே மஹாதேவி ச தீமஹி தந்நோ: சண்டி ப்ரசோதயாத்‌ 


மந்திர செபம்‌ செய்த பின்பு வேறு எந்த கோவிலுக்கோ அல்லது மற்றவர்களின்‌ 
இல்லங்களுக்கோ செல்லாமல்‌ அவரவர்‌ விட்டிற்கு செல்ல வேண்டும்‌. 


இந்த பரிகார முறை 9 தடவைகள்‌ செய்யப்பட வேண்டும்‌. அதாவது 9 ஞாயிற்று 
கிழமைகளோ அல்லது மேற்குறிப்பிட்ட நட்சத்திரங்கள்‌ வரும்‌ நாளில்‌ 9 நாட்கள்‌ வழிபாடு 
செய்ய வேண்டும்‌. அதற்குள்‌ நல்ல பலன்‌ கிட்டும்‌. 


பரிகாரத்தின்‌ பலன்‌:- 


பிறந்த ஜாதகத்தில்‌ ராகுவின்‌ பலம்‌ குறைந்தவர்கள்‌, ராகு திசை நடப்பவர்கள்‌ மற்றும்‌ 
ராகு தோஷம்‌ உள்ளவர்கள்‌ இந்த பரிகாரத்தினை செய்ய வேண்டும்‌. இதன்‌ மூலம்‌ 
ராகுவினால்‌ ஏற்படும்‌ கெடு பலன்கள்‌ குறையும்‌. தோஷங்கள்‌ விலகும்‌. பீடைகள்‌ 
விலகும்‌. நினைத்தவை நடக்கும்‌. செய்யும்‌ செயல்களில்‌ வெற்றி உண்டாகும்‌. சர்ப்ப 
தோஷம்‌, கால சர்ப்ப தோஷம்‌, பித்ரு தோஷம்‌ ஆகியன விலகும்‌. திருமணத்தடைகள்‌ 
அகலும்‌. திடீர்‌ தனவரவு உண்டாகும்‌. மந்திர செபங்களில்‌ வெற்றியும்‌, தவ 
சாதனைகளில்‌ முன்னேற்றமும்‌ உண்டாகும்‌. பாவங்கள்‌ விலகும்‌. அசாத்திய ஞானம்‌ 
உண்டாகும்‌. சகல போகங்களும்‌ உண்டாகும்‌. 


தென்னாடுடைய சிவனே போற்றி...! 


61 


ஓம்‌ ஹ்ரீம்‌ சம்ஹார பைரவாய நமஹ 
ஓம்‌ ஹ்ரீம்‌ சண்டிகாயை நமஹ 
பரிகார பைரவர்‌ - பீஷண பைரவர்‌ * சாமுண்டி - கேது 
பரிகார முறை: 


அருகிலுள்ள சிவத்தலத்தில்‌ உள்ள பைரவர்‌ சந்நிதிக்கு அஸ்வினி, மகம்‌, மூலம்‌ 
நட்சத்திரம்‌ வரும்‌ நாளில்‌ எமகண்ட காலத்தில்‌ அல்லது திங்கட்க்கிழமை எமகண்ட 
காலத்தில்‌ வழிபாடு செய்ய வேண்டும்‌. 


ஒரு வாழையிலையில்‌ கொள்ளு பரப்பி அதன்‌ மேல்‌ 7 புது மண்‌ அகல்கள்‌ வைத்து 
ஒவ்வொன்றிலும்‌ 7 கொள்ளுகள்‌ போட்டு 5 எண்ணெய்‌ (விளக்கெண்ணை - இலுப்பை 
எண்ணெய்‌ - நெய்‌ * நல்லெண்ணை - தேங்காய்‌ எண்ணெய்‌) ஊற்ற வேண்டும்‌. சிவப்பு நிற 
துணியில்‌ 27 மிளகுகள்‌ வைத்து முடிச்சு போட்டு திரியாக செய்து கொள்ள வேண்டும்‌. 
இவ்வாறு 7 திரிகள்‌ செய்து ஒவ்வொரு அகலிலும்‌ வைத்து மொத்தம்‌ 7 தீபங்கள்‌ ஏற்ற 
வேண்டும்‌. 

அவரவர்‌ விட்டில்‌ கொள்ளு சுண்டல்‌ செய்து படையலாக வைக்க வேண்டும்‌. 


பைரவர்‌ பெருமானுக்கு செவ்வல்லிப்பூவினை சாற்றி அவரவர்‌ பிறந்த கோத்திரம்‌, 
நட்சத்திரம்‌, ராசி, பெயரில்‌ மற்றும்‌ குலதெய்வத்தின்‌ பெயர்‌ கூறி அர்ச்சனை செய்ய 
வேண்டும்‌. அர்ச்சகருக்கு காணிக்கையாக தங்களில்‌ வயதுக்குரிய எண்ணிக்கையின்‌ 
பணத்தினை தர வேண்டும்‌. அதாவது 34 வயது எனில்‌ 34 ரூபாய்கள்‌ தர வேண்டும்‌. 


பின்பு கீழ்க்காணும்‌ மந்திரங்களை 7 ன்‌ மடங்குகளில்‌ (7, 16, 25, 34, 43, ...) செபம்‌ செய்ய 
வேண்டும்‌. 


ஓம்‌ சூலஹஸ்தாய வித்மஹேஸர்வானுக்ராய தீமஹிதந்நோ: பீஷணபைரவ 
ப்ரசோதயாத்‌ 


ஓம்‌ பிசாசத்‌ வஜாயை வித்மஹேசூ ல ஹஸ்தாயை தீமஹி தந்நோ; காளி 
ப்ரசோதயாத்‌ 


மந்திர செபம்‌ செய்த பின்பு வேறு எந்த கோவிலுக்கோ அல்லது மற்றவர்களின்‌ 
இல்லங்களுக்கோ செல்லாமல்‌ அவரவர்‌ விட்டிற்கு செல்ல வேண்டும்‌.இந்த பரிகார 
முறை 9 தடவைகள்‌ செய்யப்பட வேண்டும்‌. அதாவது 9 திங்கட்கிழமைகளோ அல்லது 
மேற்குறிப்பிட்ட நட்சத்திரங்கள்‌ வரும்‌ நாளில்‌ 9 நாட்கள்‌ வழிபாடு செய்ய வேண்டும்‌. 
அதற்குள்‌ நல்ல பலன்‌ கிட்டும்‌. 

பரிகாரத்தின்‌ பலன்‌:- 

பிறந்த ஜாதகத்தில்‌ கேதுவின்‌ பலம்‌ குறைந்தவர்கள்‌, கேது திசை நடப்பவர்கள்‌ மற்றும்‌ 
கேது தோஷம்‌ உள்ளவர்கள்‌ இந்த பரிகாரத்தினை செய்ய வேண்டும்‌. இதன்‌ மூலம்‌ 


கேதுவினால்‌ ஏற்படும்‌ கெடூ பலன்கள்‌ குறையும்‌. தோஷங்கள்‌ விலகும்‌. பீடைகள்‌ 
விலகும்‌. நினைத்தவை நடக்கும்‌. செய்யும்‌ செயல்களில்‌ வெற்றி உண்டாகும்‌. 


62 


ஆன்மபலம்‌ உண்டாகும்‌. சர்ப்ப தோஷங்கள்‌ விலகும்‌. பித்ரு தோஷம்‌ விலகும்‌. ஆன்ம 
சாதனையில்‌ வெற்றி கிட்டும்‌. ஞானமும்‌ மோட்சமும்‌ கிட்டும்‌. பாவங்கள்‌ விலகும்‌. 


தென்னாடுடைய சிவனே போற்றி...! 


ஓம்‌ ஹ்ரீம்‌ பீஷண பைரவாய நமஹ 
ஓம்‌ ஹ்ரீம்‌ சாமுண்டியை நமஹ 


குறிப்பு : அந்தந்த கிழமைகளில்‌ அந்தந்த பைரவருக்கு உரிய காயத்திரி 
மந்திரங்களை படிப்பது மிகவும்‌ நன்மை அளிக்கும்‌. இவற்றுள்‌ ராகு, கேது மட்டும்‌ 
அந்தந்த கிழமைகளில்‌ ராகு காலம்‌ மற்றும்‌ கேது காலங்களில்‌ பாராயணம்‌ செய்ய 
நன்மைகள்‌ கிடைக்கும்‌. 


பைரவரைப்‌ போற்றும்‌ தேவாரப்‌ பதிகம்‌ !!! 


கும்பகோணம்‌ - திருவாரூர்‌ பாதையில்‌ உள்ள திருச்சேறைத்‌ தலத்திலுள்ள 
சாரபரமேஸ்வரர்‌ ஆலயத்தில்‌ கால பைரவர்‌ அற்புதமாகக்‌ காட்சியளிக்கிறார்‌. அவரை 
வழிபட்ட திருநாவுக்கரசர்‌, பைரவரைப்‌ போற்றிப்‌ பாடிய ஒரே ஒரு தேவாரப்பதிகம்‌ இது. 
விரித்த பல்கதிர்கொள்‌ சூலம்‌ 
வெடிபடு தமருகம்கை 
தரித்ததோர்‌ கோலகால பயிரவனாகி 
வேழம்‌ உரித்து உமை அஞ்சக்‌ கண்டு 
திரு மெனி வாய்‌ விள்ளச்‌ 

ரித்தருள்‌ செய்தார்‌ சேறைச்‌ 
செந்நெறிச்‌ செல்வனாரே 
பைரவர்‌ வழிபாடும்‌ அதன்‌ சிறப்புகளும்‌: படைத்தல்‌, காத்தல்‌, அழித்தலி ஆகிய 
முத்தொழில்களையும்‌ ஆற்றும்‌ இந்த வின்‌ வழிபாடு வடக்கேயிருந்து வந்த 
கபாலிக வழிபாட்டின்‌ ஒரு பகுதியாகும்‌. அனைத்து சிவாலயங்களில்‌ பரிவார தெய்வ 
வழிபாடாக வழிபடப்படும்‌ இந்த பைரவ வழிபாடு இல்லங்களில்‌ திரிசூல வழிபாடாகவும்‌ 
போற்றப்படுகிறது. வீடுகளில்‌ காவல்‌ தெய்வமான பைரவர்‌ வடிவங்களை 
சிலைகளாகவோ படமாகவோ வைத்‌ வழிபடுவதற்குப்‌ பதில்‌ வீட்டின்‌ சுவரில்‌ 
திரிசூலத்தை வரைந்து அதனருகில்‌ திருவிளக்கேற்றி வழிபடுகின்றனர்‌. அனைத்து 
சிவாலயங்களிலும்‌ வழிபாடு சூரியனிடமிருந்து ஆரம்பித்து அர்த்தசாமப்‌ பூசையாக 
பைரவருடன்‌ முடிவடைகிறது. இரவு அர்த்தசாமப்‌ பூசை முடிந்ததும்‌ பைரவருக்கான 
சிறப்பு வழிபாடுகள்‌ செய்து ஆலயத்தின்‌ கதவுகளை மூடி ஆலய சாவிக்கொத்தை 
அவரின்‌ காலடியில்‌ வைப்பது வழக்கம்‌. பாதுகாப்பற்ற இந்நாளில்‌ இப்படி சாவிகளை 
வைப்பதைத்‌ தவிர்த்து பூசை முடிந்ததன்‌ அடையாளமாக கைமணியையும்‌ அபிஷேக 
கலசம்‌ அல்லது கைச்செம்பையும்‌ வைக்கின்றனர்‌. ஆலயங்களில்‌ நடைபெறும்‌ 
வருடாந்திர பிரமோற்சவத்திற்கு முன்னும்‌ பின்னும்‌ பைரவருக்குச்‌ சிறப்பு வழிபாடுகள்‌ 
செய்யப்படுகின்றன. விசேஷ தினங்களில்‌ இவருக்கு நெய்யபிஷேகம்‌ சிறப்பாகச்‌ 
செய்யப்படுகிறது. அந்த விசேஷ தின பூசையில்‌ எட்டுவித பட்சணங்களும்‌. எட்டுவி 
கமம்‌ பன பகடு பொருட்களாக நிவேதிக்கப்படுகின்றன. இன்னும்‌ எட்டுவித 
மலர்களால்‌ அர்ச்சனை செய்து எட்டுவித ஆரத்திகளும்‌ செய்யப்படுகின்றன. 
வழிபாட்டிற்கு உகந்த நேரம்‌: பைரவருக்குரிய வழிபாட்டு நேரம்‌ நள்ளிரவாகும்‌. இந்த 
அகால நேரத்தில்‌ பராசக்தியானவள்‌ பைரவி என்னும்‌ பெயரில்‌ நடமாடுகின்றாராம்‌. 


63 


அவளுடன்‌ இறைவனும்‌ பைரவராக தலத்தை வலம்‌ வருவாராம்‌. அதனால்‌ சித்தர்கள்‌ 
அந்த நள்ளிரவு நேரத்தில்‌ திரிபுர பைரவியையும்‌ பைரவரையும்‌ தியானிக்கின்றார்களாம்‌. 


பைரவர்‌ வழிபாட்டூக்கு ஏற்ற நாட்கள்‌ 


ஞாயிற்றுக்கிழமை: (சிம்ம ராசிக்காரர்கள்‌ இந்த கிழமையில்‌ வழிபடுவது சிறப்பு) 
தள்ளிப்போகும்‌ திருமணங்களுக்குப்‌ பரிகாரம்‌ காண மணமகனோ, 
மணமகளோ ஒவ்வொரு ஞா ற்றுக்கிழ்மையும்‌ இராகு காலத்தில்‌ (4.30-6.00) 
பைரவருக்கு அர்ச்சனை, ருத்ராபிஷேகம்‌, வடை மாலை சாற்றி வழிபட்டால்‌ 
தடைகள்‌ நீங்கித்‌ திருமணம்‌ கைகூடும்‌. கடன்‌ வாங்கி வட்டியும்‌, அசலும்‌ கட்ட 
முடியாமல்‌ தவிப்பவர்கள்‌ இராகு காலத்தில்‌ காலபைரவருக்கு 
முந்திரிப்பருப்பு மாலை கட்டி, புனுகு சாற்றி, வெண்‌ பொங்கல்‌ நைவேத்தியம்‌ 
இட்டு வழிபட்டு பிரார்த்தனை செய்தால்‌ நலம்‌ கிடைக்கும்‌. 

திங்கட்கிழமை: (கடக ராசிக்காரர்கள்‌ இந்த கிழமையில்‌ வழிபடுவது சிறப்பு) 
வில்வார்ச்சனை செய்திட சிவனருள்‌ கிட்டும்‌. திங்கட்கிழமை அல்லது சங்கடஹர 
சதுர்த்தியன்று பைரவருக்கு பன்னீர்‌ அபிஷேகம்‌ செய்து சந்தனக்‌ காப்பிட்டு புனுகு 
பூசி நந்தியாவட்டை மலர்‌ மாலை அணிவித்து வழிபட்டு வந்தால்‌ கண்‌ 
சம்பந்தப்பட்ட நோய்கள்‌ விலகும்‌. 

செவ்வாய்க்கிழமை: மேஷம்‌, விருச்சிக ராசிக்காரர்கள்‌ இந்த கிழமையில்‌ 
வழிபடுவது சிறப்பு) மாலையில்‌ மிளகு தீபம்‌ ஏற்றி வழிபட்டு வந்தால்‌ இழந்த 
பொருளைத்‌ திரும்பப்‌ பெறலாம்‌. எல்லா அஷ்டமிகளிலும்‌ பைரவர்‌ விரதம்‌ 
இருக்கலாம்‌. ஆனால்‌ செவ்வாய்க்கிழமைகளில்‌ அஷ்டமி இணைந்து வந்தால்‌ 
அதைவிடச்‌ சிறப்பான நாள்‌ ஏதுமில்லை. குறைந்தபட்சம்‌ 21 அஷ்டமிகள்‌ 
தொடர்ந்து விரதம்‌ இருக்க வேண்டும்‌. அதிகாலையில்‌ நீராடி, பைரவரை மனதில்‌ 
நினைத்து வணங்க வேண்டும்‌. பகலில்‌ ஏதாவது ஒரு பொழுது மட்டும்‌ எளிய 
உணவு சாப்பிடலாம்‌. இரவில்‌ கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. அன்று மாலை 
பைரவருக்கு வடை மாலை சாற்றி வழிபட வேண்டும்‌. வசதி குறைந்தவர்கள்‌ ஒரு 
தீபம்‌ மட்டும்‌ ஏற்றினால்‌ போதும்‌.மறுநாள்‌ நவமியன்று காலை மீண்டும்‌ 
கோயிலுக்குச்‌ சென்று விநாயகர்‌, சிவன்‌, அம்பாள்‌, பைரவரை வணங்கி, 
ஏழைகளுக்கு அன்னதானம்‌ அளிக்க வேண்டும்‌. சிறிதளவு சர்க்கரைப்‌ பொங்கல்‌ 
செய்து, குழந்தைகளுக்கு கொடுத்தால்‌ நல்லது. பிறகு வீட்டிற்கு வந்து 
பூஜையறையில்‌ ப்லை முடித்து, இனி என்னால்‌ யாருக்கும்‌ எந்தக்‌ கெடுதலும்‌ 
வராது என உறுதிமொழி எடுக்க வேண்டும்‌. சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்ய 
வேண்டும்‌. பைரவ விரதத்தின்‌ நோக்கமே கேடுகளை அழிப்பதுதான்‌. 
புதன்கிழமை: (மிதுனம்‌, கன்னி ராசிக்காரர்கள்‌ இந்த கிழமையில்‌ வழிபடுவது 
சிறப்பு)நெய்‌ தீபம்‌ ஏற்றி வழிபட்டால்‌ பூமி லாபம்‌ கிட்டும்‌. 

வியாழக்கிழமை: ( சு, மீனம்‌ ராசிக்காரர்கள்‌ இந்த கிழமையில்‌ வழிபடுவ 
சிறப்பு)விளக்கேற்றி வந்தால்‌ ஏவல்‌,பில்லி த ன்பாற்னிலகும்‌. மி ்‌்‌ 
வெள்ளிக்கிழமை: (ரிஷபம்‌, துலாம்‌ ராசிக்காரர்கள்‌ இந்த கிழமையில்‌ வழிபடுவது 
சிறப்புமாலையில்‌ வில்வ இலைகளாலும்‌, வாசனை மலர்களாலும்‌ சகஸ்ரநாம 
அர்ச்சனை செய்து வந்தால்‌ வறுமை நீங்கி, செல்வப்‌ பேறு கிட்டும்‌. 

சனிக்கிழமை: (மகரம்‌, கும்ப ராசிக்காரர்கள்‌ இந்த கிழமையில்‌ வழிபடுவது சிறப்பு) 
சனி பகவானுக்கு குரு பைரவர்‌. ஆகவே சனிக்கிழமை அன்று இவரை 
பிரத்யேகமாக வழிபடுவதால்‌ அஷடமச்சனி, ஏழரைச்சனி, அர்த்தாஷ்டமச்‌ சனி 
விலகி நல்லவை நடக்கும்‌. கால பைரவர்‌ உடலில்‌ பூமியைத்‌ தாங்கும்‌ எட்டு 
நாகங்களும்‌ மாலையாக இருந்து அலங்கரிப்பதால்‌ இவரை வழிபட்டால்‌ சர்ப்ப 
தனி நீங்கும்‌. சனி பிரதோஷத்தன்று பைரவருக்கு சகஸ்ரநாம 
அர்ச்சனை செய்து அவரவர்‌ வசதிக்கேற்ப தேங்காய்‌, தேன்‌, தயிர்‌ அன்னம்‌ 
படைத்து வழிபட்டு பிரசாதமாகப்‌ பக்தர்களுக்கு விநியோகிக்க வழக்குகளில்‌ 


64 


வெற்றி, வியாபாரத்தில்‌ லாபம்‌ கிட்டும்‌. எதிரிகளால்‌ ஏற்படும்‌ தொல்லை மற்றும்‌ 
பில்லி, சனியம்‌ போன்ற மந்திரத்‌ தொல்லைகளும்‌ அடியோடு அகலும்‌. அஷ்டமி 
திதியில்‌ மற்றும்‌ பிரதி தமிழ்‌ மாதம்‌ எல்லாத்‌ தேதியிலும்‌ ஆயில்யம்‌. சுவாதி, 
மிருகசீரிஷம்‌ நட்சத்திர தினங்களிலும்‌ பைரவரை வழிபட்டால்‌ உத்தியோகத்தில்‌ 
மதிப்பும்‌, பதவி உயர்வும்‌ கிட்டும்‌. தொழிலில்‌ லாபம்‌ கிட்டும்‌. தை மாதம்‌ முதல்‌ 
செவ்வாய்க்கிழமை தொடங்கி ஒவ்வொரு செவ்வாய்‌ தோறும்‌ பைரவரை வணங்கி 
கால பைரவ அஷ்டகம்‌ படித்து வந்தால்‌ எதிரிகளை அழித்து, கடன்கள்‌ தீர்ந்து, யம 
பயம்‌ மட்டுமில்லாது எவர்‌ பயமுமின்றி நீண்ட நாள்‌ வாழலாம்‌. தேய்பிறை 
அஷ்டமியில்‌ பஞ்ச தீபம்‌ ஏற்றி வழிபட்டால்‌ காலத்தினால்‌ தீர்க்க முடியாத 
தொல்லைகள்‌ நீங்கும்‌. நல்லருள்‌ கிட்டும்‌. பஞ்ச தீபம்‌ என்பது இலுப்பை 
எண்ணெய்‌, விளக்கெண்ணெய்‌, தேங்காய்‌ எண்ணெய்‌, நல்லெண்ணெய்‌, பசு நெய்‌ 
ஆகும்‌. இவற்றை தனித்தனி தீபமாக ஏற்ற வேண்டும்‌. அகல்‌ விளக்கில்‌ ஏற்றலாம்‌. 
பைரவருக்கு இந்த பஞ்ச தீபம்‌ ஏற்றி வழிபட்டால்‌ எண்ணிய செயல்கள்‌ 
நிறைவேறும்‌ என்பது ஐதீகம்‌. 

உ இழந்த பொருட்களை மீண்டும்‌ பெற: பைரவரின்‌ சன்னதி முன்னால்‌ (27) மிளகை 
வெள்ளைத்‌ துணியில்‌ சிறு மூட்டையாகக்‌ கட்டி அகல்‌ விளக்கில்‌ வைத்து 
நல்லெண்ணெய்‌ ஊற்றி தீபமேற்றி 27 நாள்‌ வழிபட்டால்‌ இழந்த பொருட்களும்‌ 
சொத்துக்களும்‌ திரும்பக்‌ கிடைக்கும்‌. 

உ குழந்தைச்‌ செல்வம்‌ பெற: திருமணமாகி பல வருடங்களாகியும்‌ குழந்தைப்‌ பேறு 
இல்லாதவர்கள்‌ ஆறு தேய்பிறை அஷ்டமி நாட்களில்‌ சிவப்பு அரளிப்‌ பூக்களால்‌ 
பைரவரை அர்ச்சனை செய்து, ஏழை குழந்தைகளுக்கு அன்னதானம்‌ வழங்கி 
வழிபடின்‌ விரைவில்‌ அத்தம்பதியருக்குக்‌ குழந்தைச்‌ செல்வம்‌ கிட்டும்‌. 

உ சனிபகவானின்‌ அருள்‌ கிடைக்க, தோஷம்‌ நீங்க: சனீஸ்வரரின்‌ குரு பைரவர்‌ 
என்பதால்‌, பைரவரை வணங்கினால்‌, சனிபகவான்‌ மகிழ்ந்து நமக்கு அதிக 
துன்பங்களைத்‌ தரமாட்டார்‌. எனவே, நாம்‌ சனிக்கிழமைகளில்‌ பைரவரை 
வணங்கினால்‌ சனி பகவானால்‌ உண்டாகும்‌ இன்னல்கள்‌ யாவும்‌ நீங்கும்‌. 

உ தடைபெற்ற திருமணம்‌ நடக்கவும்‌, எதிரிகள்‌ தொல்லை நீங்கவும்‌: 
ஞாயிற்றுக்‌ வியின்‌ இராகுகால நேரத்தில்‌ பைரவரை வணங்க வேண்டும்‌. 
அதனால்‌ உடனே நன்மை உண்டாகும்‌. பில்லி, சூனியம்‌, ஏவல்‌ அகலும்‌. திருமணம்‌ 
கைகூடும்‌. 6 சனிக்கிழமைகளில்‌ 6 எண்ணெய்‌ த்பம்‌ ஏற்றி வழிபட்டால்‌ தடைபட்ட 
திருமணம்‌ கைகூடும்‌. தடைப்பட்ட அனைத்து காரியங்களும்‌ நிறைவேறும்‌. 
குடும்ப ஒற்றுமை நிலைக்கும்‌. 

ஒவ்வொரு மாதமும்‌ வழிபட வேண்டிய பைரவர்கள்‌: துவாதச ்தியர்கள்‌ அதாவ 
பன்னிரண்டு ஆதித்தியர்கள்‌ ஒருங்கிணைந்து சூரியனாகி செய்வதாக தரியனே 
பன்னிரண்டு வித தன்மைகளுடன்‌ ஒவ்வொரு மாதமும்‌ ஒவ்வொரு தன்மை 
உடையவராக செயல்படுவதாகவும்‌ கூறுவார்கள்‌. துவாதச ஆதித்யர்களை வழிபட்டு 
நலம்‌ பெறலாம்‌. காலத்தின்‌ நாயகனும்‌ சூரியனைத்‌ தனக்குள்‌ கொண்டவருமான 
சர்வேஸ்வரனின்‌ திருவடிவமான பைரவர்‌ ஒவ்வொரு மாதமும்‌ ஒவ்வொரு பைரவராகக்‌ 
காட்சி தருகிறார்‌. எந்தெந்த மாதத்தில்‌ எந்த பைரவர்‌ ஆட்சி புரிகிறாரோ அந்த பைரவரை 
வழிபட்டு நன்மை அடையலாம்‌. 

மாதங்கள்‌ -துவாதச ஆதித்தியர்கள்‌ -ஆதித்தியர்களின்‌ பிராண தேவதை: 

சித்திரை அம்சுமான்‌ சண்ட பைரவர்‌ 

வைகாசி தாதா ௬௬ பைரவர்‌ 

ஆனி ஸவிதா உன்மத்த பைரவர்‌ 

ஆடி அரியமான்‌ கபால பைரவர்‌ 

ஆவணி விஸ்வான்‌ ஸ்வர்ணாகர்ஷண பைரவர்‌ 

புரட்டாசி பகன்‌ வடுக பைரவர்‌ 


65 


ஐப்பசி பர்ஜன்யன்‌ -க்ஷத்ரபால பைரவர்‌ 
கார்த்திகை துவஷ்டா பீஷண பைரவர்‌ 
மார்கழி மித்திரன்‌ அசிதாங்க பைரவர்‌ 
தை விஷ்ணு குரோதன பைரவர்‌ 

மாசி வருணன்‌ ஸம்ஹார பைரவர்‌ 
பங்குனி பூஷா சட்டநாத பைரவர்‌. 


பயம்‌ போக்கும்‌ பைரவர்‌- பிரபலமான கோயில்கள்‌ !!!! 


உ காசி: காசியே சிவனின்‌ தலைமைக்காவலரான பைரவரின்‌ பிரதான தலமாகும்‌. 
காசி விஸ்வநாதர்‌ கோயிலின்‌ வடக்கே பைரவநாத்தில்‌ உள்ள காலபைரவர்‌ 
சன்னதியே பைரவரின்‌ தலைமையிடம்‌ ஆகும்‌. இந்த சன்னதி பல ஆயிரம்‌ 
ஆண்டுகள்‌ பழமை வாய்ந்ததாகும்‌. காசியில்‌ இறப்பவர்களின்‌ 
பாவபுண்ணியக்கணக்குகளை சித்ரகுப்தன்‌ எழுதாமல்‌, காலபைரவரே எழுதி 
பலன்களை அளிக்கின்றாராம்‌. 


உ ராமகிரி: ஆந்திர மாநிலம்‌ சித்தூர்‌ மாவட்டம்‌ நாகலாபுரத்திற்கு அருகிலுள்ள 
வாலீஸ்வரர்‌ ஆலயத்தினை ஒட்டி கால பைரவருக்கான தனி ஆலயம்‌ கி.பி. 9ஆம்‌ 
நூற்றாண்டில்‌ பல்லவர்களால்‌ அமைக்கப்பட்டது. இந்த பைரவ ஆலயத்தில்‌ கால 
பைரவர்‌ தனது சக்தியான காளி தேவியுடன்‌ பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார்‌. 

உ திருவொற்றியூர்‌: சென்னை -பாரிமுனையிலிருந்து 8 கி.மீ. தொலைவில்‌ உள்ள 
தியாகராஜசுவாமி ஆலயத்தில்‌ மாணிக்கத்‌ தியாகர்‌ - வடிவுடையம்மை) 
வட்டப்பாறையம்மன்‌ என்னும்‌ துர்க்கை சன்னதிக்கு எதிரே சூர சூளாமணி 
பைரவருக்குத்‌ தனிகோயில்‌ உள்ளது. 

உ சீர்காழி சட்டநாதர்‌ ஆலயம்‌: சட்டநாதராக விளங்கும்‌ பைரவ மூர்த்திக்குத்‌ 
தலைமைத்‌ தானமாக விளங்குவது டாகும்‌ திருஞான சம்பந்தர்‌ அவதரித்த 
மாவட்டத்தில்‌ அமைந்துள்ள இவ்வூரில்‌ பிரம்மாவால்‌ பூசிக்கப்பட்ட 
பிரம்மபுரீஸ்வரர்‌ என்ற பெரிய சிவாலயம்‌ உள்ளது. இத்தலத்திலுள்ள 
மலைக்கோயில்‌ உச்சியில்‌ தென்முகம்‌ நோக்கி நின்ற கோலத்துடன்‌ சட்டநாதர்‌ 
காட்சி தருகிறார்‌. இவர்‌ பைரவரின்‌ அவதாரமே. பிரகாரத்தில்‌ அஷ்ட 
பைரவர்களுக்கென்று தனிக்கோயில்‌ உள்ளது. 

உ காஞ்சிபுரம்‌ வைரவேச்சுரம்‌: திருக்கண்டியூரில்‌ பிரம்மனின்‌ சிரத்தைக்‌ கொய்த 
பாவம்‌ தீர சிவ வழிபாடு செய்த பைரவரின்‌ தனி ஆலயம்‌ காஞ்சிக்குச்‌ 
தென்மேற்கில்‌ அழிப்படை தாங்கி என்னுமிடத்தில்‌ உள்ளது. இங்கு பிரம்மன்‌ 
சிவலிங்கத்தை வைத்து வழிபட்டதுடன்‌ தனது ஐந்தாவது சிரத்தைக்‌ கிள்ளிய 
பைரவருக்கும்‌ தனி சன்னதி அமைத்து வழிபாடு செய்தான்‌. இதன்‌ அருகிலேயே 
இந்தக்‌ கால பைரவர்‌ அஷ்ட பைரவராகி எட்டு வடிவங்களுடன்‌ எட்டு 
சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வழிபட்ட வைரவேச்சுரம்‌ என்ற 
சிவாலயமும்‌ உள்ளது. இத்தலத்தின்‌ உற்சவர்‌ காஞ்சி ஏகாம்பரநாதர்‌ கோயிலில்‌ 
உள்ளது. 

உ -க்ஷத்ரபாலபுரம்‌ கால பைரவர்‌: பைரவருக்கென்றே அமைந்த தனித்த 
ஆலயங்களில்‌ இது காசிக்கு நிகரான பெருமையுடையது. கும்பகோணம்‌ 
மயிலாடுதுறை வழியில்‌ திருவாவடுதுறை அருகேயுள்ள இந்தத்‌ தலத்தில்தான்‌ 
பிரமனின்‌ தலையைக்‌ கொய்த கால பைரவருக்கு பிரம்மஹத்தி தோஷம்‌ 
நீங்கியது என்று கூறுவர்‌. 

உ தில்லையாடி கால பைரவ விநாயகர்‌: மயிலாடுதுறையிலிருந்து திருக்கடையூர்‌ 
வழியாக செல்லும்‌ வழியில்‌ பொறையாரிலிருந்து 4 கி.மீ. தொலைவிலும்‌, 
திருக்கடையூரிலிருந்து 5 கி.மீ. தொலைவிலும்‌ தில்லையாடி அமைந்துள்ளது. 


66 


அஷ்ட பைரவ யாத்திரை தலங்கள்‌: காசி நகரமே பைரவரின்‌ பிரதான தலம்‌ 
என்பதால்‌ இந்நகரின்‌ பல்வேறு பகுதிகளில்‌ பைரவர்‌ தலங்கள்‌ காணப்படுகின்றன. 
இவைகள்‌ எல்லாவற்றையும்‌ தரிசித்து வருவது இயலாத காரியம்‌. ஆகவே மிக 
முக்கியமான எட்டூ பைரவத்‌ தலங்களை மட்டும்‌ சிறப்புடன்‌ வழிபடுகின்றனர்‌. 
கார்த்திகை, மார்கழி மாதங்களில்‌ அஷ்டமி தினத்தன்று இந்த வழிபாடு 
செய்யப்படுகின்றது. 

வடக்கே காசி நகரில்‌ அனுமன்‌ காட்டில்‌, ௬௬ பைரவரும்‌, துர்கா மந்திரில்‌ சண்ட 
பைரவரும்‌, விருத்தகாளேசுவரத்தில்‌ அஜிதாங்க பைரவரும்‌, லட்‌ பைரவர்‌ 
கோயிலில்‌ கபால பைரவரும்‌, திரிலோசனகஞ்ச்சில்‌ சங்கார பைரவரும்‌, தேவரா 
கிராமத்தில்‌ உன்மத்த பைரவரும்‌, காமாச்சாவில்‌ வடுக பைரவரும்‌, காசிபுராவில்‌ 
பீஷாண (பூத) பைரவரும்‌, காசி நகரில்‌ சிறப்பாக வழிபடப்படுகின்றனர்‌. தெற்கில்‌ 
திருப்பத்தூர்‌, பைரவன்பட்டி, அழகாபுரி, பெருச்சிக்‌ கோயில்‌, திருமெய்ஞானபுரம்‌, 
காரையூர்‌, நெடுமரம்‌, இலுப்பைக்குடி ஆகிய தலங்கள்‌ அஷ்ட பைரவத்‌ 
தலங்களாகக்‌ குறிப்பிடப்படுகின்றன. இவர்களைத்‌ தரிசிக்க செல்வதே அஷ்ட 
பைரவ யாத்திரை எனப்படுகிறது. 

வைரவன்பட்டி: பிள்ளையார்பட்டியிலிருந்து 2 கி.மீ. தூரத்தில்‌ கட்ட ப்‌ இந்த 
வைரவன்பட்டியில்‌ மகா பைரவர்‌ சிவகுமரனாகத்‌ தனிச்சிறப்புடன்‌ வீற்றிருந்து 
அருள்புரிந்து வருகிறார்‌. 

சென்னிமலை: ஈரோடு அருகே உள்ள சென்னிமலையில்‌ பைரவருக்கு 
தனிக்கோயில்‌ உள்ளது. 

திருப்பத்தூர்‌ யோக பைரவர்‌: யோக பைரவரின்‌ அருட்தலமான இந்த 
திருப்பத்தூர்‌ மதுரையிலிருந்து காரைக்குடிக்குச்‌ செல்லும்‌ வழியில்‌ 
அமைந்துள்ளது. 

இலுப்பைக்குடி வடுக பைரவர்‌: காரைக்குடியிலிருந்து சுமார்‌ 5 கி.மீ. தூரமுள்ள 
இந்த இலுப்பைக்குடித்‌ தலத்தில்‌ தான்தோன்றீஸ்வரர்‌ - வடிவுடையம்மன்‌ மூலவர்‌ 
வடிவங்களாகத்‌ திகழந்தாலும்‌ பரிவாரத்‌ தெய்வமாகத்‌ திகழும்‌ வடுக பைரவரே 
சிறப்புத்‌ தெய்வமாக வழிபடப்படுகிறார்‌. புதுச்சேரியிலுள்ள திரு ஆண்டார்‌ 
கோயில்‌ வடுக பைரவர்‌, திருப்பாதிரிபுலியூர்‌ கால பைரவர்‌, திருமயிலை 
கபாலீஸ்வரர்‌, திருஒற்றியூர்‌ பைரவர்‌, திருவான்மியூர்‌ பைரவர்‌ முதலிய 
தலங்களிலுமுள்ள பைரவ வடிவங்கள்‌ அதிக சக்தி உள்ளவர்களாக 
வழிபடப்படுகின்றனர்‌. 

ஸ்வர்ணாகர்ஷண பைரவர்‌ கோயில்‌ கொண்டுள்ள தலங்கள்‌: திருப்பதி 
பட்‌ சக்கரம்‌ ஸ்வர்ண ஆகர்ஷண சக்கரம்‌ என்பதால்‌ பொன்‌ பொருள்‌ 
குவிகிறது. 

சிதம்பரம்‌: தில்லைவாழ்‌ அந்தணர்களின்‌ பசிப்பிணி போக்கிட வில்வ 
இலைகளைத்‌ தங்கமாக மாற்றிய ஸ்வர்ண பைரவர்‌ சிதம்பரத்தில்‌ நடராஜப்‌ 
பெருமான்‌ அருகிலேயே உள்ளார்‌. 

விருதுநகர்‌: இரயில்வே காலனி கடைசியில்‌ கருப்பசாமி நகரில்‌ சுடலைமாடன்‌ 
கோயிலில்‌ ஸ்வர்ணகர்ஷண பைரவர்‌ உள்ளார்‌. 

ஆடுதுறை: ஆபத்‌ சகாயேச்வரர்‌ கோயிலில்‌ கால பைரவர்‌ மட்டுமல்லாது 
ஸ்வர்ண பைரவரும்‌ இருக்கிறார்‌. 

தபசுமலை: புதுக்கோட்டையிலிருந்து 18 கி.மீ. தூரத்தில்‌ அமைந்துள்ள தபசு 
மலையில்‌ கெளசிக முனிவர்‌ ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரையும்‌, முருகப்‌ 
பெருமானையும்‌ நேரெதிரே நிர்மாணித்து ஸ்வர்ண பைரவர்‌, பைரவி உற்சவ 
மூர்த்தங்களை அமைத்துள்ளார்‌. 


67 


காரைக்குடி: இங்கு புகைவண்டி நிலையத்திற்கு 2 கி.மீ. தூரத்தில்‌ உள்ளது 
இலுப்பைக்குடி என்னும்‌ தலம்‌. இங்குள்ள பைரவர்‌ தனாகர்ஷண பைரவர்‌ 
எனப்படுகிறார்‌. ஆலயம்‌ சிவாலயம்‌ என்றாலும்‌ பைரவர்‌ பெயராலேயே 
அழைக்கப்படுகிறது. 

படப்பை: தாம்பரத்திலிருந்து காஞ்சி செல்லும்‌ சாலையில்‌ படப்பை என்னும்‌ 
ஸ்தலமுள்ளது. அங்கு துர்க்கை சித்தர்‌ அவர்கள்‌ ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர்‌ 
மூர்த்திகளை சிறப்புற அமைத்துள்ளார்‌. 

தேவகோட்டை: சிவகங்கை மாவட்டம்‌ தேவகோட்டையில்‌ ஸ்வர்ணாகர்ஷண 
பைரவருக்கு தனிக்கோயில்‌ இங்கு தான்‌ முதன்முதலில்‌ கட்டப்பட்டது. மிகச்‌ 
சிறப்பான முறையில்‌ வடிவமைக்கப்பட்டுள்ள ஸ்வர்ணாகர்ஷண பைரவர்‌ எல்லா 
நலமும்‌ வளமும்‌ பொன்னும்‌ பொருளும்‌ வழங்குகிறார்‌. 

அந்தியூர்‌: ஈரோடு மாவட்டம்‌ அந்தியூரில்‌ உள்ள செல்லீஸ்வரர்‌ திருக்கோயிலில்‌ 
ஸ்வர்ணாகர்ஷண பைரவர்‌ பைரவி திருவுருவம்‌ உற்சவ மூர்த்தியாக 
அமைந்துள்ளது. ஸ்வர்ணாகர்ஷண பைரவருக்கும்‌ அன்னை பைரவிக்கும்‌ 
வருடாவருடம்‌ லட்சார்ச்சனை நடந்து வருகிறது. 

தாடிக்கொம்பு: திண்டுக்கல்‌ அருகிலுள்ள தாடிக்கொம்பு என்ற இடத்தில்‌ அருள்மிகு 
செளந்தரராஜப்‌ பெருமாள்‌ திருக்கோயிலில்‌ -க்ஷத்திர பாலகராக இருந்து 
ஸ்வர்ணாகர்ஷண பைரவராக அருள்பாலிக்கிறார்‌. சிவன்‌ கோயில்களில்‌ மட்டுமே 
காணப்படும்‌ பைரவர்‌ இங்கே பெருமாள்‌ கோயிலில்‌ வீற்றிருப்பது ஒரு 
தனிச்சிறப்பு. 

பஞ்சமுக பைரவர்‌: முசிறி மாவட்டம்‌ தாத்தையங்கார்‌ பேட்டையில்‌ வீற்றிருக்கும்‌ 
காசி விஸ்வநாதர்‌ ஆலயத்தில்‌ யாளி வாகனத்தில்‌ அமர்ந்து பஞ்சமுக பைரவர்‌ 
அருள்பாலிக்கிறார்‌. 


முக்கிய பைரவர்‌ ஸ்தலங்கள்‌: 


வைரவன்பட்டி: பிள்ளையார்பட்டி அருகே 1கி.மீ. தொலைவில்‌ உள்ள 
இத்தலத்தில்‌ பைரவரே தோண்டிய சுனை உள்ளது. இங்குள்ள பைரவர்‌ மகா 
வரப்பிரசாதி. முறையோடு ஈசன்‌ அம்மையை வணங்கி பின்‌ பைரவரை வழிபட 
வேண்டும்‌. 


திருக்கோஷ்டியூர்‌: பயம்‌ போக்கும்‌ பைரவர்‌- பிரபலமான கோயில்கள்‌ 


பயம்‌ போக்கும்‌ பைரவர்‌- பிரபலமான கோயில்கள்‌ 


இங்கு தெப்பம்‌ நடைபெறுகின்ற திருக்குளத்தில்‌ அருகே உள்ளது டி. 
வைரவன்பட்டி. இங்குள்ள சிவாலயத்தில்‌ பைரவர்‌ குழந்தை வடிவில்‌ காட்சி 
தருகிறார்‌. நாய்‌ வாகனம்‌ இவருக்கு இல்லை. இவர்‌ மகப்பேறு தரும்‌ ஆற்றல்‌ 
உடையவர்‌. 

பைரவபுரம்‌: திருவண்ணாமலை மாவட்டம்‌. செய்யாறு வட்டம்‌, வெண்பாக்கம்‌ 
அருகில்‌ உள்ளது பைரவபுரம்‌. ஸ்வர்ண கால பைரவர்‌ கோயில்‌ இங்கே உள்ளது. 


சிவபுரம்‌: இது கால பைரவ -க்ஷத்திரமாகும்‌. திருவாயிலுக்கு வெளியே 
தனிக்கோயிலாக விளங்குகிறது. இத்தலம்‌ கும்பகோணம்‌ -சாக்கோட்டைக்கு 
கிழக்கே 3 கி.மீ. தொலைவில்‌ உள்ளது. 

எமனேஸ்வரம்‌: எமனேஸ்வரமுடையார்‌ கோயிலில்‌ பைரவர்‌ அருள்பாலிக்கிறார்‌. 
பரமக்குடியிலிருந்து 2 கி.மீ. தொலைவில்‌ உள்ளது. 

காளையார்‌ கோயில்‌: இங்கு இரண்டூ சன்னதிகளில்‌ பைரவர்‌ உள்ளார்‌. இவரை 
வணங்கினால்‌ எண்ணியது வெகு விரைவில்‌ நிறைவேறும்‌ என்பது நம்பிக்கை. 


68 


திருநாகை: நாகைக்‌ காரோணர்‌ சன்னதிக்கு தென்பாகத்தில்‌ புண்டரீக திருக்குளம்‌ 
அமைந்துள்ளது. இத்தீர்த்தக்‌ கரையில்‌ தென்முகமாய்‌ அமர்ந்திருப்பவரே கால 
சம்ஹார பைரவ மூரத்தி. 

மதுரை: இங்கு இம்மையில்‌ நன்மை தருவார்‌ கோயிலிலும்‌, கீழ ஆவணி மூல வீதி 
புதுமண்டபம்‌ எதிரிலும்‌ தனி சன்னதியாக அருள்பாலிக்கும்‌ கால பைரவர்‌. 
மதுரையில்‌ புட்டுத்தோப்பு புட்டு சொக்கநாதர்‌ கோயிலில்‌ உள்ள இரட்டை கால 
பைரவருக்கு இரண்டு நாய்‌ வாகனங்கள்‌ அமைந்துள்ளது. இது போன்ற 
அமைப்புள்ள பைரவரை காண்பது அரிது. 


ருவண்ணாமலை: இங்குள்ள அருணாச்சலேஸ்வரர்‌ கோயிலில்‌ உள்ள பைரவர்‌ 
மிகப்பெரிய அளவில்‌ அருள்பாலிக்கிறார்‌. 
திருமயம்‌: இக்கோயில்‌ புதுக்கோட்டையில்‌ அமைந்துள்ளது. இங்கு மிகப்‌ பெரிய 
கோட்டை அமைந்துள்ளது. கோட்டையின்‌ கீழ்ப்‌ பகுதியில்‌ காவல்‌ தெய்வமான 
கால பைரவர்‌ அருள்பாலிக்கிறார்‌. இந்தக்‌ கோட்டையை இவர்‌ பாதுகாப்பதால்‌ 
கோட்டை பைரவர்‌ எனப்படுகிறார்‌. திருமயம்‌ கோட்டை பைரவர்‌ சக்தி வாய்ந்தவர்‌. 
இவருக்கு சிதறு காய்‌ அடித்து வழிபட்டால்‌ நினைத்தது நினைத்தபடி நடக்கும்‌ 
என்பது நம்பிக்கை. 
பொன்னமராவதி புதுப்பட்டி: இங்குள்ள பைரவர்‌ ஆலயம்‌ சிறப்பானது. நீண்ட 
நாட்கள்‌ தீராத பிரச்சனை, தாமதமாகும்‌ வழக்குகள்‌ நல்லவிதமாய்‌ முடிய இந்த 
பைரவரை வணங்கி வர நற்பலனை காணலாம்‌. புதுக்கோட்டை மாவட்டத்தில்‌ 
உள்ளது. 
திருச்சேறை: கும்பகோணம்‌ அருகிலுள்ள ரு அனல்‌ ஆலயத்தில்‌ சர்வ பைரவர்‌ 
சன்னதி உள்ளது. இவரை வழிபட்டால்‌ பில்லி சூன்யம்‌ விலகும்‌. 
திருப்பாச்சேத்தி: மதுரை - ராமேஸ்வரம்‌ சாலையில்‌ உள்ள திருப்பாச்சேத்தி 
ஆலயத்தில்‌ பைரவர்‌ இரண்டு நாய்‌ வாகனங்களுடன்‌ அருள்பாலிக்கிறார்‌. ஒரு 
நாய்‌ நின்ற கோலம்‌, இன்னொரு நாய்‌ அமர்ந்த கோலம்‌. சரும நோய்‌, வயிற்று 
நோய்‌, வாத நோய்‌, பித்த நோய்‌, இருதய நோய்‌ முதலிய நோய்களை நீக்குபவராக 
உள்ளதால்‌ இவர்‌ கஷ்ட நிவாரண பைரவர்‌ என்று அழைக்கப்படுகிறார்‌. 
நாகை: இங்கு சம்ஹார பைரவராக தெற்கில்‌ சிம்ம வாகனத்துடன்‌ 
அருள்பாலிக்கிறார்‌. 
கும்பகோணம்‌: வலங்கைமான்‌ அருகிலுள்ள ஆவூரில்‌ ஒரே பீடத்தில்‌ ஐந்து 
பைரவர்களாக எழுந்‌ ரளி பிதுர்‌ தோஷத்தை நிவர்த்தி செய்கிறார்கள்‌. ஐந்து 
பைரவர்களை ஒரே நேரத்தில்‌ வழிபடலாம்‌. 
காளஹஸ்தி: இங்கு இரு பைரவர்கள்‌ உள்ளனர்‌. ஒன்று பைரவர்‌. மற்றொன்று 
பாதாள பைரவர்‌. கட்டுமானப்‌ பணி தொடங்குமுன்‌ இவர்களை வழிபட்டால்‌ பணி 
தடையின்றி நடைபெறும்‌. 
பழநி: அடிவாரத்தில்‌ இந்தியாவிலேயே மிக உயரமான விஜய பைரவர்‌ 
எழுந்தருளி, சகல்‌ தோஷங்களையும்‌ நிவர்த்தி செய்கிறார்‌. 
சீர்காழி: சட்டைநாதரும்‌, திருவெண்காடு அகோர மூர்த்தியும்‌ பைரவ வழிபாடே. 
இவர்களை ஞாயிற்றுக்கிழமை தரிசிப்பது மிக விசேஷமாகும்‌. சீர்காழிக்கு செல்ல 
முடியாதவர்கள்‌ சேலம்‌ மாவட்டம்‌, ஆத்தூர்‌ வட்டம்‌ ஆறகளூர்‌ காமநாத ஈஸ்வரர்‌ 
திருக்கோயிலில்‌ பைரவர்களை வழிபட்‌ ராஜகோபுரத்தில்‌ எழுந்தருளியுள்ள 
முத்து சட்டைநாதருக்கு புனுகுசட்டை, கஸ்தூரி திலகமிட்டு தியான மந்திரம்‌ கூறி 
வணங்கி அஷ்டபுஜத்துடன கூடிய கால பைரவரை வணங்கி பயன்‌ பெறலாம்‌. 
சேலம்‌: இங்கே சிருங்கேரி சங்கர மடத்தில்‌ பாரதீ தீர்த்த சுவாமிகளால்‌ 
யந்திரஸ்தாபிதம்‌ செய்யப்பட்ட பைரவர்‌ சன்னதி உள்ளது. ஆபத்துத்தாரண 


69 


மூர்த்தியாக உள்ள இந்தப்‌ வக்‌ சக்திமிக்கவராய்‌ காணப்படுகிறார்‌. 
மேலும்‌ இங்குள்ள காசி விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர்‌ திருக்கோயிலில்‌ 
எழுந்தருளியுள்ள காசி கால பைரவரையும்‌ தரிசிக்கலாம்‌. 

உ திருவான்மியூர்‌: சென்னையை அடுத்துள்ள திருவான்மியூரில்‌ ஏழு பைரவர்‌ 
சன்னதி அமைந்துள்ளன. 

உ இலுப்பைக்குடி: இங்கே உள்ள தான்தோன்றீஸ்வரர்‌ திருக்கோயிலில்‌ 
தட்சிணாமூர்த்திக்கு இருபுறமும்‌ சிறிய பைரவர்கள்‌ உள்ளனர்‌. இங்குதான்‌ 
கொங்கண சித்தர்‌ தட்சிணாமூர்த்தியின்‌ பேரருளால்‌ ரசவாதம்‌ நீங்கி ஸ்வர்ணகால 
பைரவர்‌ மந்திரம்‌ கூறி செம்பைத்‌ தங்கமாக்கினார்‌ என்று குறிப்புகள்‌ கூறுகின்றன. 

உ அந்தியூர்‌: ஈரோட்டிலிருந்து வடக்கே 35 கி.மீ. தொலைவில்‌ உள்ள அந்தியூரில்‌ 

க செல்லீஸ்வரர்‌ திருக்கோயிலில்‌ விர பைரவர்‌ வீற்றிருந்து ரணவக்க 
உ காஞ்சிபுரம்‌: உத்திரமேரூர்‌ சாலையில்‌ உள்ள இந்த திருக்கோயிலில்‌ ஈசான்ய 

திசையில்‌ பைரவர்‌ காட்சியளிக்கிறார்‌. சனி பகவானே வந்து பைரவரை வழிபாடு 
செய்ததாக வரலாறு கூறுகிறது. 

உ திருவியலூர்‌ (திருவிசநல்லூர்‌): கும்பகோணத்துக்குக்‌ ட நான்கு மைல்‌ 
தூரத்தில்‌ உள்ளது. இத்திருக்கோயிலின்‌ ஈசான்ய மூலையில்‌ ஒரே வரிசையில்‌ 
நான்கு பைரவர்கள்‌ உள்ளனர்‌. 

வழிபாட்டு முறை அஷ்டமி: 

அஷ்டமிப்‌ பெருமை: சித்திரை மாத நவமி ராமருக்கும்‌, ஆவனி மாத அஷ்டமி 

கிருஷ்ணருக்கும்‌. மார்கழி மாத மூலம்‌ ஆஞ்சநேயருக்கும்‌, மாசி மாத அமாவாசை 

சிவனாருக்கும்‌ அவதாரத்‌ திருநாளாகக்‌ கொண்டாடப்படுவது போல்‌ கார்த்திகை மாத 
அஷ்டமி பைரவாஷ்டமி என்று மிகச்‌ சிறப்பாக எல்லா சிவத்திருவாலயங்களிலும்‌ 
அவரது திருவவதாரத்‌ திருநாள்‌ கொண்டாடப்படுகிறது 

பைரவரை வழிபட ஒவ்வொரு மாத அஷ்டமியும்‌ மிகச்‌ சிறந்த நாளாகக்‌ கருதப்படுகிறது. 

அஷ்டமி அன்று அஷடலட்சுமிகளும்‌ பைரவரை வழிபடுவதாகவும்‌, அதனால்‌ அன்றைய 

தினம்‌ பைரவரை வணங்குவோர்‌ அனைத்து வளங்களையும்‌ பெறுவதாக நம்பப்படுகிறது. 
ஒவ்வொரு மாத தேய்பிறை அஷ்டமிக்கும்‌ ஒரு சிறப்புப்பெயர்‌ உண்டு. அவை:- 

மார்கழி - சங்கராஷ்டமி,தை - தேவதேவாஷ்டமி,மாசி - மகேஷ்வரரஷ்டமி,பங்குனி - 

திரியம்பகாஷ்டமி,சித்திரை - ஸ்நாதனாஷ்டமி,வைகாசி - சதாசிவாஷ்டமி,ஆனி - 
பகவதாஷ்டமி,ஆடி - நீலகண்டாஷ்டமி,ஆவணி - ஸ்தழனு அஷ்டமி.புரட்டாசி - 
சம்புகாஷ்டமி. ஐப்பசி - ஈசானசிவாஷ்டமி.கார்த்திகை - காலபைரவாஷ்டமி. 

மேலும்‌ காலபைரவாஷ்டமி எமவாதனை நீக்கும்‌ மஹாதேவாஷ்டமி ஆகும்‌. 

பைரவருக்கு அர்த்தசாம பூஜை மிக விசேஷமானதாகும்‌. 


நவக்கிரக பைரவர்‌ 

பைரவ பெருமான்‌, ராகு-கேது எனப்படும்‌ பாம்புகளை பூனூலாகத்‌ தரித்தும்‌, சந்திரனை 
சிரசில்‌ வைத்தும்‌, சூலம்‌, மழு, பாசம்‌, தண்டம்‌ ஏந்தி காட்சி தருபவராகிறாவரே நமது 
பைரவர்‌. 

காலமே உருவான பைரவரின்‌ திருவுருவத்தில்‌ பன்னிரெண்டு ராசிகளும்‌ அடக்கம்‌. மேஷ 
ராசி தலையிலும்‌, ரிஷப ராசி வாயிலும்‌, மிதுன ராசி கைகளிலும்‌, மார்பில்‌ கடகமும்‌, 
சிம்ம ராசி வயிற்றிலும்‌, இடையில்‌ கன்னியும்‌, துலா ராசி புட்டத்திலும்‌, லிங்கத்தில்‌ 
விருச்சிகமும்‌, தனுசு ராசி தொடையிலும்‌, முழந்தாளில்‌ மகரமும்‌, காலின்கீழே 
கும்பமும்‌, அடித்தளங்கில்‌ மீன ராசியும்‌ உள்ளதாக சாஸ்திர, ஜோதிட நூல்கள்‌ 
தெரிவிக்கின்றன. 

அஷ்டமி செவ்வாய்‌ தேய்பிறை அஷ்டமி நாள்‌ செவ்வாய்க்கிழமை வருவது மிகவும்‌ 


70 


சிறப்பாகும்‌. 

அன்றைய தினம்‌ பைரவரை வணங்கி பிரார்த்திக்க கடன்‌ தொல்லை தீரும்‌. 

மனஅமைதி, குடும்பத்தில்‌ மகிழ்ச்சி நிலவும்‌. கையில்‌ காசு, பணம்‌ புரளும்‌. 

செல்வ வளம்‌ உண்டாகும்‌. 

தடைபட்ட சுபகாரியங்கள்‌ இனிதே கூடிவரும்‌. 

சிகப்பு அரளிப்பூ மாலை போட்டு, வெல்லம்‌ கலந்த பாயாசம்‌, உளுந்து வடை, பால்‌, தேன்‌, 
பழம்‌ வைத்து, வெள்ளை பூசணிக்காயில்‌ நெய்‌ விட்டு தீபம்‌ ஏற்றி விபூதி அபிஷேகம்‌ 
செய்து வழிபட சகல யோகங்கள்‌ கூடிவரும்‌. 

தேங்காய்‌ மூடி விளக்கு ஒரு முழு தேங்காயை உடைத்து அதில்‌ குடுமி இருக்கும்‌ பக்கம்‌ 
பிய்த்தால்‌ அதில்‌ மூன்று கண்‌ போன்ற அமைப்பு இருக்கும்‌. 

அந்த கண்‌ பக்கம்‌ இருக்கும்‌ மூடியில்‌ ஐந்துவிதமான எண்ணெய்‌. அதாவது, இலுப்பை 
எண்ணெய்‌, விளக்கெண்ணெய்‌, தேங்காய்‌ எண்ணெய்‌, நல்லெண்ணெய்‌, பசு நெய்‌ சேர்த்து 
திரி போட்டு விளக்கேற்ற சனி தோஷங்கள்‌, 7அரை சனி, அஷ்டம சனி தாக்கங்கள்‌ 
நீங்கும்‌.போட்டி, பொறாமை, மூலம்‌ வரக்கூடிய தோஷம்‌ கழியும்‌ என்பது 
ஐதீகம்‌.வெள்ளிக்கிழமை தேய்பிறை அஷ்டமி பைரவருக்கு மிகவும்‌ உகந்த நாள்‌. 
அன்றைய தினம்‌ பைரவரை வணங்குவதால்‌ லட்சுமி கடாட்சம்‌ பெருகும்‌. 

மேலும்‌ நாளை திருவாதிரை நட்சத்திரத்துடன்‌ வருவதால்‌ கூடுதல்‌ சிறப்பாகும்‌. 


பைரவரை சிவனுடைய ஒரு அம்சமாகத்தான்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக 
பைவரர்‌ எல்லைத்‌ தெய்வமாகத்தான்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது காவல்‌ 
தெய்வமாக. மூகாம்பிகை கோயில்களுக்குப்‌ போனால்‌ வீரபத்ரசாமிகள்‌ வலப்பக்கத்தில்‌ 
இருப்பார்‌. அவர்‌ ஒரு எல்லைத்‌ தெய்வம்‌. அம்பாளை வணங்கிவிட்டு வரும்போது காவல்‌ 
தெய்வமான வீரபத்ரசாமியை வணங்குவார்கள்‌. அதேபோல, பழமையான 
சிவலாயங்களிலெல்லாம்‌ நோக்கினால்‌ பைரவர்‌ இருப்பார்‌. நாய்‌ வாகனத்துடன்‌ நின்ற 
கோலம்‌, வதுவான கோலத்தில்தான்‌ இருப்பார்‌. இது என்னவென்றால்‌, காவலாக 
இருப்பேன்‌ என்பதைச்‌ சொல்கிறது. 
சிவகங்கை மாவட்டத்தில்‌ திருப்பத்தூர்‌ என்று ஒரு ஊர்‌ இருக்கிறது. அங்கு சென்றால்‌ 
பைரவர்‌ அமர்ந்த கோலத்தில்‌ தவக்கோலத்தில்‌ இருப்பார்‌. எல்லா இடங்களிலும்‌ 
இருப்பவர்‌ வேறு, இங்கு இருக்கும்‌ பைரவர்‌ வேறு. இது மிகவும்‌ சிறப்பு வாய்ந்தது. இவரை 
ரியனுடைய அம்சமாகவும்‌ சொல்வார்கள்‌. அவரிடம்‌ சென்று உட்கார்ந்து சூரிய காயத்ரி 
சான்னால்‌ உங்களுடைய உடல்‌ சூடூ அதிகரிப்பதைப்‌ பார்க்கலாம்‌. காய்ச்சல்‌ வந்தது 
போல்‌ 102, 103 டிகிரியில்‌ இருக்கும்‌. வேண்டுமானால்‌ சோதித்துப்‌ பார்த்துக்கொள்ளலாம்‌. 
இங்குதான்‌ அமர்ந்த கோலத்தில்‌, தியானக்‌ கோலத்தில்‌ இருப்பார்‌. அதன்பிறகு, அந்தப்‌ 
பகுதிகளில்‌ நிறைய பைவரர்கள்‌ உண்டு. வீரபாண்டிய கட்டபொம்மன்‌ பைரவர்‌ 
வழிப்பாட்டில்‌ தீவிரமாக இருந்திருக்கிறார்‌. 
தவிர, சொர்னாதர்ஷன பைவரர்‌ என்று பைரவர்‌ இருக்கிறார்‌. கையில்‌ கலசத்துடன்‌, 
னய ன - அம்பாளுடன்‌ - இருப்பார்‌. ரஜினிகாந்த்‌ கூட இங்கு இருக்கும்‌ 
சார்னாதர்ஷன பைரவரைச்‌ ம வணங்கியிருக்கிறார்‌. திருப்புலிவனம்‌ என்ற ஊர்‌ 
காஞ்சிபுரத்திற்குப்‌ பக்கத்தில்‌ இருக்கிறது. இங்கு தட்சணாமூர்த்தி சிங்க வாகனத்திலும்‌, 
புலி வாகனத்திலும்‌ இருப்பார்‌. இங்குதான்‌ சொர்னாதர்ஷன பைரவரும்‌ இருக்கிறார்‌. 
வைணவத்தில்‌ லட்சுமியையும்‌, பெருமாளையும்‌ வணங்கினால்‌ பணம்‌, காசு வரும்‌ என்று 
சொல்வது போல, சைவத்தில்‌ சொர்னாதர்ஷன பைரவர்தான்‌ தன சாஸ்திரத்திற்கு 
உரியவர்‌. அதனால்தான்‌ சொர்னாதர்ஷன பைரவரை வணங்குவார்கள்‌. 
செட்டி நாட்டுக்காரர்கள்‌ பொதுவாக பைரவர்‌ வழிபாடு அதிகமாகச்‌ செய்வார்கள்‌. காத்து, 
கருப்பு அண்டாமல்‌ இருப்பது. போட்டி பொறாமை, வயிற்றெறிச்சலால்‌ வரக்கூடியதை 
கழிக்கக்கூடியதும்‌ பைரவருக்கு உண்டு. அந்தக்‌ காலத்தில்‌ வழித்துணைக்கு பைரவரை 
வணங்கிவிட்டுத்தான்‌ எல்லோரும்‌ கிளம்புவார்கள்‌. ஏனென்றால்‌, அப்பொழுதெல்லாம்‌ 
மாட்டு வண்டிப்‌ பயணம்‌, நள்ளிரவுப்‌ பயணமெல்லாம்‌ அதிகம்‌ இருக்கும்‌. அதற்காக 


71 


அதுபோலச்‌ செய்வார்கள்‌. தேங்காயை உடைத்து கண்‌ இருக்கும்‌ முடியை எடுத்து அதில்‌ 
ஐந்து விதமான எண்ணெய்களை விட்டூ அதில்‌ திரிபோட்டு விளக்கேற்றுவார்கள்‌. 
இதுபோல பைரவருக்குச்‌ செய்யும்‌ போது, ஏழரைச்‌ சனியால்‌, அஷ்டமச்‌ சனியால்‌ 
ஏற்படக்கூடிய தோஷம்‌ எல்லாம்‌ விலகும்‌ என்று சொல்வார்கள்‌. ஆகமொத்தத்தில்‌ 
பைரவர்‌ என்பவர்‌ விசேஷமானவர்‌. 

இதுதவிர. ஜுர பைரவர்‌ என்றெல்லாம்‌ இருக்கிறார்‌. ஜுரம்‌ வந்தால்‌ அவரை 
வணங்கிவிட்டு வந்தால்‌ ஜுரம்‌ போய்விடும்‌. நிறைய பாடல்‌ பெற்ற தலங்களில்‌, 
பண்ருட்டி பக்கத்தில்‌ திருவதிகை என்று ஒரு ஊர்‌ இருக்கிறது. விரதானேஸ்வரம்‌ அது. 
அங்கு ஒரு பைரவர்‌ இருக்கிறார்‌. இப்படி ஒவ்வொரு நோய்க்கும்‌ ஒவ்வொரு பைரவர்‌ 
என்றெல்லாம்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. இதுபோல பைரவரை வணங்கும்‌ போது நோய்‌ 
விலகும்‌, எதிர்மறை எண்ணங்கள்‌ விலகும்‌. 


பைரவரை விரதமிருந்து வழிபட வேண்டிய நாட்கள்‌ 


உ பைரவரை வழிபட ஒவ்வொரு மாதமும்‌ அஷ்டமி திதி சிறந்தது. அன்று அஷ்ட 
லட்சுமிகளும்‌ பைரவரை வழிபடுவதாக ஐதீகம்‌. அன்றைய தினம்‌ பைரவரை 
விரதமிருந்து வழிபட்டால்‌ பொன்‌, பொருள்‌, ஐஸ்வரியம்‌, சுகம்‌ அனைத்தையும்‌ 
அடையலாம்‌.பைரவ வழிபாட்டை முதன்‌ முதலில்‌ தொடங்குபவர்கள்‌ தைமாதம்‌ 
முதல்‌ செவ்வாய்க்கிழமை தொடங்க வேண்டும்‌. தொடர்ந்து ஒவ்வொரு 
செவ்வாய்க்கிழமையும்‌ விரதமிருந்து பைரவரை வணங்கி, கால பைரவ அஷ்டக 
துதி பாடினால்‌ எதிரிகள்‌ தொல்லை அகலும்‌. கடன்சுமை தீரும்‌. எமபயம்‌ நீங்கும்‌. 

உ ஞாயிற்றுக்கிழமை ராகுகாலத்தில்‌ பைரவருக்கு விரதமிருந்து அர்ச்சனை, 

ருத்ராபி ஷகம்‌, வடைமாலை சாத்தி வழிபட்டால்‌ திருமணத்தடை நீங்கி 
ரைவில்‌ திருமணப்‌ பேறு கிடைக்கும்‌. கடன்‌ சுமை உள்ளவர்கள்‌, ராகுகாலத்தில்‌ 
காலபைரவருக்கு முந்திரிபருப்பு மாலைகட்டி, புனுகுசாற்றி, வெண்பொங்கல்‌ 
நைவேத்தியம்‌ செய்தால்‌ நலம்‌ பெறலாம்‌. 
சிம்ம ராசிக்காரர்கள்‌ இந்த கிழமையில்‌ விரதமிருந்து வழிபடுவது சிறப்பானது. 

உ திங்கட்கிழமையில்‌ சிவனுக்கு பிரியமான வில்வ அர்ச்சனை செய்தால்‌ அருள்‌ 
கிடைக்கும்‌. திங்கட்கிழமை அல்லது சங்கடஹரசதுர்த்தியன்று விரதமிருந்து 
பைரவருக்கு பன்னீர்‌ அபிஷேகம்‌ செய்து, சந்தனக்‌ காப்பிட்டு. புனுகு பூசி, 
நந்தியாவட்டை மலர்‌ சாற்றி வழிபட கண்நோய்‌ அகலும்‌. 

உ கடக ராசிக்காரர்கள்‌ இந்தக்‌ கிழமைகளில்‌ விரதமிருந்து வழிபடலாம்‌. எதிர்பாராத 
விதமாக இழந்து விட்ட பொருளை திரும்ப பெற, பைரவர்‌ ஆலயத்தில்‌ 
செவ்வாய்க்கிழமை மாலையில்‌ மிளகு தீபம்‌ ஏற்றி வழிபட்டால்‌ பலன்‌ கிடைக்கும்‌. 
மேஷம்‌, விருச்சிக ராசிக்காரர்கள்‌ விரதமிருந்து வழிபாட்டுக்குரிய நாள்‌ இது. 

உ எல்லா அஷ்டமி திதிகளிலும்‌ பைரவர்‌ விரதம்‌ இருக்கலாம்‌. 
செவ்வாய்க்கிழமைகளில்‌ அஷ்டமி திதி வந்தால்‌ சிறப்பு. குறைந்தது 21 
அஷ்டமிகள்‌ தொடர்ந்து விரதம்‌ இருக்க வேண்டும்‌. ஆறு தேய்பிறை 
அஷ்டமிகளில்‌ பைரவரை சிவப்பு நிற அரளியால்‌ வழிபட்டால்‌. நல்ல மக்களைப்‌ 
பெறலாம்‌. புதன்கிழமை நெய்‌ தீபம்‌ ஏற்றிவழிபட . மனை வாங்கும்‌ யோகம்‌ 
கிடைக்கும்‌. 

உ மிதுனம்‌, கன்னிராசிக்காரர்கள்‌ விரதமிருந்து வழிபட வேண்டிய நாள்‌. 
வியாழக்கிழமை பைரவருக்கு விளக்கேற்றி வந்தால்‌ ஏவல்‌, பில்லி, சூனியம்‌ நீங்கி 
நலம்‌ கிடைக்கும்‌. 
தனுசு, மீன ராசிக்காரர்கள்‌ விரதமிருந்து வழிபட இந்தக்‌ கிழமை சிறந்தது. 
வெள்ளிக்கிழமை மாலையில்‌ பைரவ மூர்த்திக்கு வில்வ இலைகளால்‌ அர்ச்சனை 
செய்ய நீங்காத செல்வம்‌ வந்து நிறையும்‌. 


72 


உ ரிஷபம்‌, துலாம்‌ ராசிக்காரர்கள்‌ விரதமிருந்து வழிபட ஏற்ற நாளாகும்‌. சனி 
பகவானுக்கு குரு, பைரவர்‌. ஆகவே சனிக்கிழமையன்று விரதமிருந்து இவரை 
வழிபடுவதால்‌ சனி தோஷம்‌ விலகி நன்மை கிடைக்கும்‌. 

உ மகரம்‌, கும்ப ராசிக்காரர்கள்‌ வழிபட வேண்டிய நாள்‌. 64 பைரவர்களில்‌ யாருக்கு 
வேண்டுமானாலும்‌ தினமும்‌ சாதாரண விளக்கு போடலாம்‌. அது முடியாதவர்கள்‌ 
ஒருநாள்‌ மட்டும்‌ விளக்கு போடலாம்‌. 

நம்மில்‌ பலர்‌ பல ஜோதிடர்களை நாடிச்‌ சென்று நம்‌ ஜாதகத்தினை கட்டி பரிகாரம்‌ 
கேட்டும்‌ செய்தும்‌, பல கோவில்களுக்கு சென்று பல பூஜைகளை செய்தும்‌, நவரத்தின 
கற்களை அணிந்தும்‌, பல எந்திரங்கள்‌ மந்திரங்கள்‌ செய்தும்‌ வாழ்வில்‌ ஒரு கடுகளவு கூட 
முனேற்றம்‌ உண்டாகவில்லை என்பதை சொல்ல கேட்டிருக்கிறோம்‌. பலரோ பிறந்த 
ஜாதகமே தெரியாமல்‌ என்ன பரிகாரங்களை செய்வது என தெரியாமல்‌ அடுக்கடுக்கான 
கஷ்டங்களையே வாழ்வில்‌ அடைந்து வருவதினை காண்கிறோம்‌. அப்படி தொடர்ந்து 
துன்பங்களை அடைந்து வருபவர்கள்‌ அந்த துன்பங்கள்‌ மாறி இன்பமான சந்தோஷமான 
ஒரு வாழ்வினை அனுபவிக்க வேண்டும்‌ என்று ஏங்கி தவிப்பவர்களா நீங்கள்‌ 
கவலையை விடுங்கள்‌ உங்கள்‌ வாழ்வும்‌ மலர சர்வ சக்தி விருட்ச பீட ஸ்ரீ லக்ஷமி தாச 
சுவாமிகள்‌ சொல்லும்‌ எளிய பரிகார முறைகள்‌ 

1. யார்‌ அதிகாலையில்‌ பிரம்ம முகூர்த்ததில்‌ ( 4.30 மணி முதல்‌ 6 மணி வறை ) குளித்து 
வீட்டில்‌ விளக்கேற்றி தீப ஜோதி தரிசனத்தை பார்த்து வருகிறானோ அவனுடைய 
பாவங்கள்‌ விரைவில்‌ நீங்கும்‌ என்று சாஸ்திரங்கள்‌ கூறுகின்றன. 

2. யார்‌ தினமும்‌ பசுவுக்கு அகத்தி கரையை உணவாக கொடுத்து வாருகிறார்களோ 
அவர்களுடைய பாவங்களும்‌ விரைவில்‌ நீங்கும்‌. பசுவில்‌ முப்பத்து முக்கோடி 
தேவர்களும்‌ அடக்கம்‌. 

3. யாரொருவர்‌ தொடர்ந்து அன்ன தானம்‌ செய்து வருகிறார்களோ அவர்களின்‌ 
பாவங்களும்‌ விரைவில்‌ தீரும்‌. 

4. நீங்கள்‌ எத்துனை பெரிய தனவந்தராக இருந்தாலும்‌ இறைவன்‌ அதனை பெரிதாக 
எண்ணுவதில்லை, மாறாக நீங்கள்‌ இறைவனுக்காக என்ன உடல்‌ உழைப்பை செய்தீர்கள்‌ 
என்றே இறைவன்‌ பார்க்கிறார்‌. இறை ஸ்தலங்களில்‌ நீங்கள்‌ உடல்‌ உழைப்பால்‌ செய்யும்‌ 
பணிகளால்‌ உங்கள்‌ பாவங்கள்‌ விரைவில்‌ நீங்கும்‌. 

5. நீங்கள்‌ பிறந்த நட்சத்திர நாளன்று உங்களுக்கு உண்டான நட்சத்திர விருட்சத்திற்கு 
முன்‌ விளக்கேற்றி நட்சத்திர காயத்திரி மந்திரம்‌, அதி தேவதை பிரத்யதி தேவதை 
மந்திரம்‌ சொல்லி வணங்கி விருட்சத்தினை சுற்றி வந்து வழிபட்டு, பின்‌ 27 
நட்சத்திரங்களுக்கு உண்டான விருட்சங்களையும்‌ வலம்‌ வந்து வழிபட சகல 
தோஷங்களும்‌ நீங்கும்‌. சர்வ சக்தி விருட்ச பீடத்தில்‌ 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான 
விருட்சங்களும்‌ பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. 

6. நவ தானியங்களை பரிகாரம்‌ செய்யும்‌ நாளுக்கு முதல்‌ நாள்‌ இரவு தண்ணிரில்‌ 
ஊறவைத்து பரிகாரம்‌ செய்யும்‌ நாள்‌ நவ தானியம்‌ ஊறவைத்த தண்ணீரை 
விருட்சங்களுக்கு ஊற்றி, ஊறவைத்த நவதானியதுடன்‌ வெல்லம்‌ சேர்த்து ஆட்டி அதனை 
பசு மாட்டிற்கு உண்ண கொடுத்து பசு உண்ணும்‌ போது பசுவை 9 முறை வலம்‌ வந்து 
வணங்க தோஷங்கள்‌ நீங்கும்‌. 

7. ஆலய திருப்பணிகளில்‌ நம்மால்‌ இயன்ற பொருள்‌ உதவிகளை செய்து வர எல்லா 
வகையான பாவங்களும்‌ நீங்கும்‌. 

மேற்கண்ட பரிகாரங்களை தொடர்ந்து செய்துவர நம்மை வாட்டும்‌ துன்பங்கள்‌ நீங்கி 
வாழ்வில்‌ புது வசந்தம்‌ உண்டாகும்‌, இன்பம்‌ பெருகும்‌, நல்லவைகள்‌ நடக்கும்‌, தொழில்‌ 
வளமும்‌ செல்வ வளமும்‌ பெருகும்‌. வாழ்க வளமுடன்‌ 


73 


இறைவன்‌ பிரபஞ்சத்தை படைத்த காலத்தில்‌ பிரம்மா, விஷ்ணு முதலான தெய்வங்கள்‌ 
தோன்றினார்கள்‌. ஒரு காலத்தில்‌ படைப்புக்‌ கடவுளான பிரம்மாவுக்கும்‌, காக்கும்‌ 
கடவுளான விஷ்ணுவுக்கும்‌ தங்களில்‌ யார்‌ பெரியவர்‌ என்ற பேதம்‌ உண்டாயிற்று. 
இவர்களின்‌ பேதத்தை போக்குவதற்காக இறைவன்‌ சிவபெருமான்‌ ஆதி அந்தம்‌ இல்லாத 
அக்னி ரூபத்தை காட்டி உங்களில்‌ யார்‌ என்‌ அடி முடியை முதலில்‌ காண்கிறீர்களோ 
அவர்களே பெரியவர்‌ என்று கூறினார்‌. பிரம்மாவும்‌, விஷ்ணுவும்‌ உடனே அடி முடியை 
காண்பதற்காக விரைந்தனர்‌. பல யுகங்கள்‌ கடந்து பயணித்தும்‌ 

காணமுடியவில்லை. அந்த சமயம்‌ இறைவனின்‌ முடியில்‌ இருந்து வந்த கங்கையை 
பிரம்மா கண்டார்‌. உடனே நான்‌ எம்பெருமானின்‌ முடியை கண்டேன்‌ என்று பொய்‌ 
உரைத்தார்‌. அந்த கனத்தில்‌ அக்னி ண்ணிக்‌ இருந்து கடும்‌ உக்ரத்தோடு ஸ்ரீ கால பைரவர்‌ 
தோன்றி, பிரம்மாவின்‌ ஒரு சிரஸை கொய்தார்‌. இவராக ஸ்ரீ கால பைரவர்‌ தோன்றினார்‌ 
என புராணங்கள்‌ கூறுகிறது. 


ய்‌ கால பைரவரின்‌ மந்திரத்தை கடுமையான விரதத்தோடு பாராயணம்‌ செய்து வந்தால்‌ 
ல்லி, சூனியம்‌, ஏவல்‌ மற்றும்‌ எப்பேற்பட்ட தீய சக்திகளிடம்‌ இருந்தும்‌ நம்மை துன்பம்‌ 
அனுகாது. பைரவருக்குரிய மந்திரங்களில்‌ மூன்று(3) மந்திரங்கள்‌ வருமாறு. 

“ஓம்‌ பைரவாய நமஹ” 

“ஓம்‌ ப்ராம்‌ பைரவாய நமஹ” 

“ஓம்‌ நமோ ருத்ராய கபாலியாயபைரவாய த்ரைலோக்‌ நாதாயஓம்‌ ஹ்ரீம்‌ பட்‌ 
சுவஹா?” 

சனிக்கிழமைகளிலோ, பிரதோஷ தினங்களிலோ, ஞாயிற்றுக்கிழமை ராகு 
காலங்களிலோ, செவ்வாய்க்கிழமைகளிலோ அல்லது மிக முக்கியமாக தேய்பிறை 
அஷ்டமி தினத்தன்றோ ஸ்ரீ பைரவரின்‌ சன்னிதியில்‌ வெண்பூசணியில்‌ நல்லெண்ணெய்‌ 
விட்டு பஞ்சுத்‌ திரியில்‌ விளக்கேற்ற வேண்டும்‌. தினமும்‌ 48 முறை ஜபம்‌ செய்து வந்தால்‌ 
துன்பங்களுக்கு துன்பம்‌ தரும்‌ தூய சக்தியாகி விடுவோம்‌. பைரவர்‌ சன்னதிக்கு சென்றது 
முதல்‌ வீடு திரும்பும்‌ வரை யாரிடமும்‌ பேசாமல்‌, எதுவும்‌ சாப்பிடாமல்‌ இருக்க 
வேண்டும்‌. அசைவ உணவு பழக்கம்‌ முழுவதுமாக தவிர்த்திட வேண்டும்‌. 
சனிக்கிழமைகளில்‌ தொடர்ந்து ஜபம்‌ செயது வருவது நல்ல பலன்களை உணரலாம்‌. 


கால பைரவர்‌ வழிபாடு 
பகலும்‌ இரவும்‌ உன்‌ கையில்‌ இருக்கிறது ! 
ஓம்‌ ஸ்ரீவல்லப கணபதி துணை 
ஓம்‌ ஸ்ரீஅங்காள பரமேஸ்வரி துணை 
ஓம்‌ குருவே சரணம்‌ 
கலியுகத்திற்கு உகந்த முக்கியமான வழிபாடாகக்‌ கருதப்படுவதே கால பைரவர்‌ 
வழிபாடாகும்‌. பூவுலகம்‌ என்பது காலம்‌ இடம்‌ என்று இரு தத்துவங்களுக்கு உட்பட்டு 
விளங்குவதால்‌ காலத்தை உரிய முறையில்‌ வழிபடும்‌ முறையை நம்‌ முன்னோர்கள்‌ 
வகுத்துள்ளனர்‌. அத்தகைய வழிபாடுகளில்‌ ஒன்றே கால பைரவர்‌ வழிபாடு. 
இறைவனுடன்‌ இயைந்து தோன்றியதே குருவின்‌ அவதாரமும்‌, இறைவனை அந்தந்த 
உயிர்களின்‌ வெளித்‌ தோற்றத்தில்‌ வணங்கி வழிபடுவதற்காக இறை ஆணையால்‌ 
உலகில்‌ தோன்றியவர்களையே குருமார்கள்‌ என்று அழைக்கிறோம்‌. 


அப்பெருமான்கள்‌ இறைவனைப்‌ பற்றியும்‌ அவன்‌ லீலைகளைப்‌ பற்றியும்‌ அந்தந்த 
காலங்களில்‌ எடுத்துரைத்து மக்களுக்கு நல்வழி காட்டி வருகின்றனர்‌. எனவே குருகுலம்‌ 


74 


என்பது என்றென்றும்‌ நிலைத்து நிற்கும்‌ இறைமார்கமாகும்‌. இம்மரபில்‌ வழி வந்த நம்‌ 
குரு மங்கள கந்தர்வா, ஸ்ரீ வெங்கடராமன்‌ அவர்கள்‌ திருஅண்ணாமலையில்‌ குருகுல 
வாசம்‌ அமைத்து அன்னதான வைபவத்திற்கிடையே அற்புத ஆன்மீகப்‌ பாடங்களையும்‌ 
கற்றுக்‌ கொடுத்து வந்தார்கள்‌. 


ஒரு முறை அன்னதானத்திற்கு தேவைப்பட்ட முந்திரிப்‌ பருப்புகளை அடியார்களுடன்‌ 
சேர்ந்து உடைத்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌. அப்போது ஒரு அடியார்‌, வாத்யாரே, காலம்‌ 
நேரம்‌ என்றால்‌ என்ன? இரண்டும்‌ ஒன்றா அல்லது வெவ்வேறு அர்த்தம்‌ உடையதா? 
என்று கேட்கவே, அதற்கு குருநாதர்‌, காலம்‌ என்றால்‌ விதியைக்‌ குறிக்கும்‌, நேரம்‌ என்பது 
நாள்‌, கிழமை, பகல்‌, இரவு என்று காலத்தின்‌ அளவைக்‌ குறிக்கும்‌, என்றார்‌, 


சற்று நேர அமைதிக்குப்‌ பின்னர்‌, சுவாமிகள்‌ தொடர்ந்து, இந்தக்‌ கேள்வியை நீ 
கேட்பதற்குக்‌ காரணம்‌, உன்‌ கையில்‌ உள்ள முந்திரிப்‌ பருப்புதான்‌. ஒவ்வொரு முந்திரிப்‌ 
பருப்பும்‌ தன்னுள்‌ நான்கு வார்த்தைகளைச்‌ சேர்த்து வைக்கும்‌ சக்தி உடையது. சென்ற 
மாதம்‌ இதே நாள்‌ தஞ்சாவூர்‌ அருகே உள்ள ஒரு முந்திரிக்‌ கிடங்கில்‌ இருந்த உள்ள பல 
பெண்கள்‌ முந்திரிப்‌ பருப்புகளை உடைத்துக்‌ கொண்டிருந்தனர்‌. அப்போது அவர்களில்‌ 
இருந்த கன்னி ஒருத்திக்கு நீண்ட நாட்களாக திருமணம்‌ பக மிகவும்‌ மன 
வருத்தத்துடன்‌ இருந்தாள்‌. என்னுடைய கால நேரம்‌ சரியில்லை, அதனால்தான்‌ எனக்கு 
இன்னும்‌ திருமணம்‌ ஆகவில்லை போலிருக்கிறது, என்று அவள்‌ நினைத்துக்‌ கொண்டே 
முந்திரிப்‌ பருப்புகளை உடைத்ததால்‌, காலம்‌ நேரம்‌ சரி இல்லை, என்ற நான்கு சொற்கள்‌ 
மட்டும்‌ அவள்‌ உடைத்த முந்திரிப்‌ பருப்பில்‌ பதிந்து இப்போது உனது கைக்கு அது 
வரும்போது அவளுடைய மனதில்‌ விளைந்த சொற்கள்‌ உன்னுடைய வார்த்தைகளாகி 
அதை அடியேனிடம்‌ கேள்வியாகக்‌ கேட்கிறாய்‌,” என்றார்‌, 


கால தோஷங்களைக்‌ களையும்பைரவ மூர்த்தி 
இதைக்‌ கேட்ட அனைத்து அடியார்களும்‌ பிரமித்துப்‌ போய்‌ விட்டனர்‌. 


குருநாதர்‌ தொடர்ந்து, இதுவே இறைவனின்‌ திருவிளையாடல்‌. இவ்வாறு நம்முடைய 
அன்னதானத்திற்காக வரும்‌ ஒவ்வொரு பொருளுக்குப்‌ பின்னாலும்‌ ஒரு பெரிய 
புராணமே பொதிந்திருக்கிறது. இப்போது இதில்‌ எங்களுடைய பணி என்னவென்பதைத்‌ 
தெரிந்து கொள்ளுங்கள்‌. உங்களைப்‌ பொறுத்த வரையில்‌ இந்த முந்திரிப்‌ பருப்புகளை 
உடைத்து விட்டு அடுத்த வேலைக்குச்‌ சென்று விடுவீர்கள்‌. 


ஆனால்‌, நாங்கள்‌ அந்த முந்திரிப்‌ பருப்பில்‌ பதிந்த ஏக்கத்தை, பிரார்த்தனையைப்‌ பற்றி 
ஆத்ம விசாரம்‌ செய்வோம்‌. முதலில்‌ அந்த பிரார்த்தனை நியாயமானதா என்பதைப்‌ பற்றி 
ஆராய வேண்டும்‌. இப்போது நமக்கு வந்த பிரார்த்தனை நியாயமானதுதான்‌ அதில்‌ 
சந்தேகமில்லை. அப்படியானால்‌ அந்தத்‌ திருமணம்‌ நிகழ்வதில்‌ உள்ள இடையூறுகள்‌, 
பிரச்னைகள்‌ இவற்றைப்‌ பற்றி ஆராய்ந்து அதற்குத்‌ தேவையான முயற்சிகளை 
மேற்கொள்வோம்‌. நாங்கள்‌ செய்யும்‌ பணிகளைப்‌ பற்றி நீங்கள்‌ தெரிந்து கொள்வது 
அவ்வளவு முக்கியமல்ல, 


உங்களைப்‌ பொறுத்த வரையில்‌ இவ்விஷயத்தில்‌ உங்கள்‌ பங்கு என்ன என்பதை 
தெரிந்து கொள்வதுதான்‌ அவசியம்‌. சந்தியா வந்தனம்‌, கோயில்‌ வழிபாடு, தீர்த்த நீராடல்‌, 
மந்திர ஜபம்‌ போன்ற நற்காரியங்களை நீங்கள்‌ தொடர்ந்து நிறைவேற்றி வந்தால்‌ 
இவ்வாறு அன்னதானத்தில்‌ அடியேனுடன்‌ பங்கு கொள்ளும்போது உங்களுடைய 
வழிபாட்டுப்‌ பலன்களை நாங்கள்‌ இவ்வாறு எங்களிடம்‌ வரும்‌ பிரார்த்தனைகளை 
நிறைவேற்றுவதற்காகப்‌ பயன்படுத்திக்‌ கொள்வோம்‌. அதனால்‌ உங்களுக்குக்‌ கிட்டும்‌ 
பலன்களை வாய்‌ விட்டுக்‌ கூற இயலாது. 


உதாரணமாக, நீங்கள்‌ ஒரு நாளைக்கு ஆயிரம்‌ காயத்ரீ மந்திரங்களை ஜபிப்பதாக 
வைத்துக்‌ கொள்வோம்‌. நீங்கள்‌ அலுவலகம்‌, வெளியூர்‌ என்று வெளியே 


75 


செல்லும்போதும்‌, வாகனங்களை ஓட்டும்போது அபரிமிதமான காயத்ரீ மந்திர பலன்கள்‌ 
உங்களைக்‌ காப்பதற்காகவே செலவழிந்து விடும்‌. மிஞ்சியுள்ள மந்திர சக்தி புண்ணிய 
சக்தியாக உங்கள்‌ கணக்கில்‌ வரவு வைக்கப்படும்‌. இவ்வாறு சேர்ந்த புண்ணிய சக்தி 
நீங்கள்‌ பி காலத்தில்‌ உயிரை விடும்போது உங்களுடைய அடுத்த பிறவிக்கு 
மாற்றப்பட்டு உங்களுடைய அபரிமிதமான புண்ணியத்தால்‌ நீங்கள்‌ ஒரு 
பணக்காரராகவோ அல்லது ஏதாவது ஒரு துறையில்‌ சிறந்த நிபுணராகவோ பிறக்க 
வாய்ப்புண்டு. 


ஆனால்‌, நீங்கள்‌ ஒரு சற்குருவைப்‌ பெற்று அவர்‌ காட்டும்‌ வழியில்‌ நற்காரியங்களை 
செய்ய ஆரம்பித்தால்‌ உங்களுடைய புண்ணிய சக்தியானது சேர்த்து வைக்கப்படாது. அது 
அவ்வப்போது சற்குருவால்‌ பல நற்காரியங்களுக்கு மாற்றப்பட்டு விடும்‌. இந்த முந்திரிப்‌ 
பருப்பு விஷயத்தை எடுத்துக்‌ கொண்டால்‌ இந்த அடியாருடைய புண்ணிய சக்தியை 
அந்தக்‌ கல்யாணமாகாத பெண்ணிற்கு மாற்றி நாங்கள்‌ அந்தப்‌ பெண்ணிற்கு 
திருமணத்தை நிகழ்த்தி விடுவோம்‌. 


இதனால்‌ இந்த அடியார்‌ இறக்கும்போது அவர்‌ கணக்கில்‌ எந்த புண்ணிய சக்தியும்‌ பாக்கி 
நிற்காது. அதனால்‌ அவருக்கு மறுபிறவி எடுக்க வேண்டிய அவசியம்‌ இல்லை. பாவம்‌ 
செய்தால்தான்‌ மறுபிறவி என்று கிடையாது, புண்ணியம்‌ செய்தாலும்‌ அதை அனுபவிக்க 
பிறவி எடுத்தாக வேண்டும்‌ எனபதை நினைவில்‌ கொள்ளுங்கள்‌. சற்குரு ஆற்றும்‌ இந்தக்‌ 
கர்ம பரிபாலனத்தை கோடி கோடியாகக்‌ கொட்டிக்‌ கொடுத்தாலும்‌ ஒருவரால்‌ கனவிலும்‌ 
எண்ணிப்‌ பார்க்க முடியுமா என்று உங்க.ள்‌ நெஞ்சத்தைத்‌ தொட்டுக்‌ கேட்டுக்‌ 
கொள்ளுங்கள்‌. 


இதுவே ஒருவர்‌ தானாக செய்யும்‌ நற்காரியத்திற்கும்‌ சற்குருவின்‌ மூலமாகச்‌ செய்யும்‌ 
காரியத்திற்கும்‌ உள்ள வேறுபாடு. ஒருவர்‌ தன்னிச்சையாகச்‌ செய்யும்‌ காரியம்‌ 
பிறவியை வளர்க்கும்‌, குருவின்‌ மேற்பார்வையில்‌ செய்யும்‌ காரியங்கள்‌ பிறவியை 
வேரறுக்கும்‌. 


இவ்வாறு முந்திரிப்‌ பருப்பின்‌ அற்புத ஆற்றலைப்‌ பயன்படுத்துவதற்காக முந்திரிப்‌ 
பருப்புகளை நான்காக உடைத்து அதை அன்னதானத்திற்காக தயாரிக்கப்படும்‌ பொங்கல்‌, 
பாயசம்‌, கிச்சடி போன்ற பதார்த்தங்களில்‌ சேர்க்கிறோம்‌. 


முந்திரிப்‌ பருப்பு வெறும்‌ நான்கு சொற்கள்‌ மட்டும்தானே கிரகிக்கின்றன என்று 
நினைக்கலாம்‌. ஆனால்‌, அதைப்‌ பற்றி ஆழ்ந்து சிந்தித்துப்‌ பார்த்தால்தான்‌ அதன்‌ 
மகத்துவம்‌ புரியவரும்‌. ஒரு முறை கிருஷ்ண பகவானுக்கு இணையாக எந்தப்‌ 
பொருளை வைக்க முடியும்‌ என்ற விவாதம்‌ எழுந்த போது சத்தியபாமா ஒரு துளசி 
தளத்தில்‌ ஸ்ரீகிருஷ்ணரின்‌ பெயரை எழுதி வைத்தாள்‌ அல்லவா? அது போல ஒரு 
வார்த்தையை முறையாகப்‌ பயன்படுத்தத்‌ தெரிந்தாலே உங்களுக்குத்‌ தேவையான 
அனைத்தையும்‌ முந்திரிப்‌ பருப்பின்‌ மூலமாக நீங்கள்‌ பெற்று விடலாம்‌ அல்லவா? 
அதனால்தான்‌ கால பைரவர்‌ வழிபாட்டிற்கு உகந்ததாக முந்திரிப்‌ பருப்பு 
பயன்படுத்தப்படுகிறது. 

பைரவர்‌ கால பைரவர்‌ : 

எம்பெருமான்‌ சிவபெருமானின்‌ ஒரு அம்சமாக எழுந்தவரே ஸ்ரீபைரவ மூர்த்தியாவார்‌. 
நாம்‌ முன்பே கூறியதுபோல காலம்‌, தேசம்‌ என்று இரண்டு தத்துவங்களை 
அடிப்படையாக வைத்து ரத கால்‌ இயங்குவதால்‌ கால தத்துவத்தின்‌ 


வெளிப்பாடாக அருளும்‌ மூர்த்தியே கால பைரவ மூர்த்தியாவார்‌. பூலோக ஜீவன்களைப்‌ 
பொறுத்தவரை கால பைரவ வழிபாடும்‌, பைரவ மூர்த்தியின்‌ வழிபாடும்‌ ஒரே விதமான 


76 


பலன்களை அளிக்கக்‌ கூடியதே. தேசம்‌ அல்லது இடம்‌ என்ற தத்துவத்தின்‌ வெளிப்பாடாக 
அருளும்‌ மூர்த்தியே க்ஷேத்திர பாலக மூர்த்தியாவார்‌. 


கால பைரவ மூர்த்தியைப்‌ போலவே க்ஷேத்திர பாலகரின்‌ வழிபாடும்‌ எதிர்‌ காலத்தில்‌ 
வளம்‌ பெறும்‌ என்பது சித்தர்களின்‌ வாக்கு. 


கால பைரவரின்‌ வழிபாடு கால தேசங்களைக்‌ கடந்த அனுகிரக சக்திகளை அளிக்க 
வல்லது என்னும்‌ கோட்பாட்டை வலியுறுத்தவே சிவபெருமான்‌ நான்கு நாய்களுடன்‌ 
காசித்தல கங்கைக்‌ கரையில்‌ ஆதிசங்கரருக்கு காட்சி தந்தார்‌. “பெத்த மனம்‌ பித்து ...” 
என்றபடி பிள்ளைகள்‌ பெற்றோர்களை மறந்து நன்றி இல்லாதவர்களாக எதிர்காலத்தில்‌ 
மாறுவார்கள்‌ என்பதை உரைப்பதற்காக நாய்களுடன்‌ காட்சி தந்தார்‌ எம்பெருமான்‌. 


இதற்காகவே கால பைரவ மூர்த்தியும்‌ நாயை வாகனமாகப்‌ பெற்று நன்றி கெட்ட நிலை 
வராதிருக்க இறைவனை என்றும்‌ மறக்காதிருக்க வரம்‌ தரும்‌ மூர்த்தியாக 
திருக்கோயில்களில்‌ எழுந்தருளி உள்ளார்‌. 


நாய்கள்‌ நன்றி மறவாத பிராணிகள்‌ என்பதோடு மட்டும்‌ அல்லாமல்‌ விதியை முன்‌ 
கூட்டி உரைக்கும்‌ வல்லமையும்‌ இறையருளால்‌ படைத்துள்ளன. நமக்கு வரக்‌ கூடிய 
ஆபத்துக்களையும்‌ பிரச்னைகளையும்‌ மூன்கூட்டியே அறிந்து நம்மைப்‌ பாதுகாத்துக்‌ 
கொள்ள வழிகாட்டுவதே கால பைரவர்‌ வழிபாடாகும்‌. 


சமீப காலத்தில்‌ கால பைரவ வழிபாட்டை முறையாக நிறைவேற்றி மக்களுக்கு 
நல்வாழ்வு அளித்த மகானே பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள்‌ ஆவார்கள்‌. சித்த மரபில்‌ 
வந்த இப்பெருமான்‌ நாய்களுக்கும்‌ மற்ற உயிரினங்களுக்கும்‌ இடையே எந்த 
வேறுபாட்டையும்‌ காணாதவர்‌. நாம்‌ மனிதர்களுக்கு உணவிடுவதைப்‌ போலவே இவர்‌ 
நாய்களுக்கு முழு வாழை இலையைப்‌ போட்டு சாதம்‌. சாம்பார்‌, ஸ்வீட்‌, அப்பளம்‌, 
பாயசம்‌ என அனைத்து உணவு வகைகளையும்‌ அன்புடன்‌ பரிமாறி அனைத்து 
நாய்களையும்‌ அழைப்பார்‌. 


அவருடைய வழிபாட்டில்‌ நிகழ்ந்த அதிசயம்‌ என்னவென்றால்‌ இவர்‌ உணவு பரிமாறும்‌ 
வரை எந்த நாயும்‌ அன்னதானம்‌ நிகழும்‌ இடத்தில்‌ தென்படாது. வாழை இலையில்‌ 
உணவு பரிமாறி முடிந்தவுடன்‌ இவர்‌ கால பைரவரை பிரார்த்தித்த பின்‌ ஒவ்வொரு 
நாயாக வந்து மனிதர்களைப்‌ போலவே இலையின்‌ முன்‌ அமர்ந்து கொள்ளும்‌. 
ஒவ்வொரு முறையும்‌ குறைந்தது 300 நாய்களுக்குக்‌ குறையாமல்‌ அன்னதானம்‌ 
அளிப்பது வழக்கம்‌. இவ்வாறு அனைத்து இலைகள்‌ முன்பும்‌ நாய்கள்‌ அமர்ந்த பின்‌ 
சுவாமிகள்‌ அன்புடன்‌ உணவை ஏற்குமாறு அந்த நாய்களை வேண்டுவார்‌. அதன்‌ 
பின்னரே இவர்‌ அழைத்த பைரவ மூர்த்திகள்‌ உணவை அமைதியாக ஏற்பர்‌. அதன்‌ பின்னர்‌ 
வரும்போது வரிசையாக வந்த அதே பாணியில்‌ வரிசையாக ஒவ்வொரு நாயாக 
வெளியே சென்று விடும்‌. 


எங்கிருந்து அத்தனை நாய்கள்‌ வந்தன, மீண்டும்‌ அந்த நாய்கள்‌ எங்கு சென்றன என்பது 
இன்று வரை எவருக்கும்‌ புரியாத ஆன்மீக ரகசியம்‌. மேலும்‌ ஓரிடத்தில்‌ இரண்டு நாய்கள்‌ 
சேர்ந்தாலே அவை ஒன்றுக்கொன்று அடித்துக்‌ கொண்டு அங்கு கூச்சலும்‌ சண்டையும்‌ 
வந்து விடும்‌. ஆனால்‌, ராமலிங்க சுவாமிகளின்‌ பைரவ டடக்‌ குறைந்தது 300 
நாய்கள்‌ இருந்தாலும்‌ ஒரு சிறு சப்தம்‌ கூட எழாது என்பதே பேரதிசயமாகும்‌. 


இவ்வாறு மகான்கள்‌ பைரவ மூர்த்தியின்‌ வாகனமான நாய்களுக்கு இவ்வளவு 
முக்கியத்துவம்‌ அளிப்பதிலிருந்து நாய்கள்‌ மனித குலத்திற்கு எத்தகைய அற்புத 
பாடங்களை போதிக்க வல்லவை என்பது தெளிவாகின்றது அல்லவா? இதை மக்களுக்கு 
மெளனமாக எடுத்துரைக்கவே பைரவ மூர்த்திகள்‌ நாய்‌ வாகனத்தில்‌ எழுந்தருளி 
உள்ளனர்‌ என்பது அவர்களுடைய பற்பல அவதார ரகசியங்களுள்‌ ஒன்றாகும்‌. 


77 


பைரவ மூர்த்தியின்‌ வாகனமாய்‌ எழுந்தருளியுள்ள நாயின்‌ வாலை மட்டும்‌ எடுத்துக்‌ 
கொண்டு ஆத்ம விசாரம்‌ செய்தாலே அதன்‌ இரகசியத்தை உணர ரிஷிகளுக்கே எட்டு 
சதுர்யுக காலம்‌ தேவைப்படும்‌ என்றால்‌ சாதாரண மனிதர்கள்‌ அந்த ரகசியத்தை உணர 
எத்தனை யுகங்கள்‌ ஆகும்‌? 


பைரவ முகூர்த்தம்‌ 


24 நிமிடங்கள்‌ ல ஒரு நாழிகை. இவ்வாறு நான்கு நாழிகைகள்‌ சேர்ந்ததே 
அதாவது ஒன்றரை மணி நேரமே ஒரு முகூர்த்தம்‌ எனப்படும்‌. இது பொதுவான கணக்கு. 
மேலும்‌, முகூர்த்தம்‌ என்பது புனிதமான காலம்‌ என்றும்‌ பொருள்படும்‌. இடத்தைப்‌ 
பொறுத்தும்‌, காரியத்தைப்‌ பொறுத்தும்‌ முகூர்த்தத்தின்‌ கால அளவு மாறுபடும்‌ என்பது 
உண்மையே. உதாரணமாக, சன்னியாசி என்பவர்‌ ஒரு பசு மாடூ பால்‌ கறக்கும்‌ நேர 
அளவிற்குத்தான்‌ ஒரு வீட்டின்‌ முன்பு பிச்சை யாசிப்பதற்காக நிற்கலாம்‌ என்பது 
சன்னியாச முகூர்த்தம்‌. கோதூளி முகூர்த்தம்‌ என்பது பசு மாடுகள்‌ காலையில்‌ புல்‌ 
மேய்வதற்காக செல்லும்‌ நேரமாகும்‌. எனவே இத்தகைய முகூர்த்தங்களுக்கு இத்தனை 
மணி, நிமிடம்‌ என்ற கால வரையறையை நிர்ணயிக்க முடியாது. 


சித்தர்கள்‌ கணக்கில்‌ பிரம்ம முகூர்த்தம்‌ என்பது விடியற்‌ காலையில்‌ மூன்றரை மணி 
முதல்‌ ஐந்தரை மணி வரைக்கும்‌ உள்ள நேரமாகும்‌. அபிஜித்‌ முகூர்த்தம்‌ என்பது 
நண்பகல்‌ நேரமாகும்‌. இதுவும்‌ கால தேச மாறுபாடூ உடையதே. 


இத்தகைய முகூர்த்த நேரத்தின்‌ இடையில்தான்‌ ன்னை கணக்கிடும்‌ அமிர்த நேரம்‌ 
என்ற சித்த முகூர்த்தங்கள்‌ அமைகின்றன. சித்தாமிர்த நேரம்‌ ஒரு நிமிடம்‌ மட்டுமே 
அமையும்‌. 


அதுபோல பைரவ முகூர்த்தம்‌ என்ற அற்புதமான முகூர்த்த நேரம்‌ உண்டு. சித்தர்களின்‌ 
கிரந்தங்களில்‌ மட்டுமே காணப்படும்‌ இந்த அற்புத அமிர்த நேரத்தை முதன்முதலாக 
உலகிற்கு வழங்கியவரே நமது ஸ்ரீவெங்கடராம சுவாமிகள்‌ ஆவார்கள்‌. 


சூரிய உதயத்திற்கு முன்னும்‌ பின்னும்‌ உள்ள நான்கு நிமிட நேரமே பைரவ முகூர்த்தம்‌ 
என்று வழங்கப்படுகின்றது. உதாரணமாக, ஒரு நாள்‌ காலை சூரிய உதயம்‌ 6 மணி 12 
நிமிடம்‌ என்று வைத்துக்‌ கொண்டால்‌ சூரிய உதயத்திற்கு முன்னால்‌ உள்ள நான்கு 
மடம்‌ சூரிய உதயத்திற்குப்‌ பின்‌ உள்ள நான்கு நிமிடங்களும்‌, அதாவது 6 மணி 8 
நிமிடத்திலிருந்து 6 மணி 16 நிமிடம்‌ வரை உள்ள எட்டு நிமிட நேரமே பைரவ முகூர்த்தம்‌ 
என்று சித்தர்களால்‌ வரையறுக்கப்பட்டுள்ளது. 

திருமணம்‌, கிரகப்பிரவேசம்‌ போன்ற எந்த நற்காரியத்திற்கும்‌ முகூர்த்தம்‌ லக்ன நேரம்‌ 
குறித்துதான்‌ காரியங்களை நிகழ்த்த வேண்டும்‌ என்பது நீங்கள்‌ அறிந்ததே. ஆனால்‌, 
போதிய ஜோதிட ஞானம்‌ இல்லாதோரும்‌ சூழ்நிலை காரணங்களால்‌ இத்தகைய முகூர்த்த 
லக்னங்களில்‌ நற்காரியங்களை நிகழ்த்த இயலாதபோது மேற்கூறிய முகூர்த்தங்கள்‌ 
நற்காரிய சித்தி அளிக்கவல்லதாய்‌ அமைகின்றன. சூன்ய திதி, அசம்பூர்ண 
நட்சத்திரங்கள்‌, பகை ஹோரைகள்‌ போன்ற பற்பல பஞ்சாங்க தோஷங்களைக்‌ களையக்‌ 
கூடிய சக்தியை உடையதே அபிஜித்‌ போன்ற விசேஷ முகூர்த்தங்கள்‌ ஆகும்‌. 


இவ்வாறு பைரவ முகூர்த்த நேரத்தில்‌ இயற்ற வேண்டிய வழிபாடுகள்‌ ஏராளமாக உண்டு. 
அவ்வழிபாடுகள்‌ நாம்‌ காலத்தை முறையாகப்‌ பயன்படுத்தாத தோஷங்களுக்கு ஒரளவு 
பரிகாரமாக அமைகின்றன. சித்தர்கள்‌ அருளிய பைரவ முகூர்த்த நேரத்தைக்‌ குறிப்பதே 
பைரவ மூர்த்திகளின்‌ வாகனமாய்‌ எழுந்தருளியுள்ள நாய்களின்‌ வால்‌ பகுதியாகும்‌. எந்த 
அளவிற்கு பைரவ மூர்த்திகளின்‌ வாகனங்களின்‌ வால்‌ பகுதியைத்‌ தியானித்து 
வழிபாடுகளை மேற்கொள்கிறோமோ அந்த அளவிற்கு பைரவ முகூர்த்தத்தைப்‌ பற்றிய 


78 


ரகசியங்களை நாம்‌ தெரிந்து உணர்ந்து அதை நற்காரிய சித்திக்குப்‌ பயன்படுத்த முடியும்‌ 
என்பது சித்தர்களின்‌ அறிவுரை, 


பைரவ வாகனத்தின்‌ வால்‌ பகுதியில்‌ அப்படி என்ன விசேஷம்‌ விரவி உள்ளது? பைரவ 
வாகனம்‌ என்பது தர்ம தேவதையே. எம்பெருமானின்‌ வாகனமான நந்தி மூர்த்தியாகவும்‌ 
தர்ம தேவதை எழு ரளி உள்ளது நாம்‌ அறிந்ததே. கிருத யுகத்தில்‌ நான்கு கால்களில்‌ 
திரமாக நின்ற தர்ம தேவதை தற்போதைய கலியுகத்தில்‌ ஒரே ஒரு காலில்‌ மட்டும்தான்‌ 

ற்கின்றது. எனவேதான்‌ எங்கு பார்த்தாலும்‌ கொலை, கொள்ளை, திருட்டு போன்ற தகாத 
நிகழ்ச்சிகளையே நாம்‌ சந்திக்கிறோம்‌. 


இத்தகைய தகாத நிகழ்ச்சிகள்‌ நம்மைத்‌ தாக்காது நம்மைக்‌ காப்பாற்றிக்‌ கொள்ள 
வேண்டுமானால்‌ தர்ம தேவதையின்‌ ஆசீர்வாத சக்திகளை நாம்‌ பெற்றாக வேண்டும்‌. 
கலியுகத்தில்‌ பூமியில்‌ நிலை கொண்டிருக்கும்‌ தர்ம தேவதையின்‌ நாலாவது கால்தான்‌ 
பைரவ வாகனத்தின்‌ வால்‌ பகுதியாகும்‌. நாம்‌ பைரவ வாகனத்தின்‌ வால்‌ பகுதியைத்‌ 
தியானித்து வழிபாடுகள்‌ இயற்று ம அளவிற்கு நாம்‌ தர்ம தேவதையின்‌ அனுகிரக 
சக்திகளைப்‌ பெற்றவர்கள்‌ ஆகிறோம்‌. 


பைரவ வாகனத்தில்‌ வால்‌ பகுதியைப்‌ பொறுத்து பைரவ மூர்த்திகளின்‌ அனுகிரக 
சக்திகளும்‌ பலவிதமாய்‌ பரிமாணம்‌ கொள்கின்றன. உதாரணமாக,பைரவ வாகனத்தின்‌ 
வால்‌ பகுதி சுருட்டிக்‌ கொண்டு வட்ட வளையம்‌ போல்‌ இருக்கும்‌. இந்த பைரவ 
மூர்த்திகள்‌ தர்ம சக்கர பைரவ மூர்த்திகள்‌ என்றழைக்கப்படுகின்றனர்‌. பூமி சூரியனைச்‌ 
சுற்றும்‌ கால அளவை இந்த பைரவ மூர்த்திகள்‌ நிர்ணயிப்பதால்‌ இரவில்‌ செய்ய 
வேண்டிய காரியங்கள்‌, பகலில்‌ செய்ய வேண்டிய காரியங்கள்‌ போன்றவற்றில்‌ ஏற்படும்‌ 
குழப்பங்கள்‌, அவற்றால்‌ ஏற்படும்‌ கால தோஷங்கள்‌ இவற்றை இத்தகைய பைரவ 
மூர்த்திகள்‌ களைகிறார்கள்‌. 


கணவன்‌ மனைவி இவர்களுக்கு இடையே உள்ள தாம்பத்திய உறவிற்கு இரவு நேரமே 
ஏற்றது. பகல்‌ நேர புணர்ச்சி நரம்புக்‌ கோளாறுகளையும்‌ சந்ததிகளின்‌ அவயவ 
குறைபாடுகளையும்‌ தோற்றுவிக்கும்‌, 


அதே போல பகலில்‌ தூங்குவதும்‌ உட்கார்ந்த, நின்ற நிலையில்‌ தூங்குவதும்‌ உடல்‌ 
நலத்திற்கு உகந்ததன்று. இரவு நேர எண்ணெய்க்‌ குளியலும்‌ ஆரோக்கியத்தை அளிக்காது. 


இரவு நேரப்‌ பயணங்களும்‌, இரவில்‌ நெடு நேரம்‌ கண்‌ விழித்லும்‌ உடல்‌ நலத்திற்கு கேடு 
விளைவிக்கும்‌. 


இது போன்ற பகலிரவு கர்ம மாறுபாடுகளில்‌ ஏற்படும்‌ தோஷங்களை ஓரளவு நிவர்த்தி 
செய்வதே தர்ம சக்கர பைரவ மூர்த்திகள்‌ வழிபாடாகும்‌. 


பைரவ வாகன மூர்த்திகளின்‌ வால்‌ பகுதி கொடியைப்‌ போல்‌ மேல்‌ பகுதியில்‌ 
வளைந்திருக்கும்‌. இத்தகைய வாகனங்களை உடைய பைரவ மூர்த்திகள்‌ தர்மக்‌ கொடி 
பைரவ மூர்த்திகள்‌ என்‌ வ மன வணர்‌ செல்வாக்கு, பணம்‌, 
ஆரோக்கியம்‌ போன்ற நிலைகளில்‌ உயர்‌ நிலையிலிருந்து விதி வசத்தால்‌ தாழ்ந்த 
நிலையை அடைந்தவர்கள்‌ வழிபட வேண்டிய மூர்த்தியே தர்மக்‌ கொடி பைரவ மூர்த்தி 
ஆவார்‌. 


நீதிபதிகள்‌, ஆட்சியாளர்கள்‌, மந்திரிகள்‌ திடீரென்று பல்வேறு காரணங்களால்‌ தங்கள்‌ 
பதவியை இழந்து வாடும்போது அவர்களை இதுவரை அண்டியிருந்த நண்பர்கள்‌, 
உறவினர்கள்‌, ஆதரவாளர்கள்‌ அனைவரும்‌ மறைந்து விடுவார்கள்‌. இது அன்றாடம்‌ 
நடக்கக்‌ கூடிய நிகழ்ச்சியாகும்‌. ஆனால்‌, இத்தகைய துன்பங்களால்‌ 
பாதிக்கப்படும்போதுதான்‌ அதன்‌ உண்மை வேதனை புரிய வரும்‌. இத்தகைய எதிர்பாராத 
துன்பங்களைச்‌ சந்திக்க வேண்டிய இக்கட்டான சூழ்நிலைக்குத்‌ தள்ளப்பட்டவர்கள்‌ 


79 


வழிபட வேண்டிய மூர்த்தியே, தர்மக்‌ கொடி பைரவர்‌ ஆவார்‌, மன அமைதியையும்‌ 
தன்னம்பிக்கையையும்‌ அளிக்க வல்லதே தர்மக்‌ கொடி பைரவ மூர்த்தியின்‌ 
வழிபாடாகும்‌. 


பைரவ மூர்த்திகளின்‌ வாகனங்கள்‌ வலது புறம்‌ நோக்கியும்‌ இடது புறம்‌ நோக்கியும்‌ 
பார்த்தவாறு அமைவதுண்டு. பைரவ மூர்த்திக்கு இடது புறம்‌ பார்க்கும்‌ வண்ணம்‌ 
வாகனம்‌ அமைந்த மூர்த்தி ஆடபீஜ பைரவ மூர்த்தி என்றும்‌, பைரவ மூர்த்திக்கு வலப்‌ 
புறம்‌ பார்க்கும்‌ வண்ணம்‌ அமைந்த வாகனத்தை உடையவர்‌ மகபீஜ பைரவ மூர்த்தி 
என்றும்‌ அழைக்கப்படுகிறார்‌. 


எண்ணிக்கை குறைவு, அடர்த்திக்‌ குறைவு போன்ற விந்துக்‌ குற்றங்களால்‌ அவதியுற்று 
குழந்தை பாக்கியம்‌ இல்லாத தம்பதிகள்‌ மகபீஜ பைரவ மூர்த்திகளை செவ்வாய்‌, 

யாழக்‌ கிழமைகளில்‌ வழிபடுவதால்‌ நற்சந்ததிகள்‌ இறைப்‌ பிரசாதமாக கிட்ட 
வாய்ப்புண்டு. 


இரத்தச்‌ சோகை, கர்பப்பை கோளாறுகள்‌ போன்ற காரணங்களால்‌ பாதிக்கப்பட்ட 
தம்பதிகள்‌ ஆடபீஜ பைரவ மூர்த்திகளை வெள்ளிக்‌ கிழமைகள்‌ தோறும்‌ வணங்கி 
வழிபடுவதால்‌ நற்குணம்‌ மிக்க குழந்தைகளைப்‌ பெற இறைவன்‌ அருள்‌ புரிவார்‌. 


வாகனம்‌ ஏதுமின்றி அருள்புரியும்‌ பைரவ மூர்த்திகளும்‌ உண்டு. இவர்கள்‌ சுதர்ம சக்கர 
பைரவ மூர்த்திகள்‌ என்று அழைக்கப்படுகின்றனர்‌. எவ்வளவோ படிப்பு, புத்திசாலித்தனம்‌ 
போன்ற நல்ல தகுதிகளைப்‌ பெற்றிலிருந்தாலும்‌ தகுதிக்கு ஏற்ற வேலை வாய்ப்புகள்‌ 
கிட்டாமல்‌ குறைந்த சம்பளத்தில்‌ வேலை பார்க்க வேண்டிய நிலையில்‌ உள்ளோர்‌ 
இத்தகைய பைரவ மூர்த்திகளை வணங்கி வழிபடுவதால்‌ படிப்பு, அறிவுத்‌ தகுதிகளுக்கு 
ஏற்ற நல்ல வேலைகள்‌ அமையும்‌. 


காலத்தைக்‌ கணிக்கும்‌ வழி: 


ஒரு மனிதன்‌ எப்படிக்‌ காலத்தைக்‌ கணிக்க வேண்டும்‌. கேட்பதற்குச்‌ சாதாரணமாகத்‌ 
தோன்றும்‌ இக்கேள்வியின்‌ பின்னால்‌ ஆழ்ந்த கருத்து உண்டு. எல்லோரும்‌ ட ர்க்‌ 
வைத்துத்தானே காலத்தைக்‌ கணக்கிட வேண்டும்‌ என்று பதில்‌ கூறுவர்‌. உண்மையில்‌ 
கடிகாரம்‌, மர நிழல்‌, சூரியனின்‌ இயக்கம்‌ போன்ற எந்த வெளிப்படையான 
உபகரணங்களை வைத்தும்‌ காலத்தை கணக்கிடுவது உண்மையான ஆன்மீகம்‌ அல்ல 
என்பதே சித்தர்களின்‌ கூற்று. நமது முன்னோர்கள்‌ காலத்தை எப்படிக்‌ கணக்கிட்டனர்‌. 


ஒரு நாளின்‌ பகல்‌ பொழுதை எட்டு முகூர்த்தங்களாகவும்‌ இரவு நேரத்தை எட்டு 
முகூர்த்தங்களாகவும்‌ கணக்கிட்டனர்‌. ஒரு முகூர்த்தத்திற்கு ஒன்றரை மணி நேரம்‌ 
என்றால்‌ 16 முகூர்த்த நேரத்திற்கு 24 மணி நேரமான ஒரு நாள்‌ அமைந்தது. இந்த 
ஒன்றரை மணி நேர முகூர்த்தத்தை அவர்கள்‌ அளப்பதற்கு எந்தக்‌ கருவியை 
வைத்திருந்தார்கள்‌? 


ஒவ்வொருவரும்‌ தங்கள்‌ மூச்சின்‌ அளவைக்‌ கொண்டுதான்‌ அக்காலத்தில்‌ கால 
அளவைக்‌ கணக்கிட்டார்கள்‌. இதுவே உண்மையான கால அளவு கோல்‌. நாம்‌ 
உறங்கினாலும்‌ உறங்காவிட்டாலும்‌ நின்றாலும்‌ நடந்தாலும்‌ சுவாசித்துக்‌ கொண்டேதான்‌ 
இருக்கிறோம்‌, இந்த சுவாசம்‌ காலையில்‌ நாம்‌ எழுந்தவுடன்‌ பொதுவாக வலது நாசியில்‌ 
ஆரம்பிக்கும்‌. ஒரு முகூர்த்த நேரம்‌ கழித்து அதாவது ஒன்றரை மணி நேரத்திற்குப்‌ பின்‌ 
இடது மூக்கிற்கு மாறும்‌. அடுத்த முகூர்த்தத்தில்‌ வலது நாசிக்கு மாறிவிடும்‌. 


அக்காலத்தில்‌ நமது முன்னோர்கள்‌ ஒரு நாளின்‌ நேரத்தை இவ்வாறு தங்கள்‌ நாசியில்‌ 
ஓடூம்‌ சுவாசத்தின்‌ போக்கை வைத்துதான்‌ நேரத்தைக்‌ கணக்கிட்டார்கள்‌. மேலும்‌ 
ஒவ்வொரு முகூர்த்தத்திலும்‌ நான்கு பூதக்‌ கலைகள்‌ மாறி மாறி சுழன்று வரும்‌. அதாவது 


80 


பிருத்பி, அப்பு, அக்னி, வாயு என்ற வரிசையில்‌ ஒவ்வொரு பூதக்‌ கலையுடைய 
சுவாசமும்‌ ஒரு நாழிகை நேரத்திற்கு அதாவது 24 நிமிடங்களுக்கு நிரவி நிற்கும்‌. 


ஒவ்வொரு சுவாசக்‌ கலையிலும்‌ செய்ய வேண்டிய காரியங்களை நம்‌ முன்னோர்கள்‌ 
தங்கள்‌ சற்குரு நாதர்கள்‌ மூலம்‌ தெளிவாக தெரிந்து வைத்திருந்தனர்‌. உதாரணமாக, 
வலது நாசி சுவாசத்தில்‌ மலம்‌ கழிப்பதும்‌, இடது நாசி சுவாசத்தில்‌ சிறுநீர்‌ கழிப்பதும்‌, நீர்‌ 
அருந்துவதும்‌ நலம்‌, ஆண்கள்‌ வலது நாசி சுவாசத்திலும்‌, பெண்கள்‌ இடது நாசி 
சுவாசத்திலும்‌ தாம்பத்திய உறவில்‌ ஈடுபடுவது ஆரோக்கியமுள்ள சந்ததிகளைத்‌ 
தோற்றுவிக்க வழி வகுக்கும்‌. 


ராம பாணத்தைத்‌ தடுக்க எவராலும்‌ இயலாது என்பது அனைவரும்‌ அழிந்த தே. காரணம்‌ 
ராம பிரான்‌ தன்னுடைய ஒவ்வொரு பாணத்தையும்‌ வலது சுவாசத்தில்‌ பிருத்வி பூதம்‌ 
நிலை கொள்ளும்போது விடுத்ததே ஆகும்‌. சூரிய கலையில்‌ பிருத்வி பூதம்‌ நிலை 
கொண்டால்‌ அப்போது எழும்‌ பாணத்தை யாராலும்‌ தடுக்க இயலாது என்று தனுர்‌ வேதம்‌ 
உறுதி அளிக்கிறது. 


இவ்வாறு நம்முடைய அன்றாட வாழ்க்கை முறையை நம்முடைய சுவாசத்துடன்‌ 

ஜக்கியப்படுத்திக்‌ கொள்வதுதான்‌ உண்மையான கால பைரவ வழிபாடாகும்‌. பைரவ 

மூர்த்தங்கள்‌ அஷ்ட பைரவ மூர்த்திகள்‌ என எட்டு வடிவங்களில்‌ திகழ்கிறார்கள்‌ 

அல்லவா? சீர்காழி, திருக்குற்றாலம்‌ சித்திரசபை, திருஅண்ணாமலை போன்ற 

சிக்கலாம்‌ இத்தகைய அஷ்ட பைரவ மூர்த்திகளின்‌ திருஉருவங்களைத்‌ 
க்கலாம்‌. 


துடையூர்‌ திருத்தல தர்ம சக்கர பைரவ மூர்த்தி: 
பகலிலும்‌ இரவிலும்‌ நிரவி நிற்கும்‌ எட்டு முகூர்த்தங்களுக்கும்‌ ஒவ்வொரு 


முகூரத்தத்திற்கும்‌ ஒரு மூர்த்தியாக இந்த அஷ்ட பைரவ மூர்த்திகள்‌ அதிபதியாகத்‌ 
திகழ்கின்றனர்‌. அந்தந்த மு கூர்த்தத்திற்கு உரிய பைரவ மூர்த்தியை முறையாக 
வழிபட்டு வந்தால்‌ அதுவே சிறந்த அஷ்ட பைரவ வழிபாடாக மலரும்‌. 


மேலும்‌ எந்த அளவிற்கு கடிகாரத்தைப்‌ பார்த்து நேரத்தைக்‌ கணக்கிடும்‌ பழக்கத்தை நாம்‌ 
வளர்த்துக்‌ கொள்கிறோமோ அந்த அளவிற்கு நம்முடைய ஆயுள்‌ குறையும்‌ என்ப 
உண்மை. கேட்பதற்கு விந்தையாகத்‌ தோன்றினாலும்‌ இதுவே உண்மை என்பதை நீங்கள்‌ 
ஆத்ம விசாரம்‌ செய்து உணர்ந்து கொள்ளலாம்‌. நாம்‌ தினசரி காலை 1௦ மணிக்கு 
அலுவலகம்‌ செல்வதாக வைத்துக்‌ கொள்வோம்‌. அதற்காக ஒருவர்‌ 9 மணிக்குள்‌ பஸ்சை 
பிடித்தால்தான்‌ சரியான நேரத்திற்கு அலுவலகம்‌ செல்ல முடியும்‌ என்றிருந்தால்‌ அவர்‌ 
காலை எழுந்ததிலிருந்து பல்‌ துலக்குதல்‌, குளித்தல்‌, பூஜை செய்தல்‌, உணவு ஏற்றல்‌ 
என்ற ஒவ்வொரு காரியத்தையும்‌ செய்யும்போது கடிகாரத்தைப்‌ பார்த்துக்‌ கொண்டே 
செய்யும்போது அவரையும்‌ அறியாமல்‌ அவருடைய மூச்சின்‌ வேகம்‌ அதிகரிக்கிறது. 


இதனால்‌ ஒரு நிமிடத்தில்‌ விடும்‌ மூச்சுகளின்‌ எண்ணிக்கை அதிகரிப்பதால்‌ அவருடைய 
ஆயுள்‌ ஓரளவு நாளடைவில்‌ குறைந்து விடும்‌. வருடம்‌, மாதம்‌ என்ற கணக்கில்‌ நமது 
ஆயுள்‌ நிர்ணயிக்கப்படுவதில்லை. ஒவ்வொருவருடைய ஆயுளும்‌ இத்தனை ஆயிரம்‌, 
லட்சம்‌ சுவாசம்‌ என்ற கணக்கில்தான்‌ இறைவனால்‌ நிச்சயிக்கப்படுவதால்‌ எந்த 
அளவிற்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில்‌ நிகழும்‌ நம்‌ சுவாசத்தின்‌ எண்ணிக்கை 
குறைகிறதோ அந்த அளவிற்கு நமது ஆயுளும்‌ வளரும்‌ என்பது இப்போது உங்களுக்குப்‌ 
புரிகிறது அல்லவா? 


மனிதன்‌ ஒரு நிமிடத்திற்கு சராசரியாக 15 முதல்‌ 2௦ மூச்சுகள்‌ விடுகிறான்‌. ஆனால்‌, 


நான்கு நிமிடத்திற்கு ஒரு முறையே சுவாசிப்பதால்‌ அது ஆயிரம்‌ வருடத்திற்கு 
அமைதியாக உயிர்‌ வாழ்கிறது. 


81 


சில வகை ஆமைகள்‌ பத்தாயிரம்‌ வருடங்கள்‌ கூட உயிர்‌ வாழும்‌ தன்மை உடையவை. 
அவை தங்கள்‌ தலையை வெளியே இழுப்பதற்கு இரண்டு ஆண்டுகளும்‌, தாங்கள்‌ 
கால்களை வெளியே வைப்பதற்கு ஐந்து ஆண்டுகளும்‌ எடுத்துக்‌ கொள்ளும்‌ என்றால்‌ 
அவைகளின்‌ சுவாசம்‌ எப்படி இருக்கும்‌ என்று கற்பனை செய்து பார்த்துக்‌ கொள்ளுங்கள்‌. 


இவ்வாறு ஒரு நாளில்‌ நாம்‌ நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை வைத்து மட்டும்‌ நமது 
காலத்தை அளக்க, வாழ்வை நடத்த பழகிக்‌ கொண்டால்‌ சுவாசம்‌ சீராக இயங்கும்‌, 
அதனால்‌ ஆயுள்‌ வளரும்‌ என்பதே சித்தர்ளின்‌ அறிவுரை, 


அதாவது, காலை ஆறு மணிக்கு எழ வேண்டும்‌, ஏழு மணிக்கு குளிக்க வேண்டும்‌, எட்டு 
மணிக்கு சாப்பிட வேண்டும்‌, ஒன்பது மணிக்கு பஸ்‌ பிடிக்க வேண்டும்‌ என்ற மணிக்‌ 
கணக்கு வாழ்க்கையை விடுத்து, காலையில்‌ சூரிய உதய நேரத்தில்‌ எழ வேண்டும்‌, 
அதன்‌ பின்‌ குளித்து, பூஜை செய்து விட்டூ, உணவருத்திய பின்‌ பஸ்‌ பிடித்து அலுவலகம்‌ 
செல்ல வேண்டும்‌ என்ற காரிய அட்டவணையை மட்டும்‌ நாம்‌ கருத்தில்‌ கொண்டு 
செயல்பட்டால்‌ எந்த வித ஆர்ப்பாட்டம்‌, ஆரவாரமின்றி நமது வாழ்க்கை ஒரு தெளிந்‌ 
நீரோடைபோல்‌ தவழும்‌ என்பது நமது பெரியோர்கள்‌ கண்ட உண்மை. ஆரம்பத்தில்‌ இது 
நடை முறைக்கு ஒத்து வராததுபோல்‌ தோன்றினாலும்‌ விடாமுயற்சியுடன்‌ 
இம்முறையை மேற்கொண்டூ செயல்படுத்தினால்‌ நிச்சயம்‌ அமைதி தவழும்‌ உலகம்‌ 
உங்களுக்காக அமையும்‌ என்பதில்‌ சந்தேகமில்லை. 


இந்த காரிய அட்டவணையை கருத்தில்‌ கொண்டூ செயல்படுத்திய பின்‌ நமது சுவாசக்‌ 
காற்றை ஆதாரமாக வைத்து நமது காரியங்களைச்‌ செயல்படுத்தும்‌ வித்தையை _ 
எளிதாகக்‌ கற்றுக்‌ கொண்டு விடலாம்‌. இந்த முகூர்த்தத்தில்‌ இந்த பூத தத்துவத்தில்‌ 
இந்தக்‌ காரியத்தை நாம்‌ செய்ய வேண்டும்‌ என்பதை நீங்களே முடிவு செய்து 
அக்குறிப்பிட்ட காலத்தில்‌ னல்‌ நிறைவேற்றி விடலாம்‌. அவ்வாறு காரிய 
அட்டவணையை சுவாச சுழற்சியின்‌ அட்டவணையின்‌ பின்னணியில்‌ நீங்கள்‌ 
செயல்படுத்தும்‌ முறையை அறிந்து கொண்டால்‌ அப்போது காலம்‌ உங்கள்‌ 
கட்டுப்பாட்டுக்குள்‌ வந்து விடும்‌. அதாவது நீங்கள்‌ காலத்தைக்‌ கட்டுப்படுத்தலாம்‌, காலம்‌ 
உங்கள்‌ செயல்பாட்டைக்‌ கட்டுப்படுத்த முடியாது, 


இந்த அற்புதத்தை நடைமுறையில்‌ நடத்திக்‌ காட்டியவர்களே நமது ரிஷிகளும்‌ 
யோகிகளும்‌. மகாபாரத யுகத்தில்‌ திதி என்னும்‌ காலக்‌ கோட்பாடான அமாவாசையை 
ஸ்ரீகிருஷ்ண பகவான்‌ இந்த தத்துவத்தின்‌ அடிப்படையில்தான்‌ மாற்றி அமைத்தார்‌. 


இவ்வாறு காலத்தின்‌ கட்டுப்பாட்டைக்‌ கடந்தவர்களே காலத்தை உருவாக்க முடியும்‌, 
பகல்‌ இரவை மாற்றி அமைக்க முடியும்‌. இந்த வித்தையை அறிந்ததால்தான்‌ பராசரர்‌ 
பகல்‌ நேரத்தில்‌ இரவு காலத்தைத்‌ தோற்று த்து தன்‌ டைய தபோ பலனை வியாச 
பகவான்‌ உருவத்தில்‌ உலகிற்கு தாரை வார்த்துக்‌ கொடுத்தார்‌. 


தற்போது நம்மிடையே இமயமலைச்‌ சாரலில்‌ இன்றும்‌ இளமையுடன்‌ உலவும்‌ அவதூது 
பாபாவும்‌ காலத்தைக்‌ கடந்த யோகியே. பகல்‌ இரவைத்‌ தோற்றுவிக்கக்‌ கூடியவர்‌, கால 
சுழற்சியை மாற்றும்‌ வல்லமை படைத்தவர்‌. 


இவ்வாறு காலத்தைக்‌ கட்டுப்படுத்தும்‌ வித்தை கேட்பதற்குச்‌ சுவையாக, எளிமையாகத்‌ 
தோன்றினாலும்‌ நடைமுறையில்‌ மிகவும்‌ கடினம்‌ என்று பலரும்‌ கருதுவதால்‌ கால 
பைரவ வழிபாட்டை உலகிற்கு ரிஷிகள்‌ அளித்துள்ளனர்‌. தர்ம தேவதையான நாயை 
வாகனமாகக்‌ கொண்ட பைரவ மூர்த்தியை தொடர்ந்து வணங்கி வழிபட்டு வந்தால்‌ 
காலத்தை வெல்லும்‌ வித்தையை நமக்கு சுவாமி அறிவுறுத்துவார்‌. 


நமது வெங்கடராம சுவாமிகள்‌ மட்டும்‌ அல்லாது பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள்‌, 
மாயம்மா, விசிறி சுவாமிகள்‌, கசவனம்பட்டி சித்தர்‌, சுவாமி சிவானந்தா போன்ற பலரும்‌ 


82 


நாய்களுக்கு உணவிட்டு காலத்தை வெல்லும்‌ வித்தையை அவ்வப்போது தமது 
அடியார்களுக்கு உணர்த்தி வந்தனர்‌. 


மேலும்‌ விரைவாக அருகி வரும்‌ வேத சக்திகள்‌ தழைப்பதற்கு உறுதுணை செய்வதும்‌ 
பைரவ வழிபாடு என்பதை நினைவில்‌ கொள்ளுங்கள்‌. எல்லோருக்கும்‌ வேதம்‌ ஓதுதல்‌ 
என்பது சாத்தியமானது கிடையாது. ஆனால்‌, யாராக இருந்தாலும்‌ எந்தச்‌ சூழ்நிலையிலும்‌ 
பைரவ மூர்த்தியை வழிபடுவதும்‌ நாய்களுக்கு உணவிடுவதும்‌ சாத்தியமானதே. 
இதனால்‌ வேத சக்திகள்‌ பெருகி உலகில்‌ தர்மம்‌ கொழிக்கும்‌. இவ்வுண்மையை 
உணர்த்தவே வேதநாயகனான சிவபெருமான்‌ நான்கு வேதங்களை நான்கு நாய்களாக்கி 
ஆதி சங்கரருக்கு காசியில்‌ வேதத்தின்‌ உண்மைப்‌ பொருளை விளக்க வந்தார்‌. 


குழஅழகு பைரவ பூலை 


கலியுலகில்‌ அனைவரையும்‌ ஆட்டிப்‌ படைக்கும்‌ கருவியே பணம்‌ என்னும்‌ 
மாயையாகும்‌. மிகவும்‌ சக்தி வாய்ந்த இந்த மாயையை எவராலும்‌ வெல்ல முடியாது 
என்பதை அறிந்த சித்தர்கள்‌ பணம்‌ என்னும்‌ மாயையை வெல்ல முடியாவிடினும்‌ அந்த 
மாயையை வைத்து நற்காரியங்களை செயலாற்றும்‌ வித்தையை தங்களை அண்டி 
வரும்‌ அடியார்களுக்கு போதித்து வருகின்றனர்‌. 


இம்முறையில்‌ கால பைரவ வழிபாடு பணத்தை முறையாக சம்பாதிக்கும்‌ 
வழிமுறையையும்‌ அவ்வாறு முறையாக சம்பாதித்த பணத்தை முறையான தெய்வீக 
காரியங்களில்‌ செலவு செய்யும்‌ மார்கத்தையும்‌ புகட்டுகிறது. அந்த அற்புத மார்கத்தையே 
சித்தர்கள்‌ குழஅழகு பைரவ பூஜையாக அளித்துள்ளார்கள்‌. 


தேய்பிறை அஷ்டமி திதியில்‌ கால பைரவரின்‌ பூஜை மகத்துவம்‌ பெற்றுள்ளது போல்‌ 
வளர்‌ பிறை அஷ்டமி திதியில்‌ மக்கள்‌ நிறைவேற்ற வேண்டிய பூஜையே குழஅழகு 
பைரவ பூஜையாகும்‌. மக்கள்‌ அனைவருக்கும்‌ பணம்‌ என்பது அத்தியாவசியமான ஒரு 
பொருளாக இருந்தாலும்‌ வியாபாரிகளுக்கு பணம்‌ என்பது மிகவும்‌ அவசியமானதுதானே? 
அதனால்‌ வியாபாரிகள்‌ தங்கள்‌ வியாபாரத்தில்‌ முன்னேற்றம்‌ அடையும்‌ சில குறித்த 
தேவதை தெய்வங்களை உபாசித்தல்‌ நலம்‌. 


வியாபாரம்‌ என்பது செல்வ விருத்தி என்னும்‌ தத்துவத்தின்‌ அடிப்படையில்‌ 
அமைந்துள்ளதால்‌ தன விருத்திக்கு சக்தி வழிபாடே அதாவது பெண்‌ தேவதைகள்‌ 
தெய்வங்களின்‌ வழிபாடே உகந்ததாகும்‌. அதிலும்‌ குறிப்பாக துணி வியாபாரம்‌ 
செய்பவர்களும்‌, தறி உரிமையாளர்களும்‌ ஐஸ்வர்ய லட்சுமியை உபாசனை செய்வது 
நலம்‌. 


துணி நெய்யும்‌ நூல்‌ வியாபாரத்தில்‌ ஈடுபட்டுள்ளவர்களும்‌, கைத்தறி ஜவுளி தயாரிப்பு, 
விற்பனையில்‌ ஈடுபட்டுள்ளவர்களும்‌ பேச்சியம்மன்‌ என்னும்‌ பத்தினி தெய்வத்தை 
வழிபடுதல்‌ நலம்‌. பேச்சியம்மன்‌ என்பது வெறும்‌ காவல்‌ தெய்வம்‌, எல்லை தெய்வம்‌ 
என்னும்‌ எண்ணத்தை விடுத்து பராசக்தியின்‌ வாக்தத்துவமாக விளங்கும்‌ தெய்வமே 
பேச்சியம்மன்‌ என்பதை உணர்ந்தால்தான்‌ வழிபாட்டின்‌ பலன்‌ பூர்ணத்துவம்‌ பெறும்‌. 


திருநெல்வேலியை அடுத்துள்ள இசக்கி அம்மன்‌ என்னும்‌ தெய்வம்‌ புளி 
வியாபாரிகளுக்கு உரிய தேவதையாக போற்றப்படுகிறாள்‌. புளி மண்டி 
உரிமையாளர்களும்‌ புளி உற்பத்தி தொழிலாளர்களும்‌ வணங்க வேண்டிய தேவதையே 
இசக்கி அம்மன்‌ ஆவாள்‌. 


பலரும்‌ மனைவி, குழந்தைகளுக்காக அல்லும்‌ பகலும்‌ உழைத்து தங்களுக்கென்று 
எதையும்‌ வைத்துக்‌ கொள்ளாது அனைத்தையும்‌ தங்கள்‌ குடும்பத்திற்காகவே செலவிட்டு 
விடுவர்‌. இத்தகையோரில்‌ பலரும்‌ கடைசி காலத்தில்‌ ஆதரவற்ற நிலையில்‌ உண்ண 


83 


உணவும்‌, இருக்க இடமும்‌ கூட இல்லாமல்‌ பரிதவிக்கும்‌ நிலையில்‌ வாட நேரிடும்போது 
இவர்களை அரவணைக்கும்‌ தெய்வமே இசக்கி அம்மன்‌ ஆவாள்‌. 


கடைசி காலத்தில்‌ நிராதரவான நிலையில்‌ உள்ள முதியவர்களும்‌ 
நோய்வாய்ப்பட்டவர்களும்‌ வாய்‌ திறந்து இசக்கி அம்மனை நோக்கி கதறி அழுதால்‌ 
அவர்கள்‌ எங்கிருந்து அழைத்தாலும்‌ அவர்கள்‌ குறையை உரியவர்களை அனுப்பி குறை 
தீர்க்கும்‌ தெய்வமே இசக்கி அம்மன்‌ என்பதை அறிந்து கொள்ளுங்கள்‌. 

இவ்வாறு பத்தினி தெய்வங்களையும்‌ பெண்‌ தெய்வங்களையு வழிபட உகந்த திதியே 
வளர்பிறை சப்தமி திதியாகும்‌. வளர்பிறை சப்தமி திதியில்‌ சக்தி வழிபாட்டை முடித்து 
வளர்பிறை அஷ்டமி திதியில்‌ பைரவ வழிபாட்டை நிறைவு செய்வதே குழஅழகு பைரவ 
வழிபாடு என்று வழங்கப்படுகிறது. 

குழஅழகு பைரவ வழிபாட்டை கலியுக மக்களின்‌ நல்வாழ்விற்காக அர்ப்பணித்த 
பெருந்தகையே பகலவ முனிவர்‌ ஆவார்‌. இப்பெருமான்தான்‌ இரவு ராகு கால 
நேரத்தையும்‌ நம்‌ நல்வாழ்விற்காக அறிவித்தவர்‌. பகல்‌ ராகு கால நேரத்தில்‌ துர்கா 
தேவியின்‌ வழிபாடும்‌, சரபேஸ்வரரின்‌ வழிபாடும்‌ சிறப்புறுவதுபோல இரவு நேர ராகு 
காலத்தில்‌ பேச்சியம்மன்‌, இசக்கி அம்மன்‌ போன்ற பத்தினி தெய்வங்களின்‌ வழிபாடும்‌ 
பைரவ வழிபாடும்‌ சிறப்பு பெறுகிறது. 


திருச்சி குழுமாயி அம்மன்‌ 


பத்தினி தெய்வங்களில்‌ உயர்‌ நிலையில்‌ சித்தர்களால்‌ போற்றப்படுவதே திருச்சி உய்யக்‌ 
கொண்டான்‌ அருகில்‌ உள்ள குழுமாயி அம்மன்‌ என்னும்‌ தேவியாகும்‌. 

குழுகட்டி ரகசியத்தை ஒழுகட்டி எழுகட்டி காத்து நின்ற 

கன்னி தேவதை 

என்று குழுமாயி அம்மன்‌ அவதார இரகசியத்தை சித்த கிரந்தங்கள்‌ புகழ்ந்து பாடுகின்றன. 
வளர்‌ சப்தமி திதியில்‌ குழுமாயி அம்மனுக்கு இளநீர்‌, மஞ்சள்‌ பொடி, பரல்‌ தயிர்‌ 
இவற்றால்‌ அபிஷேகம்‌ செய்தல்‌ நலம்‌, 

குழுமாயி தேவிக்கு பஞ்ச தீபம்‌ மிகவும்‌ ப்ரீதியானதாகும்‌. பஞ்ச தீப ஆராதனைக்குப்‌ பின்‌ 
ஒரசி மாவிளக்கு தீபம்‌ ஏற்றி வழிபடுதல்‌ நலம்‌. அம்மனுக்கு மிளகு, முழு முந்திரி கலந்த 
வெண்‌ பொங்கல்‌ நைவேத்யம்‌ சிறப்புடையது. 


சிவப்பு அல்லது மஞ்சள்‌ வண்ண கதர்‌ ஆடையையும்‌ மணமுள்ள இரண்டு 
மாலைகளையும்‌ அம்மன்‌ அலங்காரததிற்குப்‌ பயன்படுத்தலாம்‌. 


குழுமாயி அம்மன்‌ கன்னி தேவதையாக உலகத்தவர்‌ கண்களுக்குத்‌ தோன்றினாலும்‌ 
இந்தத்‌ தாய்‌ முழு முதற்‌ கடவுளாய்‌ அனுகிரக சக்திகளை அளிப்பதால்‌ இரண்டு 
மாலைகளை தேவிக்கு கட்டுகிறோம்‌ என்பது தேவ ரகசியம்‌. 

தானே சிவனாய்‌ ஆகி நின்றாள்‌ 

தன்‌ வழி தானாய்‌ பூண்டு நின்றாள்‌ 


என்று குழுமாயி அம்மனை குழுகட்டி ரகசியம்‌ என்னும்‌ சித்த இரகசிய கிரந்தம்‌ 
குறிப்பிடுகிறது. 


84 


பஞ்ச தீபத்திற்கும்‌, மாவிளக்கு தீபத்திற்கும்‌ பசு நெய்யை மட்டுமே பயன்படுத்த வேண்டும்‌ 
என்பது முக்கியமாகும்‌. 


அபிஷேகத்திற்கு அரைத்த மஞ்சளை மட்டூமே பயன்படுத்த வேண்டும்‌. இதில்‌ விதி 
விலக்கு கிடையாது. மஞ்சளை அம்மியில்‌ அரைக்கும்‌ முன்‌ குளித்து விட்டூ தூய 
ஆடைகள்‌ அணிந்து கொண்டு உடல்‌ சுத்தி, மன சுத்தியுடன்‌ அரைக்க வேண்டும்‌ என்பது 
முக்கியம்‌. 

ஆண்களும்‌ மஞ்சள்‌ அரைத்து அம்மன்‌ அபிஷேகத்திற்கு அளிக்கலாம்‌. ஆண்கள்‌ மஞ்சள்‌ 
அரைக்கும்போது மஞ்சள்‌ நீரில்‌ நனைத்த நூல்‌ வேஷ்டியையோ அல்லது மஞ்சள்‌ வண்ண 
வேஷ்டியையோ பஞ்ச கச்சமாக அவசியம்‌ அணிந்து கொள்ள வேண்டும்‌. உடல்‌ சுத்தி 
முக்கியம்‌. இவை அவசியமான நியதிகள்‌. 


அஷ்ட மங்கள தோத்திரம்‌: 

குழுமாயி அம்மனுக்கு கீழ்க்‌ கண்ட எட்டு நாமங்களைக்‌ கூறி அர்ச்சனை செய்தல்‌ நலம்‌. 
ஓம்‌ ஸ்ரீம்‌ க்லீம்‌ குழ அழகு கிளத்தீசாயை நமஹ 

ஓம்‌ ஸ்ரீம்‌ க்லீம்‌ குழ அழகு திரிபுர சுந்தரீயாயை நமஹ 

ஓம்‌ ஸ்ரீம்‌ க்லீம்‌ குழ அழகு திரிதர்சன ப்ரியாயை நமஹ 

ஓம்‌ ஸ்ரீம்‌ க்லீம்‌ குழ அழகு வடிவாக்னி ப்ரியாயை நமஹ 

ஓம்‌ ஸ்ரீம்‌ க்லீம்‌ குழ அழகு பஞ்சபூத அக்னி ப்ரியாயை நமஹ 

ஓம்‌ ஸ்ரீம்‌ க்லீம்‌ குழ அழகு பாதக நாசின்யாயை நமஹ 

ஓம்‌ ஸ்ரீம்‌ க்லீம்‌ குழ அழகு வடிவாம்பிகாயை நமஹ 

ஓம்‌ ஸ்ரீம்‌ க்லீம்‌ குழ அழகு குலதேவதாயை நமஹ 


குழுமாயி அம்மனுக்கு மட்டுமன்றி எந்தத்‌ தெய்வத்திற்கு அர்ச்சனை செய்யும்போதும்‌ 
மலர்களை இறைவன்‌ மேல்‌ தூக்கி எறியக்‌ கூடாது. ஒவ்வொரு மலரையும்‌ 
பொறுமையாகக்‌ கையில்‌ எடுத்து இறை மூர்த்திகளின்‌ திருப்பாதங்களில்‌ அன்புடன்‌ 
சமர்ப்பிக்க வேண்டும்‌. மணமுள்ள மலர்களை மட்டுமே இறைவனை அர்ச்சிக்கவும்‌ 
அலங்கரிக்கவும்‌ பயன்படுத்த வேண்டும்‌ என்பதை நினைவில்‌ கொள்ளுங்கள்‌. 


வண்ண வண்ண மலர்களால்‌ இறைவனுக்கு அலங்காரம்‌ செய்யும்போது ஒவ்வொரு 
வண்ணத்திற்கும்‌ உரிய நாமங்களைக்‌ கூறி அலங்காரம்‌ செய்வதால வழிபாட்டின்‌ பலன்‌ 
பல மடங்காய்ப்‌ பெருகும்‌. மேலும்‌ ஒவ்வொரு பூவையும்‌ பறிக்கும்‌ முறைகள்‌ நேரம்‌, 
காலம்‌ உண்டு. அவற்றை அறியாமல்‌ பறிப்பதால்‌ ஏற்படும்‌ தோஷங்களையும்‌ கீழ்க்‌ 
காணும்‌ மந்திரங்கள்‌ ஓரளவு நிவர்த்தி செய்யும்‌. மலர்களை அர்ச்சனைக்காகக்‌ கையில்‌ 
எடுக்கும்போது அவை வானத்தை நோக்கி இருக்கும்‌ வண்ணம்‌ சில நொடிகள்‌ 
வைத்திருந்து இறைவனுக்கு அர்ப்பணித்தல்‌ நலம்‌. இதனால்‌ பூக்களில்‌ படிந்துள்ள சில 
தோஷமுள்ள தீர்த்தங்கள்‌ நம்‌ விரல்களில்‌ படிந்து தூய்மையான மலர்‌ மட்டுமே 
இறைவனை அடைய ஏதுவாகும்‌. 


85 


மலர்‌ நிறம்‌ ஓத வேண்டிய மந்திரம்‌ 
மஞ்சள்‌ ஓம்‌ ஸ்ரீம்‌ ஹ்ரீம்‌ ப்ருஹஸ்பதயே நமஹ 
வெண்மை ஹரி ஓம்‌ சோமாய நமஹ 

சிவப்பு ஓம்‌ கார்த்திகாய நமஹ 

பவளமல்லி ஓம்‌ ஈஸ்வராய நமஹ 


இவ்வாறு குறிப்பிட்ட மந்திரங்களை ஓதி இறைவனுக்கு மலர்களை அர்ப்பணிப்பதால்‌ 
அவற்றில்‌ குடி கொண்டுள்ள தேவதைகள்‌ தங்கள்‌ பூரண ஆசீர்வாத சக்திகளை நமக்கு 
அளிக்கின்றன. 


இவ்வாறு சப்தமி பூஜைகளையும்‌ அஷ்டமி பைரவ பூஜையையும்‌ பைரவ முகூர்த்தத்தில்‌ 
நிறைவேற்றுதால்‌ பலன்கள்‌ பன்மடங்காய்ப்‌ பெருகும்‌. இறை உணர்வை பூரணமாய்‌ 
அளிக்கக்‌ கூடியதே பைரவ வழிபாடாகும்‌. மனிதர்கள்‌ மட்டும்‌ அல்லாது சாதாரண செடி 
கொடிகளுக்குக்‌ கூட இறை உணர்வு உண்டு. தொட்டாற்சிணுங்கி, பூனை வணங்கி என்ற 
செடிகள்‌ தொட்டவுடன்‌ தலை வணங்குவதன்‌ காரணம்‌ அவை தன்னைத்‌ தொடும்‌ 
பிராணிகளிடம்‌ குடி கொண்ட இறைவனை வணங்குவதே காரணம்‌ ஆகும்‌. இத்தகைய 
உன்னத உணர்வை மனிதர்களிடம்‌ வளர்ப்பதே பைரவ வழிபாடாகும்‌. காரணம்‌ 
தாவரங்களைப்‌ போல்‌ விலங்குகளில்‌ இறை உணர்வு மிக்கதே நாய்‌. அதனால்தான்‌ 
நாயை வாகனமாக உடைய பைரவரை வணங்கி இறை உணர்வை விருத்தி செய்து 
கொள்கிறோம்‌. 


மேலும்‌, நாம்‌ அறிந்த சப்தமி ரிஷிகள்‌, நவநாத சித்தர்கள்‌ மட்டும்‌ அல்லாது அஷ்ட மங்கள 
ரிஷிகள்‌ என்று எட்டு ரிஷிகளின்‌ குழுவும்‌ தெய்வீக உலகில்‌ உண்டு. இவர்களின்‌ 
திருநாமங்கள்‌ சித்தர்களால்‌ ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளன. ஆனாலும்‌ இந்த அஷ்ட 
மங்கள ரிஷிகளின்‌ அனுகிரக சக்திகளைப்‌ பெறும்‌ முறைகளை நமது குருமங்கள 
கந்தவர்வா அவர்கள்‌ இந்த குழஅழகு பைரவ பூஜை மூலம்‌ கலியுக மக்களுக்குப்‌ பெற்றுத்‌ 
தர திருவுள்ளம்‌ கொண்டதால்‌ அற்புதமான இந்தப்‌ பூஜை முறையை இங்கு 
அளித்துள்ளோம்‌. 


எனவே, வளர்‌ பிறை சப்தமி திதியில்‌ குழுமாயி அம்மன்‌ போன்ற பத்தினி தெய்வங்களின்‌ 

ஜையையும்‌ வளர்‌ அஷ்டமி திதியில்‌ பைரவரின்‌ பூஜையையும்‌ தொடர்ந்து 
நிறைவேற்றி வந்தால்‌ இதுவே குழஅழகு பைரவ பூஜையாக மலர்ந்து பெறற்கரிய அஷ்ட 
மங்கள ரிஷிகளின்‌ அபூர்வ அ ரக சக்திகளைப்‌ பெற்றுத்‌ தரும்‌ என்பது உண்மையே. 
பைரவ முகூர்த்தத்தில்‌ இவ்விரு பூஜைகளையும்‌ நிறைவேற்றுதலால்‌ பலன்கள்‌ 


பன்மடங்காய்ப்‌ பெருகும்‌ என்பதை நினைவில்‌ கொள்ளவும்‌. 


காரணம்‌, அஷ்ட மங்கள ரிஷிகள்‌ எட்டு பேர்‌ கொண்ட குழுவாக எழுந்தருளி அனுகிரக 
சக்திகளை அளித்தாலும்‌ பைரவ லோகங்கள்‌ எட்டிலும்‌ ஒவ்வொரு பைரவ லோகத்திலும்‌ 
ஒருவராக அவர்கள்‌ தலைமை வகிப்பதால்‌ பைரவ முகூர்த்தம்‌ நிலவும்‌ எட்டு 
நிமிடங்களில்‌ ஒவ்வொரு நிமிடத்திற்கும்‌ ஒரு ரிஷியின்‌ அனுகிரக சக்தி நிரவி நிற்கும்‌ 
என்பதே இந்த வழிபாட்டின்‌ பின்னணியில்‌ உள்ள தெய்வீக ரகசியமாகும்‌. 


மேலும்‌ சித்தர்கள்‌ அருளும்‌ அமிர்த நேரம்‌ ஒரு நிமிடம்‌ மட்டுமே பூவுலகில்‌ நிரவி நிற்கும்‌ 
என்ற இறை நியதி இருப்பதால்‌ தொடர்ந்து எட்டு நிமிட அமிரத நேர சக்திகளைப்‌ பெற 
பைரவ முகூர்த்தம்‌ ஒன்றுதான்‌ நமக்குக்‌ கிடைத்த சித்த பிரசாதம்‌ என்பதை நன்றாக 
நினைவில்‌ வைத்துக்‌ கொள்ளுங்கள்‌. 


86 


வளர்‌ பிறை அஷ்டமி திதியில்‌ நிறைவேற்றும்‌ பைரவ பூஜை நமது சஞ்சித கர்மங்களை 
களையும்‌ தன்மை கொண்டது. பொதுவாக, பைரவ மூர்த்திகள்‌ ஆடையின்றி அவதூத 
நிலையிலே காணப்படுவர்‌. இந்த அவதூத நிலையின்‌ இரகசியத்தை மனிதர்கள்‌ புரிந்து 
கொள்வது மிக மிகக்‌ கடினம்‌. அதுவும்‌ கலியக மனிதர்களால்‌ தெய்வங்களின்‌ அவதூத 
நிலையையோ மகான்களின்‌ அவதூத நிலையையோ புரிந்து கொள்ள முடியாது 
என்பதால்தான்‌ அத்தகைய மகான்களின்‌ வாசம்‌ பூமியில்‌ அரிதாகி விட்டது. 


காம சூத்திர கிரந்த யோகத்தில்‌ பைரவ மூர்த்தங்களின்‌ அவதூத தாத்பர்யங்கள்‌ 
விளக்கப்பட்டுள்ளன. அதன்‌ அடிப்படையில்‌ வளர்‌ பிறை அஷ்டமி திதியில்‌ அவதூத 
பைரவ மூர்த்திகளை வழிபடும்‌ முறைகளை சித்தர்கள்‌ வெளியிட்டுள்ளனர்‌. 


இவ்வழிபாட்டை நிறைவேற்றும்போது கை விரல்களில்‌ தர்ப்பையால்‌ ஆனால்‌ 
பவித்திரங்கள்‌ அதாவது தர்பை மோதிரங்களை அணிந்து கொள்ள வேண்டும்‌. 


வலது மோதிர விரலில்‌ பவித்திரம்‌ அணியும்போது, 
மந்திரங்கள்‌ ஏற்கும்‌ தந்திரக்‌ கருவே 

இயந்திரம்‌ பலன்‌ அளிப்பதுபோல்‌ 

என்‌ மோதிரக்‌ கையினுள்‌ அமர்ந்து 

மந்திரம்‌ உருச்‌ சக்தி பெற்றிடவே 

தந்திரமாய்‌ நான்‌ அணிந்து கொண்டேனே 


என்னும்‌ பவித்திர துதியை ஓதி அணிதல்‌ நலம்‌. இவ்வாறு பவித்திரம்‌ அணிந்த 
விரல்களால்‌ பூஜையை நிறைவேற்றினால்தான்‌ எழுகடல்‌ மணலில்‌ ஒரு 
துளியைப்போல்‌ பைரவ அவதார இரகசியம்‌ புரிய வரும்‌ என்று சித்தர்கள்‌ 
அறிவுறுத்துகின்றனர்‌. பைரவ ரகசியம்‌ அத்துணை சிறப்பானது, புனிதமானது, மனம்‌ 
வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது. 


அதே போல பைரவ பூஜைகளை இடது கால்‌ தரையில்‌ பாவாமல்‌ நிறைவேற்றுவதாலும்‌ 
பல அற்புத அனுகிரக சக்திகளைப்‌ பெறலாம்‌. அர்ச்சனை, தோத்திரங்கள்‌ ஓதுதல்‌, 
முந்திரிப்‌ பருப்பு மாலை கட்டுதல்‌ போன்ற பூஜைகளை இவ்வாறு நிறைவேற்றுவதால்‌ 
கிட்டும்‌ பலன்கள்‌ அளப்பரியவை. 


வளர்பிறை அஷ்டமி பூஜைகளை சமீப காலத்தில்‌ நிறைவேற்றி மக்களுக்கு அருந்‌ 
தொண்டாற்றியவரே ஷீரடி சாய்பாபா ஆவார்கள்‌. 


ஒவ்வொரு வளர்‌ அஷ்டமி திதி அன்றும்‌ பைரவ பூஜையை நிறைவேற்றும்போது 
பக்தர்கள்‌ ஷீரடி சாய்பாபாவிற்கும்‌ அவருடன்‌ வரும்‌ அடியார்களுக்கும்‌, நாய்களுக்கும்‌ 
விருந்தளிப்பது வழக்கம்‌. அவ்விருந்தில்‌ நாய்களுக்கும்‌ மனிதர்களைப்‌ போல இலை 
போடப்பட்டு பதார்த்தங்கள்‌ படைக்கப்படும்‌. 

ஒரு முறை ஒரு கிராமத்தில்‌ உள்ள பாழடைந்த கோயில்‌ மண்டபத்தில்‌ இத்தகைய 
பைரவ பூஜைக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள்‌. எல்லோரும்‌ அமைதியாக உணவருந்திக்‌ 
கொண்டிருந்தனர்‌. அப்போது திடீரென அந்த மண்டபம்‌ இடிந்து விழ ரம்பித்தது. 
சாய்பாபாவுடன்‌ இருந்த அனைத்து அடியார்களும்‌ மண்டபத்தை விட்டு வெளியே ஓடி 
விட்டனர்‌. 

ஆனால்‌, சாய்பாபாவோ எந்த வித சலனமும்‌ அடையவில்லை. இரண்டே இரண்ட 
அடியார்கள்‌ மட்டும்‌ அவர்‌ அருகே அமர்ந்து உணவருந்திக்‌ கொண்டிருந்தனர்‌. அவர்கள்‌ 


87 


பாபாவைப்‌ பார்த்தனர்‌. அவர்‌ எதையுமே கண்டு கொள்ளாததுபோல்‌ உணவருந்திக்‌ 
கொண்டார்‌. அவரைப்‌ பார்த்தவுடன்‌ அவர்களும்‌ மனம்‌ அமைதி அடைந்து இலையை 
விட்டு எழாமல்‌ தொடர்ந்து விருந்தை உண்ண ஆரம்பித்தனர்‌. 


ஆனால்‌, அதிசயமாக பாபாவுடன்‌ பைரவ பூஜையில்‌ கலந்த கொண்ட எந்த நாயும்‌ 
சிறிதளவு கூட சலனம்‌ அடையாது அமைதியாக விருந்தைச்‌ சுவைத்துக்‌ கொண்டிருந்தன. 
மண்டபத்தை விட்டூ வெளியே ஓடிச்‌ சென்ற பக்தர்களுக்கு அவமானமாகப்‌ போய்‌ 
விட்டது. அவர்கள்‌ ஒவ்வொருவராக மீண்டும்‌ வந்து பாபாவுடன்‌ உணவருந்த 
ஆரம்பித்தனர்‌. 

ஒருவாறாக அனைவரும்‌ உணவருந்திய பின்‌ பாபா கடைசியாக எழுந்து வெளியே 
சென்றார்‌. அவரைத்‌ தொடர்ந்து நாய்களும்‌ மண்டபத்திற்கு வெளியே சென்றன. அதன்‌ 
பின்னர்தான்‌ அந்த மண்டபத்தின்‌ பாக்கிப்‌ பகுதிகள்‌ ஒவ்வொன்றாக விழ ஆரம்பித்து 
பின்னர்‌ மண்டபம்‌ முழுவதுமே இடிந்து விழுந்து விட்டது. 


அப்போது அந்த அடியார்களைப்‌ பாபா பார்த்த விதமே அவர்‌ சொல்லாத வார்த்தைகளை 
அவர்கள்‌ உணர வைத்தது. 


” இந்த நாய்களுக்கு உள்ள நம்பிக்கை கூட உங்களுக்கு என்‌ மேல்‌ ஏற்படவில்லை, 
பார்த்தீர்களா?” 


அப்போதுதான்‌ பாபாவுடன்‌ கடைசி வரை இருந்து உணவருந்திய இரு அடியார்களிடம்‌ 
எப்படி அவர்களுக்கு தங்கள்‌ குருவின்‌ மேல்‌ ஆழ்ந்த நம்பிக்கை ஏற்பட்டது என்று 
கேட்டபோது அவர்கள்‌ தொடர்ந்து பைரவ பூஜையை நிறைவேற்றி வந்ததால்‌ குரு பக்தி 
பல்கிப்‌ பெருகியது என்று பதில்‌ அளித்தனர்‌. 


குருவின்‌ மீதும்‌ இறைவனின்‌ மீதும்‌ நம்பிக்கைக்‌ குறைய காரணம்‌ என்ன? மனிதன்‌ 
பணம்‌, பெண்‌, மண்ணாசை என்னும்‌ மாயையால்தான்‌ மனம்‌ தடுமாறி இறைவனை 
மறக்கிறான்‌, குருவை மறுக்கிறான்‌. மிருகங்களுக்கு மாயை கிடையாது. எனவே, நாயை 
வாகனமாக உடைய பைரவ மூர்த்தியை வழிபடும்போது மாயைகளிலிருந்து மனித 
மனம்‌ விடுபடுவதால்‌ இறை நம்பிக்கை பெருகுகிறது, குரு நம்பிக்கை வலுப்‌ பெறுகிறது. 


இறைவனுக்கு வாகனமாக அமைந்த மூர்த்திகள்‌ பக்தர்களின்‌ குறைபாடுகளைத்‌ தாங்கள்‌ 
சுமந்து கொண்டு அனுபவித்து பக்தரகளை அத்துன்பங்களிலிருந்து விடுவிக்கின்றன 
என்பதும்‌ உண்மையே. 


தெருக்களில்‌ நாய்கள்‌ புணரும்‌ காட்சிகளைக்‌ காண்கிறோம்‌. இத்தகைய காட்சிகள்‌ நாம்‌ 
சந்திக்கப்போகும்‌ தவறான சூழ்நிலைகளை முன்‌ கூட்டியே தெரிவிக்கின்றன. அத்தகைய 
காட்சிகளை நாம்‌ காண நேர்ந்தால்‌ அவை நம்‌ வாழ்வில்‌ சம்பவிக்கக்‌ கூடிய சாத்தியக்‌ 
கூறுகளின்‌ முன்னறிவிப்பே என்பதை உணர்ந்து தவறான சூழ்நிலைகளிலிருந்து 
விடுபடுவதற்கு தெளிந்த அறிவுடன்‌ செயல்பட வேண்டும்‌. 


அதே போல தெருக்களில்‌ நாய்கள்‌ குரைத்துக்‌ கொண்டு ஒன்றையொன்று சண்டையிட்டு 
கடித்துக்‌ கொள்வதையும்‌ நாம்‌ காண்கிறோம்‌. இவை அனைத்துமே அத்தகைய 
நாயகளைச்‌ சுற்றியுள்ளோர்‌ அனுபவிக்க வேண்டிய ஆசைப்‌ புயல்களின்‌ 
முன்னறிவிப்பாகும்‌ என்பதை உணர்ந்து கொண்டால்‌ அப்புயல்களின்‌ சீற்றங்களிலிருந்து 
எளிதில்‌ விடுபடலாம்‌. இதற்கு உறுதுணையாய்‌ அமைவதே பைரவ வழிபாடு. 

பைரவ பூஜைகளுக்கு எல்லா தலங்களும்‌ உகந்தது என்றாலும்‌ திருக்கோயில்களில்‌ 
கோஷ்டத்தில்‌ (மூலவரைச்‌ சுற்றியுள்ள பிரகாரம்‌) பிக்ஷாடனர்‌ எழுந்தருளியுள்ள 
சிவத்தலங்கள்‌ பைரவ பூஜைக்கு சிறப்பானதாகக்‌ கொள்ளப்படுகிறது. காரணம்‌, பைரவ 


88 


மூர்த்தியைப்‌ போல பிக்ஷாடன மூர்த்தியும்‌ அவதூத கோலம்‌ உடையவர்‌ என்பது மட்டும்‌ 
காரணம்‌ அன்று. 


சிவத்தலங்களைப்‌ பொறுத்தவரை கோஷ்டத்தில்‌ அர்த்தநாரீ ஸ்வரரோ பிக்ஷாடனரோ 
எழுந்தருளியிருந்தால்‌ அத்தகைய தலங்கள்‌ கோஷ்டத்தில்‌ லிங்கோத்பவர்‌ எழுந்துருளிய 
தலங்களை விட புராதனம்‌ உடையவை என்புது பொருளாகும்‌. 


நாம்‌ ஒரு நல்ல காரியத்தைச்‌ செய்ய முயலும்போது அதை நிறைவேற்ற விடாமல்‌ நமது 
மனமே பல எதிர்மறை எண்ணங்களைத்‌ தோற்றுவிக்கிறது அல்லவா? எனவே, நல்ல 
எண்ணத்திற்கும்‌ அதற்கு எதிரான எண்ணத்திற்கும்‌ உள்ள போராட்டம்‌ இந்த 
பூலோகத்தைப்‌ பொறுத்தவரை நிரந்தரமானது. இதைத்தான்‌ மகாபாரதமும்‌ 
விளக்குகிறது. ஒளி உலகத்தை ஒரு ஜீவன்‌ அடையும்போதுதான்‌ இந்த நல்ல 
சக்திகளுக்கும்‌ அதற்கு எதிரான சக்திகளுக்கும்‌ இடையே போராட்டம்‌ என்பது கிடையாது. 
இத்தகைய ஒளி உலகங்களுடன்‌ நேரடி தொடர்பு உடைய திருத்தலங்களே கோஷ்டத்தில்‌ 
பிக்ஷாடனரோ அர்த்தநாரீ ஸ்வரரோ எழுந்தருளியுள்ள திருத்தலங்கள்‌. 


எனவே இத்தகைய திருத்தலங்களில்‌ நிறைவேற்றும்‌ பைரவ வழிபாடு நாம்‌ எளிதில்‌ ஒளி 
உலகங்களை அடைந்து எந்த வித எதிர்மறை சக்திகளாலும்‌ பாதிக்கப்படாத உன்னத 
நிலையை அடைய வழி வகுக்கிறது. 


ஜீவ நதி தீர்த்தம்‌ 


எல்லா நதிகளுமே புண்ணிய சக்தியால்‌ விளைந்த நதிகள்தான்‌. அதில்‌ சந்தேகமில்லை. 
ஆனால்‌, நதிகளின்‌ தோற்றத்தில்‌ ஏற்படும்‌ சில ரகசியங்களை வைத்து அதைப்‌ புனித 
நதிகள்‌, ஜீவ நதிகள்‌ என்று அழைப்பதுண்டு. உதாரணமாக, ட காவிரி கொள்ளிடம்‌, நூபுர 
கங்கை பல்குனி, காயத்ரி போன்ற நதிகளை ஜீவ நதிகள்‌ என்று அழைக்கின்றனர்‌. 
காரணம்‌, இத்தகைய நதிகளின்‌ ஜீவ சக்திகள்‌ அவை தோற்றம்‌ கொள்ளும்‌ இடத்திலிருந்து 
(கோமுகம்‌) மட்டும்‌ அல்லாது அவை பாயும்‌ இடம்‌ எங்கும்‌ புண்ணிய சக்தியால்‌ 
நிரப்பப்படுகின்றன என்பதே இதுவரை நீங்கள்‌ அறியாத தேவ இரகசியம்‌. 


எனவே இத்தகைய ஜீவ நதிகளால்‌ பைரவ மூர்த்திக்கு அபிஷேக ஆராதனைகளை 
நிறைவேற்றி வந்தால்‌ எத்தகைய கால தோஷங்களையும்‌ எளிதில்‌ களையலாம்‌ என்பது 
பெரியோர்கள்‌ கண்ட உண்மை. 


மேலும்‌ கடவுளைக்‌ காண பெரியோர்கள்‌ பல மார்கங்களை உபதேசித்துள்ளனர்‌. 
பக்தியால்‌ கடவுளை அடையலாம்‌, சேவையால்‌ கடவுளை அடையலாம்‌, ஞானத்தால்‌ 
கடவுளை அடையலாம்‌ என்று இறை தரிசனத்தை நல்கும்‌ பல மார்கங்கள்‌ இருந்தாலும்‌ 
நமது குருநாதர்‌ பணிவால்‌ இறைவனை அடையலாம்‌ என்பது வலியுறுத்தி உள்ளார்‌. 
பணிந்தவனே பக்தன்‌. 

அதுபோல உண்மை எப்படி கடவுளைக்‌ காட்டும்‌ என்பதை வட வள ஜீவ 
நதிகளாகும்‌. காவிரி இரத்தத்தையும்‌ மர நிழலையும்‌ பற்றி தியானித்தால்‌ இந்த உண்மை 
விளங்கும்‌. அதிலிருந்து கிட்டும்‌ உபதேசமே சோற்றைப்‌ போடு சித்தனாவாய்‌ என்ற சித்த 
குரு மொழி. 

கழிப்பாலை கூஷீரதீர சித்தர்‌ 

சிதம்பரம்‌ அருகே உள்ள திருக்கழிப்பாலை திருத்தலத்தில்‌ சடையப்பன்‌ என்ற ஒ 
உத்தமர்‌ வாழ்ந்து வந்தார்‌. த்த அருகே உள்ள கொள்ளிட ஜீவ நதியிலிருர்‌ 
கொண்டு வந்து தினமும்‌ இத்திருத்த 

செய்து வந்தார்‌. 


ம்‌ தியி தீர்த்தம்‌ 
லத்தில்‌ உள்ள கால பைரவ மூர்த்திக்கு அபிஷேகம்‌ 


89 


இத்தல பைரவ மூர்த்தி காசி காலபைரவரைப்‌ போல்‌ அனுகிரக சக்திகளை அளிக்கக்‌ 
கூடியவர்‌, இம்மூர்த்தியின்‌ தோற்றமும்‌ காசி பைரவரைப்‌ போன்றே இருக்கும்‌. எத்தகைய 
காம தோஷங்களையும்‌ களைய வல்ல அற்புத அனுகிரக மூர்த்தி. 


மிகவும்‌ அற்புதமாக அவர்‌ இயற்றிய வழிபாட்டில்‌ மகிழ்ந்த இறைவன்‌ அவர்‌ கனவில்‌ 
தோன்றி, “நீர்‌ அருந்தும்‌ நான்‌ பால்‌ அருந்த மாட்டேனோ?” என்று கேட்டார்‌. 


சிதம்பர திருத்தலம்‌ 


மறுநாள்‌ காலையில்‌ விழித்தெழுந்தவுடன்‌ அக்கனவைப்‌ பற்றி யோசிக்கத்‌ 
தொடங்கினார்‌. அப்போது அவருக்கு இறை அடியார்களுக்கு பால்‌ அளிக்க வேண்டும்‌ 
என்பதைத்தான்‌ இறைவன்‌ நமக்குச்‌ சுட்டிக்‌ காட்டுகிறான்‌, என்று தெளிந்து நேரே சிதம்பர 
திருத்தலத்தை அடைந்தார்‌. 


சிதம்பர திருத்தலத்தில்‌ இறைவனை வழிபட வந்த ஒரு பக்தரின்‌ பாதங்களில்‌ கறந்த 
பசும்பாலைக்‌ கொண்டு அபிஷேகம்‌ நிறைவேற்றினார்‌. அவ்வாறு அபிஷேகப்‌ 
பிரசாதமாகப்‌ பெற்ற பாலின்‌ சில துளிகளை மட்டும்‌ உண்டு விட்டு தன்னுடைய 
ஊருக்குத்‌ திரும்பி விட்டார்‌. 

நாளாக நாளாக இதையே தன்னுடைய ஒரே வழிபாடாக மாற்றிக்‌ கொண்டு விட்டார்‌. 


தினமும்‌ சிதம்பரத்‌ ற்குச்‌ சென்று அங்கு வரும்‌ பக்தர்‌ ஒருவருக்கு பாலால்‌ அபிஷேகம்‌ 
செய்து அந்த பாலின்‌ சில துளிகளை மட்டும்‌ உண்டு வாழ்க்கையை நடத்தி வந்தார்‌. 


ஆரம்பத்தில்‌ சடையப்பனைக்‌ கண்ட அனைவரும்‌ அவரைச்‌ சாதாரணமாக எண்ணி 
தங்கள்‌ பாதங்களில்‌ அவர்‌ பால்‌ அபிஷேகம்‌ செய்ய அனுமதித்தனர்‌. ஆனால்‌, நாட்கள்‌ 
செல்லச்‌ செல்ல அவர்களுக்கு தங்களைப்‌ பற்றியும்‌ சடையப்பனின்‌ பக்தி நிலை பற்றியும்‌ 
புரிய வந்ததால்‌ அவருடைய திருக்கரங்கள்‌ தீண்டும்‌ அளவிற்கு தாங்கள்‌ எந்தத்‌ தகுதியும்‌ 
உடையவர்கள்‌ அல்ல என்று உணர்ந்து அவரிடமிருந்து விலகிச்‌ செல்ல ஆரம்பித்தனர்‌. 


இதனால்‌ அவர்‌ பால்‌ அபிஷேகம்‌ செய்யும்‌ பணியில்‌ தொய்வு ஏற்பட்டது. சில நாட்கள்‌ 
நடைசாத்தும்‌ நேரம்‌ வரை இருந்து பார்த்தாலும்‌ யாருமே அபிஷேகத்திற்கு முன்‌ வராத 
சோதனை காலமும்‌ வர ஆரம்பித்தது. ஒரு கால கட்டத்தில்‌ தொடர்ந்து 21 நாள்‌ எவருமே 
சடையப்பனிடம்‌ அபிஷேகம்‌ நிறைவேற்றிக்‌ கொள்ள முன்‌ வரவில்லை. சடையப்பனும்‌ 
அபிஷேகம்‌ செய்யாமல்‌ எந்த உணவையும்‌ ஏற்பதில்லை, என்ற வைராக்யத்தையும்‌ 
விடாப்‌ பிடியாக வைத்திருந்தார்‌. 


அதனால்‌ சடையப்பனின்‌ உடலில்‌ வலிமை குன்றியது. தொடர்ந்த பட்டினியால்‌ அவர்‌ 
கண்‌ பார்வை மங்கியது. நடை தள்ளாடியது. கை, கால்கள்‌ தளர்ந்து போய்‌ விட்டன. 
இந்நிலையில்‌ 22வது நாள்‌ சிவபெருமான்‌ தானே தன்னுடைய நாடகத்தை ஒரு 
முடிவுக்குக்‌ கொண்டு வர விழைந்தவராய்‌ சிதம்பரத்திற்கு எழுந்தருளினார்‌. ஒரு தாழ்ந்த 
குலத்தவரின்‌ தோற்றத்தில்‌ சிதம்பரம்‌ திருக்கோயிலை அடைந்தார்‌. 


கைகளில்‌ நரிப்‌ பல்‌, புலித்தோல்‌, மான்‌ தோல்‌, திறந்த உடம்பு, காவி படிந்த பற்கள்‌, 
தலையில்‌ சிவப்பு நிற முண்டாசு, கையிலும்‌, கழுத்திலும்‌ முடிச்சு, முடிச்சாக பல வண்ண 
கயிறுகள்‌, உடல்‌ எங்கும்‌ புலால்‌ நாற்றம்‌, மாதக்‌ ப வண த்‌ பார்க்காமல்‌ 
அழுக்கேறிய உடம்பு இத்தகைய தோற்றத்தில்‌ அவர்‌ திருக்‌ ரதன்‌ பிரவேசிக்க 
முற்பட்டார்‌. இந்த கோலத்தைக்‌ கண்ட அர்ச்சகர்கள்‌ அவரை கோயி ள்‌ 
அனுமதிக்கவில்லை. அப்படியானால்‌ அவருடைய தோற்றம்‌ எப்படி இருக்கும்‌ என்று 
நீங்களே யூகித்துக்‌ கொள்ளுங்கள்‌, 


90 


நமக்கு சோதனை என்றால்‌ சிவனிடம்‌ முறையிடலாம்‌. சிவனுக்கே சோதனை என்றால்‌ 
?? 


எனவே, அனுமதி மறுக்கப்பட்டதால்‌ சிவபெருமான்‌ கோயிலினுள்‌ செல்லாமல்‌ கோயில்‌ 
வெளிப்‌ பிரகாரத்திலேயே வலம்‌ வந்து கொண்டிருந்தார்‌. சடையப்பன்‌ கோயிலின்‌ 
உட்புறத்திலிருந்து எவராவது பக்தர்கள்‌ வருகிறார்களா என்று சுற்றும்‌ முற்றும்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருந்தார்‌. அவரும்‌ காலையிலிருந்து நூற்றுக்‌ கணக்கான பக்தர்களைக்‌ கேட்டு 
me பார்த்து விட்டார்‌. எவரும்‌ அவரிடம்‌ பால்‌ அபிஷேகம்‌ செய்து கொள்ள முன்‌ 
வரவில்லை. 


அத்தருணத்தில்தான்‌ வெளிப்‌ பிரகாரத்தில்‌ சிவபெருமான்‌ வலம்‌ வந்து கொண்டிருந்தார்‌. 
அவர்‌ மேல்‌ இவர்‌ பார்வை பட்டது. இறைவனின்‌ மேல்‌ உள்ள அதீதமான பக்தியால்‌, 
குழந்தை தாயை இனங்‌ கண்டு கொள்வதுபோல சிவபெருமானின்‌ மேல்‌ தன்னையும்‌ 
அறியாமல்‌ ஒரு தெய்வீக ஈர்ப்பு ஏற்படுவதைக்‌ கண்டு வெளிப்‌ பிரகாரம்‌ நோக்கி 
விரைந்தோடினார்‌ சடையப்பன்‌. 


அப்‌ செல்லும்போது கால்‌ தடுக்கி கீழே விழுந்து மயக்கமானார்‌. மீண்டும்‌ மயக்கம்‌ 

தளிந்து எழுந்து பார்த்தால்‌ சிவபெருமான்‌ பிரகாரத்தின்‌ மறுகோடியில்‌ வேகமாகச்‌ 

சென்று கொண்டிருந்தார்‌. சடையப்பன்‌ விடாது அவரைத்‌ தொடர்ந்து தள்ளாடி தள்ளாடி 

ஒட றுதியில்‌ சாஷ்டாங்கமாக விழுந்து அவர்‌ இரண்டு பாதங்களையும்‌ கெட்டியாகப்‌ 
டித்துக்‌ கொண்டார்‌. 


” சுவாமி, பல நாட்களாக அடியேன்‌ நிறைவேற்றும்‌ பால்‌ அபிஷேகத்தை எவரும்‌ ஏற்றுக்‌ 
கொள்ள மறுக்கிறார்கள்‌. ட யன்‌ கடவுள்‌ பக்தி மிகவும்‌ குறைந்து போய்‌ விட்டது 
போல்‌ தெரிகிறது. நீங்களும்‌ அடியேனின்‌ பக்திக்‌ குறைவைக்‌ காரணம்‌ காட்டி 
அபிஷேகத்தை நிராகரித்து விடாதீர்கள்‌, என்று கதறி அழுதார்‌. 


சிவன்‌ வேண்டுமென்றே பிடிவாதம்‌ பிடிப்பது போல்‌, 'சுவாமி, இது என்ன அபச்சாரம்‌, 
நானோ தாழ்ந்த ஜாதிக்‌ காரன்‌. என்னுடைய காலை நீங்கள்‌ தீண்டலாமா? எந்தத்‌ தகுதியும்‌ 
இல்லாத இந்த சண்டாளனை நீங்கள்‌ தொட்டால்‌ உங்களைத்தான்‌ பாவத்‌ தொற்றிக்‌ 
கொள்ளும்‌,” என்று கூறி சடையப்பனின்‌ பிடியிலிருந்து நழுவ முயன்றார்‌. ஆனால்‌, 
சடையப்பன்‌ உடும்புப்‌ பிடியாக சுவாமியின்‌ திருப்பாதங்களைப்‌ பற்றிக்‌ கொண்டு 
தன்னுடைய குடுவையில்‌ இருந்த பசும்பாலை எம்பெருமானின்‌ திருப்பாதங்களில்‌ 
வார்த்தார்‌. 

அடுத்த விநாடி கண்ணைப்‌ பறிக்கும்‌ மின்னல்‌ ஒளி ஆலயம்‌ எங்கும்‌ ஒளிர்ந்தது. 
ஆலயமணி தானாக ஒலிக்க ஆரம்பித்தது. சங்கு, பேரிகை வாத்தியங்கள்‌ 
வானத்திலிருந்து எழுந்தன. திருக்கோயிலில்‌ இருந்த அனைத்து பக்தர்களும்‌ இந்த 
அதிசயத்தைக்‌ கண்டு சடையப்பனைச்‌ தந்து கொண்டு ஆரவாரித்தனர்‌. சடையப்பன்‌ 
என்னும்‌ மனிதர்‌ க்ஷரதீர சித்தர்‌ என்னும்‌ பெருஞ்‌ சோதியாய்‌ தில்லைப்‌ பரவெளியில்‌ 
கலந்தார்‌. 


ச்ஷிரதீர சித்தரின்‌ திருஉருவத்தை சிதம்பரம்‌ திருத்தலத்தில்‌ இன்றும்‌ தரிசித்து மகிழலாம்‌. 
சுத்தமான பசுவின்‌ பாலால்‌ அபிஷேக ஆராதனைகள்‌ செய்து இவரை வழிபட்டால்‌ 
அனைத்து விதமான கால தோஷங்களும்‌ நிவர்த்தியாக எம்பெருமான்‌ அருள்புரிவார்‌. 


கடவுள்‌ உண்டு, கடவுள்‌ உண்டு, கடவுள்‌ உண்டு என்று நமது வெங்கடராம சுவாமிகள்‌ 
ஆணித்தரமாக முழங்குவதோடு மட்டும்‌ அல்லாமல்‌ பல சமயங்களிலும்‌ இறை 
தரிசனத்தை தன்னை நம்பிய அடியார்களுக்கு நேரிடையாகவே அளித்திருக்கிறார்‌ 
என்பது உண்மையே. 


91 


சில வருடங்களுக்கு முன்‌ நமது சுவாமிகள்‌ சிதம்பரம்‌ திருத்தலத்திற்கு தரிசனத்திற்காக 
சென்றபோது மேற்சொன்ன அதே அங்க அடையாளங்களுடன்‌ சிவபெருமான்‌ எழுந்தருள 
அவருக்கு நமது சுவாமிகள்‌ அமுது படைத்ததை அவருடன்‌ அப்போது கூடி இருந்த 
அடியார்கள்‌ த்‌ ர்சணம்‌ செய்யும்‌ பாக்கியத்தைப்‌ பெற்றனர்‌. 


எனவே குருவருளும்‌ திருவருளும்‌ ஒருங்கே அளிப்பதே பைரவ வழிபாடு என்பதற்கு 
மேலும்‌ சான்று வேண்டுமா? 


ஓம்‌ குருவே சரணம்‌ 
ஓம்‌ ஹ்ரீம்‌ மஹாபைரவாய நமஹ 


நம்‌ ஒவ்வொருவரின்‌ அனைத்து கர்மவினைகளும்‌ தீர்ந்து, வளமோடும்‌,நிம்மதியோடும்‌ 
வாழ குலதெய்வ வழிபாடும்‌,பைரவ வழிபாடும்‌ செய்தாலே போதும்‌;இந்த உண்மை 
ஒவ்வொரு மனிதர்களிடமும்‌ சென்றடைய வேண்டும்‌ என்பதற்காகவே ஜயா 
சகஸ்ரவடுகர்‌ அவர்களின்‌ ஆசியோடு இந்த வலைப்பூ நடத்தப்படுகிறது.மேலும்‌ 
விபரமறிய ஃஃா௱igakkadal@துக.c௦௱ என்ற மின்‌ அஞ்சலைத்‌ தொடர்பு கொள்ளவும்‌. 


வீட்டில்‌ ஸ்ரீரீரீசொர்ணாகர்ஹண பைரவரை வழிபடும்‌ முறை: 


உலகில்‌ வாழ்ந்து வரும்‌ மாந்தர்கள்‌ அனைவரையும்‌ அவரவர்‌ முற்பிறவி 
கர்மாக்களின்படி படைத்து வருபவர்‌ அயன்‌ என்ற பிரம்மன்‌.அவ்வாறு படைக்கப்பட்ட 
மாந்தர்களை காத்து வருபவர்‌ மால்‌ என்ற மஹாவிஷ்ணு. மாந்தர்களின்‌ அனைத்து 
கர்மவினைகளையும்‌ அழித்து முக்தியைத்‌ தருபவர்‌ ருத்ரன்‌. 


இந்த மும்மூர்த்திகளையும்‌ அந்த சதாசிவன்‌ சார்பாக நிர்வாகித்து வருபவரே 
காலபைரவப்‌ பெருமான்‌.ஸ்ரீகால பைரவப்‌ பெருமானின்‌ உயர்ந்த அவதாரமே 
ஸ்ரீரீசொர்ணாகர்ஷண பைரவர்‌. 


நமது மூளையில்‌ இருக்கும்‌ ரத்த சிகப்பணுக்களை இயக்குபவர்‌ சூரியபகவானே! 
ஒவ்வொரு ஜாதகருக்கும்‌ ஆத்மாக்காரகனாக இருந்து நமது பாவை இயக்கி வருபவர்‌ 
சகூரியபகவான்‌;அப்பேர்ப்பட்ட சூரியனுக்குள்‌ இருந்து அருள்பாலித்து வருபவள்‌ 

காயத்ரிதேவி;ஆனால்‌,சூரியனின பிராண தேவதையாக இருப்பவர்‌ 

ஸ்ரீரீசொரணாகர்ஷண பைரவர்‌! அனைத்து குலதெய்வங்களுக்கு அருளாற்றலை 

நாடி தோறும்‌ வழங்கிக்‌ கொண்டிருப்பவரும்‌ இவரேபழங்காலத்தில்‌ 

சேர,சோழ,பாண்டிய மன்னர்களும்‌ மற்றும்‌ ஏராளமான குறுநில மன்னர்களும்‌ தமது 
பொக்கிஷ அறையில்‌ ஸ்ரீர்்ரீசொர்ணாகர்ஷண பைரவரை ஸ்தாபித்து வழிபட்டு 
வந்துள்ளனர்‌;இந்த வழிபாடு அவ்வளவு ரகசியமாக 
செய்து,வளமோடும்‌,வலிமையோடும்‌,சகல சம்பத்துக்களோடும்‌ வாழ்ந்து வந்துள்ளனர்‌; 


இந்த்‌ வழிபாட்டைப்‌ பின்பற்றுபவர்கள்‌ ஒரு போதும்‌ அசைவம்‌ சாப்பிடக்கூடாது;ஆண்கள்‌ 
எனில்‌,மதுப்பழக்கம்‌ அறவே இருக்கக்கூடாது;எவ்வளவுக்கெவ்வளவு ரகசியமாக இந்த 
வழிபாட்டைச்‌ செய்து வருகிறோமோ,அவ்வளவுக்கவ்வளவு விரைவான பலன்கள்‌ 
நமக்குக்‌ கிட்டும்‌; 


எவ்வளவு ரகசியமாக இந்த வழிபாட்டை செய்கிறோமோ,அவ்வளவு விரைவாக நமது 
பொருளாதார நெருக்கடிகள்‌ விலகும்‌;கடன்கள்‌ தீரும்‌; அரசு வேலை 
கிடைக்கும்‌;நிறுவனம்‌ வளர்ச்சியடையும்‌;வராக்கடன்‌ வசலாகும்‌;ஆரோக்கியம்‌ 
மேம்படும்‌;தெரியாத குலதெய்வத்தை அறிந்து கொள்வீர்கள்‌; கணவன்‌ மனைவி 
ஒற்றுமை மேம்படும்‌;பிரிந்திருந்த தம்பதியர்‌ ஒன்று சேருவர்‌;அவ்வாறு ஒன்று சேர்ந்தப்‌ 
பின்னர்‌ ஒருபோதும்‌ அவர்களிடையே மனக்கசப்பு வராது;குழந்தைகளின்‌ 
முரட்டுசுபாவம்‌ படிப்படியாக மாறும்‌;சுருக்கமாகச்‌ சொன்னால்‌ நமது நியாயமான 


92 


லட்சியங்கள்‌/கோரிக்கைகள்‌ நிறைவேறும்‌;கடந்த மூன்று வருடங்களில்‌ இந்த 
வழிபாட்டை உலகம்‌ முழுவதும்‌ ஏராளமானவர்கள்‌ செய்து வருகின்றனர்‌;அவ்வாறு 
தொடர்ந்து விட்டில்‌ வழிபட்டதால்‌, ஒவ்வொருவருக்குமே மேற்கூறிய பலன்களில்‌ 
ஏதாவது ஒன்று அல்லது ஒன்றுக்கும்‌ மேற்பட்ட பலன்கள்‌ கிடைத்துள்ளன;கிடைத்து 
வருகின்றன; 


18 வயது நிரம்பிய எவரும்‌ இந்த வழிபாட்டை தினமும்‌ பின்பற்றலாம்‌; தம்பதியர்‌ 
ஒன்றாக தினமும்‌ இந்த வழிபாட்டை தினமும்‌ பின்பற்றி வந்தால்‌ சற்றும்‌ எதிர்பாராத 
அபரிதமான பலன்கள்‌ கிட்டும்‌;சாதி,சமய வேறுபாடுகள்‌ இன்றி பக்தி உணர்வு உள்ள 
எவரும்‌ இந்த வழிபாட்டைப்‌ பின்பற்றலாம்‌; 


கையால்‌ செய்யப்பட்ட வெல்லக்கட்டிகள்‌ குறைந்தது இரண்டு 


மஞ்சள்‌ துண்டு,(வசதியுள்ளவர்கள்‌ மஞ்சள்‌ பட்டுத்துண்டு,மண்‌ அகல்விளக்கு 
ஒன்று,சுத்தமான பசுநெய்‌ குறைந்தது 250 மிலி,சந்தன வாசம்‌ தரும்‌ பத்தி பாக்கெட்‌ 
பெரியது இரண்டு,அரைக்கப்பட்ட சந்தனம்‌ குறைந்தது ரூ.10/-க்கு,எவர்சில்வர்‌ கிண்ணம்‌ 
ஒன்று,காகிதத்தில்‌ செய்யப்பட்ட தட்டுக்கள்‌ 100(கிராமப்பகுதியில்‌ 
வசிப்பவர்கள்‌/விட்டிற்குள்ளேயே வாழைத்தோட்டம்‌ வைத்திருப்போர்‌ வாழை இலையை 
தினமும்‌ பயன்படுத்திக்‌ கொள்ளலாம்‌.(இவைகள்‌ அனைத்தையும்‌ மூன்று மாதத்திற்குத்‌ 
தேவையான அளவுக்கு வாங்கி வைத்துக்கொள்வது உத்தமம்‌) 


தினமும்‌ காலை 4.30 மணி முதல்‌ காலை 8 மணிக்குள்‌ இந்த வழிபாட்டைச்‌ 
செய்துவருவது உத்தமம்‌.வீட்டின்‌ பூஜையறையில்‌ ஸ்ரீ சொர்ணாகர்ஷண பைரவப்‌ 
போட்டோவை வடக்கு நோக்கி வைத்துக்‌ கொள்ள வேண்டும்‌;அந்தப்‌ படத்தின்‌ அருகில்‌ 
கிழக்கு நோக்கி( ஒரு மஞ்சள்‌ துண்டின்‌ மீது-இந்த வழிபாட்டுக்கு மட்டுமே பயன்படுத்த 
வேண்டும்‌;ஒருபோதும்‌ வேறு எந்த காரியத்திற்கும்‌ இதைப்பயன்படுத்தக்கூடாது) 
அமர்ந்து கொள்ள வேண்டும்‌;செவ்வரளி மாலையை ஸ்ீ்ரீரீசொர்ணாகர்ஷண 
பைரவருக்கு அணிவிக்க வேண்டும்‌;(தினமும்‌ முடியாவிட்டால்‌ வெள்ளிக்கிழமை 
மட்டுமாவது).கிழக்கு நோக்கி மண்விளக்கில்‌ நெய்தீபம்‌ ஏற்ற வேண்டும்‌;சந்தனத்‌ை 
தண்ணீரில்‌ குழைத்து ம பைரவரின்‌ நெற்றியில்‌ நமது மோதிர 
விரலால்‌ வைக்க வேண்டும்‌;பிறகு அவரது பாதத்திலும்‌,பிறகு ஸ்ர்ரரசொர்ணதாதேவியின்‌ 
நெற்றி,சலாயுதம்‌,அமிர்தகலசம்‌ போன்றவைகளில்‌ வைக்க வேண்டும்‌;குங்குமம்‌ 
வைக்கக்‌ கூடாது;பிறகு,சந்தனப்‌ பத்தியை பொருத்தி அவருக்குக்‌ காட்ட வேண்டும்‌;பத்தி 
ஸ்டாண்டில்‌ வைத்துவிட்டு. ஸ்ரீரீசொர்ணாகர்ஷண பைரவர்‌ 108 போற்றி/1008 
போற்றியை ஜபிக்க வேண்டும்‌.(வாய்விட்டுப்‌ பாடக்கூடாது) 


இவ்வாறு பாடுவதற்கு முன்பே,விட்டில்‌ சமையல்‌ முடிந்திருந்தால்‌,நாம்‌ சாப்பிடுவதற்கு 
முன்பாக ஒரு கிண்ணத்தில்‌ சாதத்தை வைக்க வேண்டும்‌;அத்துடன்‌ கொஞ்சம்‌ 
வெல்லத்தூளைச்‌ சேர்க்க வேண்டும்‌;இந்த வெல்லத்தூள்‌ சேர்த்த சாதக்கிண்ணத்தை 
மற்று சார்ணாகர்ஷண பைரவப்‌ பெருமானின்‌ படத்தின்‌ முன்பாக வைக்க 
வண்டும்‌;பல வீடுகளில்‌ மேலே கூறியபடி வ ட்‌ செய்யும்‌ போது சமைத்திருக்க 
மாட்டார்கள்‌;எனவே,இந்த வழிபாடு முடித்துவிட்டு, எப்போது சமையல்‌ 
நிறைவடைகிறதோ அப்போது மேலே கூறியவிதமாக படையலை வைக்க வேண்டும்‌. 


இரவில்‌ தூங்குவதற்கு முன்பு வெள்ளிக்கிழமைகளில்‌ திருஷ்டி சுற்றிப்‌ போடுவதற்கு 
முன்பு) படையலாக காலையில்‌ வைத்த வெல்லம்‌ கலந்த சாதத்தை த்க்‌ 
இருந்து இன்னொரு கிண்ணம்‌ அல்லது காகிதத்‌ தட்டில்‌ கொட்டி, வீட்டிற்கு வெளியே 
ரமான இடத்தில்‌ வைத்துவிட வேண்டும்‌.பல நாட்கள்‌/வாரங்கள்‌ கழித்து பைரவர்‌ வந்து 
இந்த்‌ படையலைச்‌ சாப்பிடுவதைக்‌ காண்பீர்கள்‌;அதுவரை ஒவ்வொரு நாளும்‌ நாம்‌ 
டிற்கு வெளியே படையல்‌ வைப்பதோடு நமது வழிபாடு நிறைவடைந்துவிடுகிறது. 


93 


இந்த பாட்டிய பவப்‌ செய்து வரும்‌ நாட்களில்‌ தீட்டு 
நிகழ்ச்சிகளில்‌(ஜனனம்‌,ருது,சிவனடி சேர்தல்‌) கலந்து கொண்டால்‌ 30 நாட்களுக்கு இந்த 
வழிபாட்டுமுறைக்கு விடுமுறை விடுவது அவசியம்‌; 


பல குடும்பங்களுக்கு ஒரே ஒரு அறைதான்‌ விடாகவே இருக்கிறது;அவர்கள்‌ அந்த ஒரே 
ஒரு அறையில்‌ இந்த வழிபாட்டைச்‌ செய்யலாம்‌;பெரும்பாலும்‌ இல்லத்தரசிகளே 
செய்வது நன்று;அவ்வாறு இல்லத்தரசிகள்‌ வழிபாடூ செய்து வரும்‌ நாட்களில்‌,உடன்‌ 
தமது மகளுக்குப்‌ பயிற்றுவிப்பது நன்று;ஏனெனில்‌,மாதத்தில்‌ சில நாட்களில்‌ தனக்குப்‌ 
பதிலாக தமது மகளைக்‌ கொண்டுமாற்று ஆள்‌) வழிபாடு செய்து கொள்ளலாம்‌; 


இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்து வரும்‌ போது,ஒவ்வொரு 180 நாட்களுக்கு 
ஒருமுறையும்‌,நமது கடுமையான பொருளாதாரச்‌ சிக்கல்கள்‌ தீர்ந்துவிடும்‌;அல்லது நமது 
நியாயமான நீண்டகால ஏக்கங்கள்‌ நிறைவேறத்‌ துவங்கும்‌;குறைந்தது மூன்று ஆண்டுகள்‌ 
வரையிலும்‌, அதிகபட்சம்‌ நமது ஆயுள்‌ முழுவதும்‌ வீட்டில்‌ இந்த வழிபாட்டைச்‌ செய்து 
வர சகல சம்பத்துக்களும்‌ நம்மைத்‌ தேடி வரும்‌;அவ்வாறு வரும்‌ சம்பத்துக்கள்‌ மூன்று 
தலைமுறை வரை நிலைத்து நிற்கும்‌; 


தொலைதூர மாநிலங்கள்‌,அயல்நாடுகளில்‌ வசிப்பவர்கள்‌ மேலே கூறிய பொருட்களில்‌ 
ஏதாவது ஒருசில பொருட்கள்‌ கிடைக்காமல்‌ அவதிப்படுவர்‌;அவர்கள்‌ நெய்தீபம்‌ 

ஏற்றிவிட்டு, ஸ்ர்்ர்ரீ சொர்ணாகர்ஷண பைரவர்‌ 108 போற்றி/1008 போற்றிசொர்ணபைரவ 
அஷ்டகம்‌ இவைகளில்‌ ஏதாவது ஒன்றை மட்டும்‌ தினமும்‌ பாடிவருவது போதுமானது. 


மற்‌ சொர்ணாகர்ஷண பைரவருக்கு அணிவிக்கப்படும்‌ செவ்வரளி மாலையை 24 மணி 
நரத்திற்குள்‌ எடுத்துவிடவேண்டும்‌;காய்ந்த பூக்கள்‌ ஒருபோதும்‌ அவரது படத்தின்‌ மீது 
இருக்கக்‌ கூடாது;இவருக்கு ஒருபோதும்‌ மல்லிகைப்‌ பூக்கள்‌ 
அணிவிக்கக்கூடாது.கோவிலில்‌ வழிபட ஏற்றவர்‌ ஸ்ரீகாலபைரவர்‌;விட்டில்‌ வழிபட 
உகந்தவர்‌ ஸ்ரீஸ்ரீ.ர்சொர்ணாகர்ஷண பைரவர்‌!!! 


பைரவ விழாக்களில்‌ முக்கியமானது சம்பா சஷ்டி: 


தற்காலத்தில்‌ தொலைக்காட்சி,ஆன்மீகச்‌ சொற்பொழிவுகளில்‌ சிவனுக்கு ஐந்து 
குழந்தைகள்‌ இருக்கிறார்கள்‌;விநாயகர்‌,மு ருகர்‌,ஐயப்பன்‌,வீரபத்திரர்‌,பைரவர்‌ -இவர்கள்‌ 
அனைவருமே சிவனின்‌ குழந்தைகள்‌ என்று திரித்துச்‌ சொல்கிறார்கள்‌;இதைவிட 
முட்டாள்த்தனம்‌ வேறு இல்லை; 


சிவனின்‌ குழந்தைகள்‌ விநாயகரும்‌,முருகக்‌ கடவுளுமே! சிவனின்‌ அவதாரமாக 
இருப்பவர்கள்‌ பைரவப்‌ பெருமானும்‌,வீரபத்திரரும்‌.முன்னொரு காலத்தில்‌ மணி,மல்லன்‌ 
என்ற இரு அசுரர்கள்‌ பககக முன்னாக க்கப்‌ அன்ய கொடுத்து 
வந்தனர்‌;முனிவர்கள்‌ படைப்புக்கடவுளாகிய பிரம்மாவிடம்‌ முறையிட்டனர்‌; அவரோ 
திருமாலிடம்‌ முறையிட்டார்‌;இருவரும்‌ சதாசிவனிடம்‌ சென்று 
முறையிட்டனர்‌;சதாசிவன்‌ தனது அம்சமான மார்த்தாண்ட பைரவரை 
ஏவினார்‌;மார்த்தாண்ட பைரவர்‌ குதிரை மீது ஏறி போருக்குக்‌ கிளம்பினார்‌;குதிரை மீது 
அமர்ந்தவாறே சலாயுதத்தால்‌ மணி,மல்லன்‌ இருவரையும்‌ கொன்றொழித்தார்‌;இந்த 
வரலாறு பிரம்மாண்டபுராணத்தில்‌ விரிவாக கூறப்பட்டுள்ளது. மார்கழி மாதம்‌ சுக்லபட்சம்‌ 
“ஐந்து நாள்‌ நவராத்திரி விழா” சிறப்பாகக்‌ கொண்டாடப்படுகிறது. இதனையே சம்பா சஷ்டி 
என்று மஹாராஷ்டிரா மாநிலத்தில்‌ மல்லாரி என்ற இடத்தில்‌ பல நூற்றாண்டுகளாகக்‌ 
கொண்டாடி வருகின்றனர்‌. 


ஸ்ரீரீரீசொர்ணாகர்ஷண பைரவர்‌ வழிபாடு தந்த மூன்று வரங்கள்‌: 


மற்‌ சொர்ணாகர்ஷண பைரவர்‌ படத்தை நம்மிடமிருந்து வாங்கி,பிரேம்‌ 
பாட்டு,விட்டில்‌ வடக்கு நோக்கி வைத்தனர்‌;தினமும்‌ அதிகாலையில்‌ 


94 


ஸ்ர்்ரீரரீசொர்ணாகர்ஷண பைரவரைப்‌ போற்றும்‌ சொர்ணபைரவ அஷ்டகத்தை 27 முறை 
பாடினர்‌;காலை 4.30 முதல்‌ 5 மணிக்குள்‌ காலைக்‌ கடமைகளை 
நிறைவேற்றிவிட்டு,கிழக்கு நோக்கி ஒரு மஞ்சள்‌ துண்டின்‌ மீது 
அமர்ந்து,சொர்ணாகர்ஷண பைரவர்‌ படத்தின்‌ முன்பாக ஒரு நெய்தீபத்தை ஏற்றி 
வைத்தனர்‌; 


1) முதலில்‌ ஓம்‌ கணபதி நமஹ என்று ஒருமுறையும்‌ 

2) ட்ப (அவர்களின்‌ குல தெய்வம்‌) நமஹ என்று ஒருமுறையும்‌ ஜபித்துவிட்டு, 

3) சொர்ணபைரவ அஷ்டகத்தை 27 முறை மனதிற்குள்‌ பாடினர்‌;இப்படி 27 முறை 
பாடிட,90 நிமிடங்கள்‌ ஆயின; நமது நியாயமான 
கோரிக்கை/ஏக்கங்கள்‌/நோக்கங்கள்‌ எதுவாக இருந்தாலும்‌, தினமும்‌ 
ஸ்ர்்ரீரீசொர்ணாகர்ஷண பைரவர்‌ வழிபாடு செய்வதன்‌ மூலமாக நிச்சயமாக 
அடைய முடியும்‌.(அசைவம்‌ சாப்பிடுவதை நிரந்தரமாக கைவிட வேண்டும்‌;மது 
முதலான போதைப்‌ பொருட்களையும்‌ நிறுத்த வேண்டும்‌;பிறகே இந்த 
வழிபாட்டை ஆரம்பிக்க வேண்டும்‌). 


நமது ஐயா சகஸ்ரவடுகர்‌ அவர்களுடைய ஆசியோடும்‌,வழிபாட்டின்‌ மூலமாக பலன்கள்‌ 
பெற்றவர்களின்‌ சம்மதத்தோடும்‌ இந்த பதிவு வெளியிடப்படுகிறது. 


இப்பிறவியிலேயே முக்தி கிட்டிட நாம்‌ என்ன செய்ய வேண்டும்‌ 


ஒரு துறவி குளக்கரையோரம்‌ நடந்து சென்று கொண்டிருந்தார்‌;அப்போது மீன்கள்‌ நீரின்‌ 
மேல்‌ துள்ளிக்‌ குதித்து விளையாடிக்‌ கொண்டிருப்பதைக்‌ கண்டார்‌;திடீரென அந்த 
இடத்திற்கு வந்த கழுகு கண்‌ இமைக்கும்‌ நேரத்தில்‌ நீரில்‌ விளையாடிக்கொண்டிருந்த 
ஒரு மீனைக்‌ கவ்விக்‌ கொண்டு செல்வதை பாரத்தார்‌;அப்போது அவருக்கு ஞானம்‌ 
பிறந்தது. 


அந்த மீனைப்‌ போல பக்தி என்னும்‌ கடலில்‌ மேலோட்டமாக இருந்தால்‌ மீனுக்கு ஏற்பட்ட 
கதிதான்‌ தனக்கும்‌ ஏற்படும்‌ என்பதை உணர்ந்தார்‌.எனவே, ஆழமான பக்திக்குச்‌ சென்று 
பைரவப்‌ பெருமானைச்‌ சரணாகதி அடைந்தால்‌ இப்பிறவியிலேயே முக்தி பெற முடியும்‌ 
என்று நம்பினார்‌.அந்த நம்பிக்கையை ஒவ்வொரு நிமிடம்‌ தோறும்‌ வளர்த்து எடுத்து,ஒரே 
பிறவியில்‌ பைரவ தரிசனமும்‌ பெற்றார்‌; 


ஆழமான பக்தியைப்‌ பெற வயிறு நிறையச்‌ சாப்பிடுதல்‌,தேவையில்லாத பேச்சு 
பேசுதல்‌,அடுத்தவரைப்பற்றி புறங்கூறுதல்‌,வம்பு பேசுதல்‌,தேவைக்கும்‌ அதிகமாக பணம்‌ 
சேர்த்தல்‌,அதை மேலும்‌ மேலும்‌ பெருக்குவதற்காக மட்டுமே சிந்தித்தல்‌;ஒழுக்கக்‌ 
கட்டுப்பாடுவிதிகளை அதன்‌ நோக்கங்களைப்‌ பரிந்து கொள்ளாமல்‌ கண்மூடித்தனமாகப்‌ 
பின்பற்றுதல்‌ போன்ற விஷயங்களைத்‌ தவிர்த்தாலே படிப்படியாக ஆழ்ந்த பக்தி 
மனதினுள்‌ உருவாகிவிடும்‌. 


வங்காள மொழியில்‌ ஒரு பழமொழி உண்டு; நீங்கள்‌ செய்யும்‌ அனைத்து ஆன்மீகச்‌ 
செயல்களும்‌ மரண நேரத்தில்‌ சோதிக்கப்படும்‌; மரண நேரத்தில்‌ இறைவனை நினைவு 
கூர்ந்தால்‌ வெற்றி நம்‌ பக்கம்‌; 


எனவே,நாம்‌ ஒவ்வொருவரும்‌ மரண பயத்தில்‌ இருந்து முற்றிலும்‌ விடுபட்டு ஆன்மீகத்‌ 
தொண்டில்‌ ஆழமாகச்‌ செல்ல பைரவப்‌ பெருமானைத்‌ தஞ்சமடைவோம்‌. 


பைரவப்‌ பெருமானின்‌ அருளை உடனடியாகத்‌ தரும்‌ வளர்பிறை அஷ்டமி வழிபாடு: 
கேள்வி:வளர்பிறை அஷ்டமி வழிபாடு பற்றி கொஞ்சம்‌ சொல்ல முடியுமா? 


95 


பதில்‌: பைரவப்‌ பெருமானின்‌ அருள்‌ கிட்டிட தேய்பிறை னோ ரா ன்ப வரும்‌ ராகு 
காலத்தில்‌ வழிபாடு செய்வது நன்று.அதுவும்‌,அந்த நேரத்தில்‌ ஸ்ரீர்ர்ரசொர்ணகார்ஷண 
பைரவரை வழிபாடு செய்தால்‌ நமது பணம்‌ சார்ந்த பிரச்னைகள்‌ தீரும்‌; அப்படி நம 
பணம்‌ சார்ந்த பிரச்னைகள்‌ தீர குறைந்தது 12 தேய்பிறை அஷ்டமிகளுக்கு வழிபா 
செய்ய வேண்டும்‌. 


எமது ஆன்மீக ஆலோசனைப்படி,ஆன்மீகக்கடல்‌ வலைப்பூவில்‌ கடந்த மூன்று 
ஆண்டுகளாக தேய்பிறை அஷ்டமியைப்‌ பற்றி தொடர்ந்து பிரபலப்படுத்தியும்‌ 
வருகிறோம்‌. அதன்படி,தமிழ்நாடு முழுவதும்‌ ஏராளமானவர்கள்‌ தொடர்ந்து 12 தேய்பிறை 
அஷ்டமியன்று வரும்‌ ராகு காலத்தில்‌ அவரவர்‌ ஊர்களுக்கு அருகில்‌ அமைந்திருக்கும்‌ 
மம்‌ பைரவ சன்னதிகளுக்குச்‌ சென்று வழிபாடு செய்து தமது கடன்‌ 
ரச்னை,வராக்கடன்கள்‌ வ௲லாகுதல்‌,கொடுக்க வேண்டிய கடன்களைக்‌ கொடுத்தல்‌ 
போன்றவை தீர்ந்தும்‌ வருகின்றன .அவ்வாறு பிரச்னைகள்‌ தீர்ந்தவைகளைப்‌ பற்றி 
தினமும்‌ ஏராளமானவர்கள்‌ எமக்கு போனில்‌ தெரிவித்து நன்றி கூறியும்‌ வருகின்றனர்‌. 
இதில்‌ இருக்கும்‌ நடைமுறைச்‌ சிக்கல்‌ என்னவெனில்‌,தேய்பிறை அஷ்டமி வரும்‌ 
நாட்களில்‌ ராகு கால நேரத்தில்‌ பல ஆலயங்களில்‌ ஸ்ரீரீ்ரீசொர்ணாகர்ஷண பைரவ 
வழிபாடு செய்வதில்லை; அதற்கு 
முதல்‌ காரணம்‌: இது பற்றிய விழிப்புணர்வு இல்லாதது; 
இரண்டாவது காரணம்‌: பெரும்பாலும்‌ மதிய நேரத்தில்‌ ராகு காலம்‌ வருவது; 
மூன்றாவது காரணம்‌: தேய்பிறை அஷ்டமியானது ஒரு முழு நாளில்‌ வருவது 
குறைவு;ஒருநாள்‌ மதியம்‌ அல்லது மாலையில்‌ துவங்கி மறுநாள்‌ மதியம்‌ அல்லது 
மாலை வரை அமைகிறது. இதனால்‌,பல ஆலயங்களில்‌ முதல்‌ நாளே 
ஸ்ரீரீரீசொர்ணாகர்ஷண பைரவ வழிபாடு செய்து வருகின்றனர்‌. 
வளர்பிறை அஷ்டமியைப்‌ பொறுத்தவரையில்‌ தொடர்ந்து ஆறே ஆறு வளர்பிறை 
அஷ்டமிகளுக்கு மட்டும்‌ பைரவ வழிபாடு செய்தால்‌ போதுமானது.நமது நியாயமான 
கோரிக்கைகள்‌ நிச்சயமாகத்‌ தீர்ந்துவிடும்‌. 
மேலும்‌ வளர்பிறை அஷ்டமி வரும்‌ நாளில்‌ ராகு காலத்தில்‌ தான்‌ பைரவ வழிபாடு செய்ய 
வேண்டும்‌ என்று அவசியமில்லை; வளர்பிறை அஷ்டமி திதி அமைந்திருக்கும்‌ ஒரு 
நாளில்‌ எந்த நேரத்திலும்‌ பைரவ வழிபாடு செய்யலாம்‌. 
பைரவ வழிபாடு செய்வதற்கு உரிய பொருட்கள்‌ பட்டியல்‌ வருமாறு: 
அத்தர்‌,புனுகு,ஜவ்வாது,சந்தனாதித்தைலம்‌,செவ்வரளிமாலை,பால்‌,அரகஜா. 
இவைகளைக்கொண்டு பைரவ வழிபாடு செய்ய வேண்டும்‌. 
அபிஷேகம்‌ செய்யும்‌ போது நமது நியாயமான கோரிக்கைகள்‌ நிறைவேற பிரார்த்தனை 
செய்ய வேண்டும்‌. 
கேள்வி: வளர்பிறை அஷ்டமி நாளில்‌ சொர்ண பைரவரைத்தான்‌ வழிபட வேண்டுமா? 
இல்லை காலபைரவரை வழிபடலாமா? 
பதில்‌:தொடர்ந்து ஆறு வளர்பிறை அஷ்டமிகளுக்கும்‌ உங்கள்‌ ஊரில்‌ அமைந்திருக்கும்‌ 
எந்த ஒரு பைரவப்பெருமானையும்‌ வழிபடலாம்‌;ஆனால்‌,நீங்கள்‌ முதல்‌ வளர்பிறை 
அஷ்டமி நாளன்று எந்த பைரவப்‌ பெருமானை வழிபடுவீர்களோ,அவரையே ஆறு 
வளர்பிறை அஷ்டமி நாட்களும்‌ வழிபட வேண்டும்‌.மாற்றக்கூடாது. 


96 


கேள்வி:அப்போ காலபைரவரை முதல்‌ வளர்பிறை அஷ்டமியன்று வழிபாடு செய்தால்‌ 
ஆறு வளர்பிறைக்கும்‌ அவரையே தான்‌ வழிபாடு செய்ய வேண்டுமா? 


பதில்‌:ஆமாம்‌ 


கேள்வி:ஒருவரே வளர்பிறை அஷ்டமிக்கும்‌,தேய்பிறை அஷ்டமிக்கும்‌ பைரவ வழிபாடு 
செய்யலாமா? 


பதில்‌:வளர்பிறை அஷ்டமி வழிபாடு செய்பவர்கள்‌ தேய்பிறை அஷ்டமி வழிபாடு 
செய்யக்‌ கூடாது.உங்களுடைய அனைத்து கோரிக்கைகளும்‌ வளர்பிறை அஷ்டமி 
வழிபாட்டிலேயே கிடைத்துவிடும்‌. 


பைரவ அருளைப்‌ பெறும்‌ எளிய வழிமுறை: 


எந்த வழிபாடு செய்தாலும்‌,வழிபாட்டின்‌ முக்கிய அம்சமே நமது மனதிற்குள்‌ உருவாகும்‌ 
நம்பிக்கையே! ஒரு பழமையான சிவாலயம்‌ சென்று வழிபடும்‌ போது நமது 
நம்பிக்கையே அங்கே இருக்கும்‌ தெய்வ சக்திகளால்‌ 
கவனிக்கப்படுகிறது.நம்பிக்கையில்லாமல்‌ கடனே என்று வழிபட்டால்‌ நமது 
கோரிக்கைகள்‌ இறை சக்தியால்‌ கவனிக்கப்படுவதில்லை; 


ஒரு சாலையோர விநாயகர்‌ கோவிலுக்கு தினமும்‌ மனப்பூர்வமான நம்பிக்கையோடு 
சென்று நமது கோரிக்கையை வைத்தால்‌ நிச்சயம்‌ நமது நம்பிக்கை நிஜமாகும்‌. 

நமது நம்பிக்கையை எப்படி மனதிற்குள்‌ உருவகப்படுத்த வேண்டும்‌ தெரியுமா? எது 
நம்முடைய லட்சியமோ அதை அடைந்துவிட்டதாக நாம்‌ திரைப்படம்‌ போல கற்பனை 
செய்ய வேண்டும்‌.அவ்வாறு ஒவ்வொரு நாளும்‌ நினைக்கும்‌ போது அந்த லட்சியம்‌ 
நிறைவேறியதற்காக நாம்‌ இப்போது வழிபடும்‌ தெய்வத்திற்கு நன்றியும்‌ கூறும்‌ விதமாக 
சிந்திக்க வேண்டும்‌. இதைத்தான்‌ மனோதத்துவ டெக்னிக்குகளில்‌ Creative Visualization என்று 
று ரள டி தனமும்‌ அந்த சாலையோர விநாயகர்‌ கோவிலில்‌ வழிபடும்‌ 
போது(சாமி கும்பிடும்போது) திரைப்படம்‌ போல நினைக்கும்‌ போது ஒரு சில நாட்களில்‌ 
நமது ஆழ்மனம்‌ விழிக்கும்‌;அப்படி விழிக்கும்‌ போது நமது “லட்சியம்‌ நிறைவேறும்‌ 
விதமான நமது கற்பனைத்‌ திரைப்படம்‌” நமது ஆழ்மனதிற்குள்‌ பதிந்துவிடும்‌;அப்படி ஒரே 
ஒருமுறை பதிந்துவிட்டாலே அடுத்த சில நாட்கள்‌/ வாரங்களில்‌ நமது லட்சியம்‌ 
நிஜமாகத்‌ துவங்கும்‌. 


எப்போதும்‌ ஒரு தெய்வத்தை தினமும்‌ வழிபாடு செய்யும்‌ போது ஒரே ஒரு 
கோரிக்கையோடு மட்டுமே வழிபட வேண்டும்‌.அது நிறைவேறிய பின்னரே அடுத்த 
ம்‌ 


கோரிக்கையை பிரார்த்தனையாக வைக்க வேண்டும்‌. 


காலபைரவப்‌ பெருமானை வழிபடச்‌ செல்லும்‌ போது இப்படி கற்பனை செய்ய 
வண்டியதில்லை;ஏனெனில்‌,தொடர்ந்து நீங்கள்‌ ஸ்ரீகாலபைரவப்‌ பெருமானை வழிபடச்‌ 
செல்கிறீர்கள்‌ என்று வைத்துக்‌ கொள்வோம்‌;உங்கள்‌ தலைவிதியை நீங்களே மாற்றிடக்‌ 
காரணமாக இருக்கிறீர்கள்‌ என்று தான்‌ அர்த்தம்‌.மேலும்‌,ஸ்ரீகால பைரவப்‌ 
பெருமானைத்தவிர,வேறு எந்த தெய்வத்தை வழிபடச்‌ சென்றாலும்‌ நமது ஒரே ஒரு 
கோரிக்கையை திரும்பத்‌ திரும்ப நினைத்து வேண்டிக்கொண்டே இருந்தால்‌ தான்‌ அது 
நிறைவேறும்‌. 


காலபைரவப்‌ பெருமானை வழிபடச்‌ செல்லும்‌ போது எந்த கோரிக்கையும்‌ இல்லாமல்‌ 
றந்த மனதுடன்‌ போனாலே போதும்‌. இதுவும்‌ சரணாகதி தத்துவத்தின்‌ ஒரு அங்கமே 


நம்மை படைத்தவருக்குத்‌ தெரியாதா? எதை நமக்கு முதலில்‌ தர வேண்டும்‌; எதை நமக்கு 
இறுதியில்‌ தர வேண்டும்‌ என்று நம்மைப்‌ படைத்தவர்‌ பிரம்மாதான்‌.அதே பிரம்மாதான்‌ 


97 


நாம்‌ இப்பிறவியில்‌ இந்த ஆத்மா ஸ்ரீகாலபைரவப்‌ பெருமானை தொடர்ந்து வழிபாடு 
செய்து தனது காலத்தையே மாற்றிடப்‌ பிறந்திருக்கிறது என்றும்‌ நமது தலையெழுத்தில்‌ 
எழுதி அனுப்பியிருக்கிறார்‌. 


பைரவர்‌ : 


அதிபதி: தேவநாகரி 

தமிழ்‌ எழுத்துமுறை: பைரவர்‌ 
எழுத்து முறை: வையிரவன்‌, கஞ்சுகன்‌,நிர்வாணி 
வகை: சிவனின்‌ ஒரு மூர்த்தம்‌ 

ஆயுதம்‌: திரிசூலம்‌ 


பைரவர்‌ சிவபெருமானின்‌ அறுபத்து நான்கு திருமேனிகளுள்‌ ஒருவராவார்‌. இவர்‌ 
வைரவர்‌ என்றும்‌ அறியப்படுகிறார்‌. பைரவரின்‌ வாகனமாக நாய்‌ குறிப்பிடப்படுகிறது. 
இதனால்‌ தமிழ்நாட்டில்‌ நாய்களுக்கு பைரவர்‌ என்ற பொதுப்‌ பெயரும்‌ வழக்கத்தில்‌ 
இருக்கிறது. பைரவரை சொர்ணாகர்ஷண பைரவர்‌, யோக பைரவர்‌, ஆதி பைரவர்‌, கால 
பைரவர்‌, உக்ர பைரவர்‌ என்றெல்லாம்‌ அழைக்கின்றார்கள்‌. 


கால பைரவர்‌, சிவ பெருமானின்‌ ருத்திர ரூபமாக சொல்லப்படுபவர்‌; சிவன்‌ கோவிலின்‌ 
வட கிழக்குப்‌ பகுதியில்‌ நின்ற கோலத்தில்‌ காட்சி தருபவர்‌; ஆடைகள்‌ எதுவுமில்லாமல்‌ 
பன்னிரு கைகளுடன்‌ நாகத்தை பூணூலாகவும்‌, சந்திரனைத்‌ தலையில்‌ வைத்தும்‌, 
சூலாயுதம்‌, பாசக்‌ கயிறு, அங்குசம்‌ ஆகிய ஆயுதங்களைத்‌ தாங்கியும்‌ நிர்வாண ரூபமாய்க்‌ 
காட்சி தருபவர்‌. கால பைரவர்‌ சனியின்‌ குருவாகவும்‌, பன்னிரன்டு ராசிகள்‌, எட்டு 
திசைகள்‌, பஞ்ச பூதங்கள்‌, நவகிரகங்களையும்‌, காலத்தையும்‌ கட்டுப்படுத்துபவராகவும்‌ 
கூறப்படுகிறார்‌. 


பஞ்சகுண சிவமூர்த்திகளில்‌ பைரவர்‌ வக்ர மூர்த்தி என்று அறியப்பெறுகிறார்‌. 


அந்தகாசுரன்‌ எனும்‌ அசுரன்‌ சிவபெருமானிடம்‌ பெற்ற வரத்தால்‌ ஆணவம்‌ கொண்டு, 
தேவ முனிகளை வதைத்தான்‌. தேவர்களைப்‌ பெண்‌ வேடமிட்டு சாமரம்‌ வீசும்‌ ஏவலைச்‌ 
செய்யும்படி பணித்தான்‌. அந்தகாசுரன்‌ சிவனிமிருந்து இருள்‌ என்ற பெரும்‌ சக்தியைப்‌ 
பெற்றமையால்‌, உலகை இருள்மயமாக்கி ஆட்சி செய்தான்‌. தேவர்களும்‌, முனிவர்களும்‌ 
அவனை அழிக்க சிவனிடம்‌ வேண்டினார்கள்‌. தாருகாபுரத்தை எரித்த காலாக்னியை 
பைரவ மூர்த்தியாக சிவன்‌ மாற்றினார்‌. எட்டு திசைகளிலும்‌ இருந்த இருளை நீக்க எட்டு 
பைரவர்கள்‌ தோன்றியதாக புராணங்கள்‌ கூறுகின்றன. 


பைரவ மூர்த்தியை மூர்த்தி, பிரம்மசிரேச்சிதர்‌, உக்ர பைரவர்‌, க்ேத்ரபாலகர்‌, வடுகர்‌, 
ஆபத்துதாரனர்‌, சட்டைநாதர்‌, கஞ்சுகன்‌, கரிமுக்தன்‌, நிர்வாணி, சித்தன்‌, கபாலி, வாதுகன்‌, 
வயிரவன்‌ என்று பல பெயர்களில்‌ வணங்குகிறார்கள்‌. 


அட்சர பீடங்களின்‌ காவலன்‌ 


சிவபெருமானை பிரிந்த ஆதி சக்தி பிரம்மாவின்‌ மானசீக குமாரனான பிரஜாபதி தட்சன்‌ 
மகளாக பிறந்தார்‌. அவர்‌ தாட்சாயினி என்றும்‌ சதி தேவி என்றும்‌ அறியப்பட்டார்‌. பருவ 
வயதில்‌ சிவபெருமானின்‌ மீது காதல்‌ கொண்டு, தட்சனின்‌ விருப்பமின்றி திருமணம்‌ 
செய்து கொள்கிறார்‌. ஆணவம்‌ கொண்டிருந்த பிரம்ம தேவரின்‌ தலையை கொய்து 
பூசையின்றி போக சாபம்‌ அளித்தமையினால்‌ சிவபெருமான்‌ மீது பிரம்ம குமாரனான 
தட்சன்‌ கோபம்‌ கொண்டிருந்தார்‌. அதனால்‌ சிவபெருமான்‌ தாட்சாயினிக்கு அழைப்பு 
க்கிற யாகமொன்றை தொடங்குகிறார்‌. அந்த யாகத்தீயில்‌ சதிதேவி விழுந்து 
றக்கிறார்‌. 


98 


சிவபெருமான்‌ சத தனியாரின்‌ ப உடலோடு அலைவதைக்‌ கண்ட திருமால்‌, 
சிவபெருமானை அந்த மாயையிலிருந்து அகற்றுவதற்காக சக்ராயுதத்தினால்‌ திருமால்‌ 
அவ்வுடலை தகர்த்தார்‌. சதி தேவியாரின்‌ உடல்கள்‌ பல்வேறு பாகங்களாக பூமியில்‌ 
சிதறுண்டது. அவ்வாறு சிதருண்ட சதிதேவியின்‌ உடல்‌ பாகங்களை சிவபெருமான்‌ சக்தி 
பீடமாக மாற்றினார்‌. தாராகாசுரன்‌ போன்ற அரக்கர்களிடமிருந்து சக்தி பீடங்களையும்‌, 
அங்குவரும்‌ பக்தர்களைக்‌ காக்கவும்‌ ஒவ்வொரு சக்தி பீடத்திற்கும்‌ ஒரு பைரவரை 
காவல்‌ தெய்வமாக நியமனம்‌ செய்தார்‌. 


பைரவ வடிவங்கள்‌: 


மகா பைரவர்‌ எட்டு திசைகளை காக்கும்‌ பொருட்டு அஷ்டஎஎட்டூ) பைரவர்களாகவும்‌, 
அறுபத்து நான்கு பணிகளை செய்ய அறுபத்து நான்கு பைரவர்களாகவும்‌ விளங்குவதாக 
நம்பப்படுகிறது. மேலும்‌ சுவர்ண பைரவர்‌ போன்ற சிறப்பு பைரவ தோற்றங்களும்‌ 
காணப்படுகின்றன. 


அஷ்ட(எட்டு) பைரவர்கள்‌ 


திசைக்கொன்றென விளங்கும்‌ எட்டு பைரவர்கள்‌ அஷ்ட பைரவர்கள்‌ என்று 
அழைக்கப்படுகிறார்கள்‌. சில கோவில்களில்‌ பைரவிகளுடன்‌ இணைந்து தம்பதி 
சகிதமாகவும்‌ இந்த பைரவர்கள்‌ காட்சிதருகிறார்கள்‌. 


முதன்மைக்‌ கட்டுரை: அசிதாங்க பைரவர்‌: 


அசிதாங்க பைரவர்‌ அஷ்ட பைரவ மூர்த்தி வடிவங்களில்‌ முதன்மையானவர்‌ ஆவார்‌. 
இப்பைரவர்‌ காசி மாநகரில்‌ விருத்தகாலர்‌ கோவிலில்‌ அருள்செய்கிறார்‌. அன்ன 
பறவையினை வாகனமாக கொண்டவர்‌. நவகிரகங்களில்‌ குருவின்‌ கிரக தோசத்திற்காக 
அசிதாங்க பைரவரை வணங்குகிறார்கள்‌. இவருடைய சக்தி வடிவமாக சப்த கன்னிகளில்‌ 
ஒருத்தியான பிராம்ஹி விளங்குகிறாள்‌. 


முதன்மைக்‌ கட்டுரை: ௬௬ பைரவர்‌: 


௬௬ பைரவர்‌ அஷ்ட பைரவ மூர்த்தி வடிவங்களில்‌ இரண்டாவது தோற்றமாவார்‌. 
இப்பைரவர்‌ காசி மாநகரில்‌ காமாட்சி கோவிலில்‌ அருள்செய்கிறார்‌. ரிசபத்தினை 
வாகனமாக கொண்டவர்‌. நவகிரகங்களில்‌ சுக்கிரனின்‌ கிரக தோசத்திற்காக இந்த 
பைரவரை சைவர்கள்‌ வணங்குகிறார்கள்‌. இவருடைய சக்தி வடிவமாக சப்த கன்னிகளில்‌ 
ஒருத்தியான காமாட்சி விளங்குகிறாள்‌. 


முதன்மைக்‌ கட்டுரை: சண்ட பைரவர்‌: 


சண்ட பைரவர்‌ அஷ்ட பைரவ மூர்த்தி வடிவங்களில்‌ மூன்றாவது தோற்றமாவார்‌. 
இப்பைரவர்‌ காசி மாநகரில்‌ துர்க்கை கோவிலில்‌ அருள்செய்கிறார்‌. மயிலை வாகனமாக 
கொண்டவர்‌. நவகிரகங்களில்‌ செவ்வாய்‌ கிரக தோசத்திற்காக இந்த பைரவரை சைவர்கள்‌ 
வணங்குகிறார்கள்‌. இவருடைய சக்தி வடிவமாக சப்த கன்னிகளில்‌ ஒருத்தியான 
கெளமாரி விளங்குகிறாள்‌. 


முதன்மைக்‌ கட்டுரை: குரோதன பைரவர்‌: 


குரோத பைரவர்‌ அஷ்ட பைரவ மூர்த்தி வடிவங்களில்‌ நான்காவது தோற்றமாவார்‌. 
இப்பைரவர்‌ காசி மாநகரில்‌ காமாட்சி கோவிலில்‌ அருள்செய்கிறார்‌. கருடனை 
வாகனமாக கொண்டவர்‌. நவகிரகங்களில்‌ சனி கிரக தோசத்திற்காக இந்த பைரவரை 
சைவர்கள்‌ வணங்குகிறார்கள்‌. இவருடைய சக்தி வடிவமாக சப்த கன்னிகளில்‌ 
ஒருத்தியான வைஷ்ணவி விளங்குகிறாள்‌. 


99 


முதன்மைக்‌ கட்டுரை: உன்மத்த பைரவர்‌: 


உன்மத்த பைரவர்‌ அஷ்ட பைரவ மூர்த்தி வடிவங்களில்‌ ஐந்தாவது தோற்றமாவார்‌. 
இப்பைரவர்‌ காசி மாநகரில்‌ பீம சண்டி கோவிலில்‌ அருள்செய்கிறார்‌. குதிரையை 
வாகனமாக கொண்டவர்‌. நவகிரகங்களில்‌ புதன்‌ கிரக தோசத்திற்காக இந்த பைரவரை 
சைவர்கள்‌ வணங்குகிறார்கள்‌. இவருடைய சக்தி வடிவமாக சப்த கன்னிகளில்‌ 
ஒருத்தியான வராகி விளங்குகிறாள்‌. 


முதன்மைக்‌ கட்டுரை: கபால பைரவர்‌: 


கபால பைரவர்‌ அஷ்ட பைரவ மூர்த்தி வடிவங்களில்‌ ஆறாவது தோற்றமாவார்‌. 
இப்பைரவர்‌ காசி மாநகரில்‌ லாட்‌ பசார்‌ கோவிலில்‌ அருள்செய்கிறார்‌. கருடனை 
வாகனமாக கொண்டவர்‌. நவகிரகங்களில்‌ சந்திர கிரக தோசத்திற்காக இந்த பைரவரை 
சைவர்கள்‌ வணங்குகிறார்கள்‌. இவருடைய சக்தி வடிவமாக சப்த கன்னிகளில்‌ 
ஒருத்தியான இந்திராணி விளங்குகிறாள்‌. 


முதன்மைக்‌ கட்டுரை: பீக்ஷன பைரவர்‌: 


ப்க்ஷன பைரவர்‌ அஷ்ட பைரவ மூர்த்தி வடிவங்களில்‌ ஏழாவது தோற்றமாவார்‌. 
இப்பைரவர்‌ காசி மாநகரில்‌ பூத பைரவ கோவிலில்‌ அருள்செய்கிறார்‌. சிங்கத்தை 
வாகனமாக கொண்டவர்‌. நவகிரகங்களில்‌ கேது கிரக தோசத்திற்காக இந்த பைரவரை 
சைவர்கள்‌ வணங்குகிறார்கள்‌. இவருடைய சக்தி வடிவமாக சப்த கன்னிகளில்‌ 
ஒருத்தியான சாமுண்டி விளங்குகிறாள்‌. 


முதன்மைக்‌ கட்டுரை: சம்ஹார பைரவர்‌: 


சம்ஹார பைரவர்‌ அஷ்ட பைரவ மூர்த்தி வடிவங்களில்‌ எட்டாவது தோற்றமாவார்‌. 
இப்பைரவர்‌ காசி மாநகரில்‌ த்ரிலோசன சங்கம்‌ கோவிலில்‌ அருள்செய்கிறார்‌. நாயை 
வாகனமாக கொண்டவர்‌. நவகிரகங்களில்‌ ராகு கிரக தோசத்திற்காக இந்த பைரவரை 
சைவர்கள்‌ வணங்குகிறார்கள்‌. இவருடைய சக்தி வடிவமாக சப்த கன்னிகளில்‌ 
ஒருத்தியான சண்டிகை விளங்குகிறாள்‌. 


காசி மாநகரில்‌ திசைக்கொன்றென எட்டு திசைகளிலும்‌ பைரவர்‌ கோவில்‌ 
அமைந்துள்ளது. அவையாவன அசிதாங்க பைரவர்‌ - விருத்தகாலர்‌ கோயில்‌, குரோத 
பைரவர்‌ - காமாட்சி ஆலயம்‌, உன்மத்த பைரவர்‌ - பீம சண்டி கோயில்‌, ௬௬ பைரவர்‌ - 
அனுமன்‌ காட்டில்‌, கபால பைரவர்‌ - லாட்‌ பஜாரில்‌, சண்ட பைரவர்‌ - துர்க்கை கோயிலில்‌, 
பீஷண பைரவர்‌ - பூத பைரவத்தில்‌, சம்ஹார பைரவர்‌ - த்ரிலோசன சங்கம்‌. 


முதன்மைக்‌ கட்டுரை: சுவர்ண பைரவர்‌: 


செல்வத்திற்கு அதிபதியான பைரவரை சொர்ண ஆகர்ஷண பைரவர்‌ 
என்றழைக்கின்றார்கள்‌. இந்த திருக்கோலத்தில்‌ இடது கையில்‌ கபாலத்துக்கு பதிலாக 
அட்சய பாத்திரம்‌ இருக்கிறது. ஸ்வர்ணம்‌ குங்கம்‌) தந்தருளியவர்‌ என்பதால்‌ கபாலத்தை, 
அட்சய பாத்திரமாக வைத்திருப்பதாக சொல்கிறார்கள்‌. இவரிடம்‌ வேண்டிக்‌ கொள்ள 
வீட்டில்‌ செல்வம்‌ பெருகும்‌ என்பது நம்பிக்கை. இவர்‌ இரண்டு நாய்‌ வாகனங்களுடன்‌ 
காட்சி தருவது மற்றொரு சிறப்பு. 


கால பைரவர்‌ 


காசி மாநகரில்‌ காவல்‌ தெய்வமாகவும்‌ காக்கும்‌ கடவுளாகவும்‌ காலபைரவர்‌ திகழ்கிறார்‌. 
காசியில்‌ பைரவருக்கு வழி பாடுகள்‌ முடிந்த பிறகுதான்‌ காசி விஸ்வநாதருக்கு வழிபாடு 


100 


கள்‌ நடைபெறும்‌ வழக்கம்‌ உள்ளது. காசி யாத்திரை செல்பவர்கள்‌ கங்கையில்‌ நீராடி 
வழிபட்டு இறுதியாக காலபைரவரையும்‌ வழிபட்டால்தான்‌ காசி யாத்திரை செய்ததன்‌ 
முழுப்‌ பலனும்‌ கிட்டும்‌ என்பது விதியாகும்‌. 

வேறு பைரவ வடிவங்கள்‌: 

"அமர்தகர்‌" என்றும்‌, "பாப பக்ஷணர்‌” என்றும்‌ பைரவர்‌ அழைக்கப்‌ பெருகிறார்‌. அமர்தகர்‌ 
என்பதற்கு தான்‌ என்ற அகங்காரத்தினை அழிப்பவர்‌ என்றும்‌, "பாப பக்ஷணர்‌" என்றால்‌ 
பக்தர்கள்‌ அறியாமையால்‌ செய்யும்‌ பாவங்களைப்‌ போக்குவர்‌ என்று பொருள்‌. 


பைரவ வழிபாடு: 


தாமரைப்பூ மாலை, வில்வ மாலை, தும்பைப்பூ மாலை, சந்தன மாலை ஆகியவை 
பைரவருக்கு உகந்ததாக கூறப்படுகிறது. வாசனைப்‌ பூக்களில்‌ மல்லிகைப்பூவை 
தவிர்த்து மற்ற அனைத்து பூக்களும்‌ பைரவருக்கு சமர்ப்பிக்கப்படுகின்றன. 
அபிசேகப்பிரியான சிவபெருமானின்‌ அம்சம்‌ என்பதால்‌, பைரவருக்கு சந்தன அபிஷேகம்‌ 
மிகவும்‌ உகந்ததாக கூறப்படுகிறது. அதனுடன்‌ வாசனை திரவியங்களான புனுகு, 
அரகஜா, ஜவ்வாது, கஸ்தூரி, கோரோசனை, குங்குமப்பூ. பச்சை கற்பூரம்‌ ஆகியவையும்‌ 
அபிசேகத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. 
பைரவ விரதம்‌: 
பைரவ விரதம்‌ அனைத்து அஷ்டமி திதிகளிலும்‌ கொண்டாடப்படுகிறது. அதில்‌ 
செவ்வாய்க்கிழமை வருகின்ற அஷ்டமியானது சிறப்புவாய்ந்ததாகும்‌.பைரவ மூர்த்‌ 
விரதத்தினை தொடர்ந்து இருபத்து ஒரு முறை இருப்பது சிறப்பானதாக கருதப்படுகிறது. 
பைரவர்‌ கோயில்கள்‌: 


காசியில்‌ காலபைரவர்‌ எட்டு இடங்களில்‌ கோயில்‌ கொண்டுள்ளார்‌. இதனை பைரவ 
சேத்திரம்‌ என்றும்‌ கூறுகின்றனர்‌. 

குத்தாலம்‌ - பிலா வறை சாலையில்‌ அமைந்துள்ள க்ஷத்திரபாலபுரம்‌ எனும்‌ ஊரில்‌ 
கால்‌ பைரவருக்கு தனி கோயில்‌ உள்ளது. சிவபெருமானை மூலவராக கொண்ட 
கோயில்களில்‌ பைரவர்‌ இருந்தாலும்‌, தமிழ்நாட்டில்‌ பைரவருக்கான தனிக்‌ கோயில்‌ இது 
ஒன்றேயாகும்‌. 


நாகை மாவட்டத்தில்‌ உள்ளது சீர்காழி ஊரில்‌ சட்டைநாதரை தலைவராக்‌ கொண்டு எட்டு 
பைரவர்களும்‌ கோயில்‌ கொண்டுள்ளனர்‌. 


திருச்சி உறையூர்‌ சாலையில்‌ உள்ள ஜெயகாளிகாம்பாள்‌ கோயிலில்‌ அஷ்ட பைரவர்கள்‌ 
பைரவிகள்‌ மற்றும்‌ வாகனங்களுடன்‌ காட்சியளிக்கின்றனர்‌. 


கோயம்புத்தூர்‌ நஞ்சுண்டாபுரம்‌ காயாந்தஸ்தானம்‌ மயானம்‌ அருகே எட்டடி உயர 
காலபைரவர்‌ வீற்றிருக்கிறார்‌. 


காஞ்சிபுரம்‌ திருமாகறல்‌ தலத்தில்‌ அர்த்தநாரி பைரவர்‌ வடிவில்‌ காட்சியளிக்கின்றனர்‌. 


விழுப்புரம்‌ மாவட்டம்‌,சின்னசேலம்‌ அருகில்‌ ஆறகளுரில்‌ அருள்மிகு பெரியநாயகி 
உடனுறை காமநாத்சுவரர்‌ ஆலயத்தில்‌ அஷ்ட பைரவர்கள்‌ காட்சியளிக்கின்றனர்‌. 


மந்திரங்கள்‌ :பைரவ காயத்ரி 


101 


*ஓம்‌ சூல ஹஸ்தாய வித்மஹே ஸ்வாந வாஹாய தீமஹி தந்நோ பைரவ: 
ப்ரசோதயாத்‌” 


ஓம்‌ திகம்பராய வித்மஹே தீர்கதிஷணாய தீமஹி தந்நோ பைரவ: ப்ரசோதயாத்‌ 


ஓம்‌ தீக்ஷண தம்ஷ்ட்ராய வித்மஹே க்ஷத்ரபாலாய தீமஹி தந்நோபைரவ: 
ப்ரசோதயாத்‌ 


ம்‌ ஸ்வானத்‌ வஜாயவித்மஹே ஸஎ௫௰லஹஸ்தாய தீமஹி தன்னோ பைரவப்‌ 
ரஜோதயாத்‌ 


காலக்கணக்கர்‌ காலபைரவர்‌ 


நவகிரகங்கள்‌ காலச்சக்கரத்தின்‌ ஆளுகைக்‌ குட்பட்டு செயல்படுகின்றன. இக்காலச்‌ 
சக்கரத்தை இயக்குபவரே காலபைரவர்‌. அவரது ஆணைக்கு உட்பட்டே ஒவ்வொரு 
நொடியும்‌ உருவாகி மறைகிறது. 


காலபைரவர்‌ சிவனின்‌ ஒரு அம்சம்‌. வாஸ்து புருஷனுக்கு இவரே கடவுள்‌. 
பரமேஸ்வரனுக்கு 64 திருமேனிகள்‌ உள்ளதுபோலவே பைரவருக்கும்‌ 64 உருவங்கள்‌ 
உண்டு. அவற்றில்‌ முக்கியமானவர்கள்‌ எட்டூ பைரவர்கள்‌. இவர்களை அஷ்ட பைரவர்கள்‌ 
என்பர்‌. 


ஒவ்வொரு பைரவரிடமிருந்தும்‌ எட்டு பைரவர்கள்‌ தோன்றினர்‌. இவர்களே அஷ்டாங்க 
பைரவர்கள்‌ என்கின்ற 64 பேர்‌. 


சுவானம்‌ என்று சொல்லப்படும்‌ நன்றிமிக்க நாய்தான்‌ பைரவரின்‌ வாகனம்‌. இது 
காவலுக்கு ஏற்றது. எமதூதர்களைப்‌ பார்க்கும்‌ சக்தி இந்த நாய்க்கு உண்டு. சிவன்‌ 
கோவில்களில்‌ பைரவருக்கு அனுதினமும்‌ காலை- மாலை பூஜையும்‌, நைவேத்தியமும்‌ 
உண்டு. இரவு அவரிடமே கோவில்‌ சாவியை ஒப்படைப்பார்கள்‌. மறுநாள்‌ காலை 
இவரிடம்‌ உத்தரவு பெற்றபிறகே ஆலயத்தைத்‌ திறப்பார்கள்‌. 


பைரவர்‌ தோன்றியது கார்த்திகை மாத தேய்பிறை அஷ்டமி நாள்‌. ஆகவே அன்று 
பைரவரை வழிபடுவது சிறந்தது. எட்டு தலங்களில்‌ துன்பம்‌ தந்த எட்டு அரக்கர்களை 
சிவபெருமான்‌ வதம்செய்தார்‌. அப்போது அவர்‌ கொண்ட எட்டு உருவங்களே பிரதான 
அஷ்ட பைரவர்‌ ஆவர்‌. இந்த தலங்களை அட்டவீரட்டான தலங்கள்‌ என்பர்‌. தேய்பிறை 
அஷ்டமி பைரவருக்கு உகந்த நாள்‌. அன்று இவருக்கு சிவப்பு நிற வஸ்திரம்‌ அணிவித்து, 
சிவப்பு மலர்களால்‌ அர்ச்சனை செய்து, செந்நிறப்‌ பழங்களை வைத்து தேன்‌, வெல்லம்‌, 
பேரீச்சை, பாயசம்‌, முந்திரி, உளுந்து வடை முதலியவற்றை நிவேதனம்‌ செய்து 
பிரார்த்தனை செய்துகொண்டால்‌ நாம்‌ நினைத்தது நிறைவேறும்‌. 

வன்முறைகள்‌, ஆபத்துகள்‌, விபத்துகள்‌, துர்மரணம்‌, அகாலமரணம்‌ மற்றும்‌ பெரும்‌ 
துன்பங்களிலிருந்து விடுபட நாம்‌ பைரவரை வழிபடவேண்டும்‌. 

காசி க்ஷேத்திரத்தில்‌ பிரதானமாக விளங்கு பவர்‌ காலபைரவர்‌. காசியில்‌ 
காலபைரவருக்கு வழிபாடு செய்த பின்புதான்‌ விஸ்வநாதருக்கு வழிபாடுகள்‌ 
செய்வார்கள்‌. காலபைரவரை சேவித்தால்தான்‌ காசி யாத்திரை சென்று வந்த புண்ணியம்‌ 
கிட்டும்‌; யாத்திரை நிறைவடையும்‌. காசியில்‌ எட்டு திசைகளிலும்‌ எட்டு பைரவர்கள்‌ 
உள்ளனர்‌. அதனால்‌ இத்தலத்தை பைரவ கேஷேத்திரம்‌ என்பர்‌. 


கங்கையிலுள்ள 64 ஸ்நான கட்டங்களில்‌ 64 பைரவர்கள்‌ இருப்பதாகக்‌ கூறுகின்றனர்‌. 


102 


காசிக்கு வந்து பாவம்‌ நீங்கியவர்களின்‌ கணக்கை சித்திர குப்தனுக்கு பதிலாக பைரவரே 
செய்வதாகக்‌ கூறுவர்‌. காசி ப்‌ முடிக்கும்போது பண்டாக்கள்‌ கறுப்பு பட்டுக்‌ 
கயிறை மிருத்யுஞ்ஜய மந்திரம்‌ ஜெபித்து நம்‌ கையில்‌ கட்டுவார்கள்‌. இதுதான்‌ 
காசிக்கயிறு. 


அஷ்டமி பிரதட்சிணம்‌ 


கார்த்திகை மாத தேய்பிறை அஷ்டமியில்‌ பைரவரை வழிபடுவதுபோல, மார்கழி மாத 
வளர்பிறை அஷ்டமியில்‌ சிவாலயப்‌ பிரதட்சிணம்‌ செய்வது வழக்கத்தில்‌ உள்ளது. எந்த 
சிவன்‌ கோவிலாக இருந்தாலும்‌ இந்த நாளில்‌ பிரதட்சிணம்‌ செய்தால்‌ கோடி பாவங்களும்‌ 
விலகி முக்தி கிட்டுமென்று கந்தபுராணம்‌ கூறுகிறது. அஷ்டமியில்‌ அரனைத்‌ தொழுது 
நற்கதி அடைவோம்‌. 


நட்சத்திர பைரவர்‌: 


ஒவ்வொரு நட்சத்திர தாரரும்‌ அவரவர்‌ நட்சத்திரத்திற்கு குறிபிட்டுள்ள பைரவரை 
வணங்கிவர ஸ்ரீ பைரவமூர்த்தியின்‌ பரிபூரண திருவருளை பெற்று கொள்ளுங்கள்‌. 


எந்த நட்சத்திரக்காரர்கள்‌ எந்த பைரவரை வணங்கலாம்‌? - நட்சத்திரங்களும்‌ பைரவர்‌ 
அருள்‌ தரும்‌ ஸ்தலங்களும்‌ 


அசுவினி - சரஸ்வதி - ஞான பைரவர்‌ -பேரூர்‌ 
பரணி - துர்க்கை - மஹா பைரவர்‌ - பெரிச்சியூர்‌ 
கார்த்திகை - அக்கினி - அண்ணாமலை பைரவர்‌ - திருவண்ணாமலை 
ரோகினி - பிரம்மன்‌ - பிரம்மசிரகண்டீஸ்வரர்‌ - திருகண்டியூர்‌ 
மிருகசீரிஷம்‌ - சந்திரன்‌ - க்ஷேத்திரபால பைரவர்‌ - ஷேத்ரபாலபுரம்‌ 
திருவாதிரை - சிவன்‌ - விடுக பைரவர்‌ - வடுகூர்‌ 
புனர்பூ சம்‌ - அதிதி - விஜய பைரவர்‌ - பழனி 
பூசம்‌ - பிரஹஸ்பதி - ஆஸின பைரவர்‌ - ஸ்ரீ வாஞ்சியம்‌ 
ஆயில்யம்‌ - ஆதிசேஷன்‌ - பாதாள பைரவர்‌ - காளஹஸ்தி 
மகம்‌ - சுக்கிரன்‌ - நர்த்தன பைரவர்‌ - வேலூர்‌ 
பூரம்‌ - பார்வதி - பைரவர்‌ - பட்டீஸ்வரம்‌ 
உத்திரம்‌ - சூரியன்‌ - ஜடாமண்டல பைரவர்‌ - சேரன்மகாதேவி 
அஸ்தம்‌ - சாஸ்தா - யோகாசன பைரவர்‌ - திருப்பத்தூர்‌ 
சித்திரை - விஸ்வகர்மா - சக்கர பைரவர்‌ - தர்மபுரி 
சுவாதி - வாயு ஜடாமுனி - பைரவர்‌ - போர்பனைக்கோட்டை 
விசாகம்‌ - முருகன்‌ - கோட்டை பைரவர்‌ - திருமெய்யம்‌ 
அனுஷம்‌ - லக்ஷமி - சொர்ண பைரவர்‌ - சிதம்பரம்‌ 
கேட்டை - இந்திரன்‌ - கதாயுத பைரவர்‌ - சூரக்குடி திருக்கோஷ்டியூர்‌ - 
வயிரவன்பட்டி திருவாவடுதுறை - தபசுமலை 
மூலம்‌ - அசுரர்‌ - சட்டைநாதர்‌ - சீர்காழி 

ராடம்‌ - வருணன்‌ - விர பைரவர்‌ - அவிநாசி , ஒழுகமங்கலம்‌ 
உத்திராடம்‌ - கணபதி - முத்தலைவேல்வடுவர்‌ - கரூர்‌ 
திருவோணம்‌ - விஷ்ணு - மாரிதாண்ட பைரவர்‌ - வயிரவன்பட்டி 
அவிட்டம்‌ - வசுக்கள்‌ - பலிபீட மூர்த்தி - சீர்காழி ஆறுகமூர்‌ 
(அஷ்ட பைரவர்கள்‌ உறையும்‌ பலிபீடம்‌) 
சதயம்‌ - யமன்‌ - சர்ப்ப பைரவர்‌ - சங்கரன்கோவில்‌ 
பூரட்டாதி - குபேரன்‌ - அஷ்டபுஜ பைரவர்‌ - கொக்கரையான்கோட்டை, தஞ்சாவூர்‌ 
உத்திரட்டாதி - காமதேனு - வெண்கல ஓசை பைரவர்‌ - சேஞ்ஞலூர்‌ 
ரேவதி - சனி - சம்ஹார பைரவர்‌ - தாத்தையங்கார்பேட்டை 


103 


ஒவ்வொரு நட்சத்திர தாரரும்‌ அவரவர்‌ நட்சத்திரத்திற்கு குறிபிட்டுள்ள பைரவரை 
வணங்கிவர ஸ்ரீ பைரவமூர்த்தியின்‌ பரிபூரண திருவருளை பெற்று கொள்ளுங்கள்‌. 


யார்‌ இந்த பைரவர்‌: 


பார்வதியின்‌ தந்தை தட்சன்‌ யாகம்‌ஒன்றை நடத்தினார்‌. இதற்கு தன்‌ மகளையும்‌, 
மருமகனையும்‌ அழைக்கவில்லை.ஆனால்‌, மற்ற தேவர்கள்‌ இதில்‌ கலந்து கொண்டனர்‌. 
தன்‌ அனுமதியின்றி கலந்து கொண்ட அவர்களின்‌ அகந்தையை அடக்க, சிவன்‌ பைரவரை 
உருவாக்கினார்‌.உக்ரமூர்த்தியாக புறப்பட்ட பைரவர்‌, யாக குண்டத்தை அழித்தார்‌. 
அப்போது அவருடன்‌ ஒரு நாய்‌ சென்றது. வேதமே நாய்‌ வடிவெடுத்து அவருடன்‌ 
சென்றதாகச்‌ சொல்வர்‌. "பைரவ' என்னும்‌ திருநாமத்தில்‌ உள்ள ப, ர, வ என்னும்‌ 
எழுத்துகள்படைத்தல்‌, காத்தல்‌, அழித்தல்‌ என்னும்‌ முத்தொழில்களை உணர்த்துகின்றன. 
நிலம்‌, நீர்‌, தீ, காற்று, ஆகாயம்‌, சூரியன்‌, சந்திரன்‌, ஆத்மாஎன்னும்‌ அஷ்ட (எட்டு) 
சக்திகளைக்‌ கொண்டு உலகை இய்த்குவதால்‌ ,அஷ்டபைரவராக காட்சிதருகிறார்‌.சீர்காழி 
தோணியப்பர்‌ கோயிலில்‌ அஷ்டபைரவரையும்‌ ஒரே இடத்தில்தரிசிக்க, தனிசந்நிதி 
உள்ளது.தேய்பிறை அஷ்டமி திதி மற்றும்‌ ஞாயிறு ராகு காலம்‌ பைரவரை வழிபட ஏற்ற 
காலம்‌ .எதிரிகளை அழித்து பயத்தைப்‌ போக்குவதில்‌ பைரவவழிபாடூ சிறப்பானது. 


கேய்பிை )உமிவிரகவமிபாடுபலன்‌ கள்‌: 


எல்லா சிவ ஆலயங்களிலும்‌ ஈசான்ய மூலை எனப்படும்‌ வடகிழக்கு திசையில்‌ 
நீலமேனியராய்‌, நாய்‌ வாகனத்துடன்‌ பைரவர்‌ காட்சி தருவார்‌ .காலையில்‌ 
அயம்‌ றந்தவடலும்‌ ரவு அர்க்க நாமக்கல்‌ பூலை முடிவுறும்‌ போதும்‌ பைரவருக்கு 
என்று விசேஷ பூஜைகள்‌ செய்யப்பட வேண்டும்‌ என்று பார்த்தநித்ய பூஜாவிதி கூறுகிறது. 


ஸ்ரீபைரவருக்குப்‌ பவுர்ணமிக்கு பின்வரும்‌ தேய்பிறை அஷ்டமியில்‌ பஞ்சதீபம்‌ ஏற்றி 
வழிபட்டால்‌ காலத்தினால்‌ தீர்க்க முடியாத தொல்லைகள்‌ நீங்கும்‌.நல்லருள்‌ கிட்டும்‌, 
இலுப்பைஎண்ணை, விளக்குஎண்ணை, தேங்காய்‌ எண்ணை, நல்லஎண்ணை, பசுநெய்‌ 
இவற்றினை தனித்தனி தீபமாக அகல்‌ விளக்கில்‌ ஏற்றலாம்‌. 


ஒன்றிலிருந்து ஒன்றை ஏற்றாமல்‌ தனித்தனி தீபமாக ஏற்றி வழிபட்டால்‌ எண்ணிய 
காரியங்கள்‌ நிறைவேறும்‌ என்பது ஐதீகம்‌. ஆறு தேய்பிறை அஷ்டமிகளில்‌ பைரவரை 
சிவப்பு நிற அரளியால்‌ வழிபட்டால்‌ நல்ல மக்கள்‌ செல்வங்களைப்‌ பெறலாம்‌. 


அஷ்டமி திதியில்‌ மற்றும்‌ பிரதி தமிழ்‌ மாதம்‌ எல்லாத்‌ தேதியிலும்‌ ஆயில்யம்‌, சுவாதி, 
மிருகசீரிஷம்‌, நட்சத்திரதினங்களிலும்‌ பைரவரை வழிபட்டால்‌ உத்தியோகத்தில்‌ 
மதிப்பும்‌, பதவி உயர்வும்‌ கிட்டும்‌. தொழிலில்‌ லாபம்‌ கிட்டும்‌ .ச ரதோஷத்தன்று 
பைரவருக்கு தயிர்‌ அன்னம்படைத்து வழிபட்டால்‌ வழக்குகளில்‌ வெற்றி கிட்டும்‌. 


தேய்பிறை அஷ்டமியில்‌ பஞ்சதீபம்‌ ஏற்றி வழிபட்டால்‌ காலத்தினால்‌ தீர்க்க முடியாத 

தொல்லைகள்‌ நீங்கும்‌. நல்லருள்‌ கிட்டும்‌.பஞ்சதீபம்‌ என்பது இலுப்பைஎண்ணை, 
ளக்குஎண்ணை, தேங்காய்‌ எண்ணை, நல்லஎண்ணை, பசுநெய்‌ 

ஆகும்‌.இவற்றைத்தனித்தனிதீபமாகஏற்றவேண்டும்‌.அகல்விளக்கில்‌ ஏற்றலாம்‌. 


ஸ்ரீ பைரவருக்கு இந்த பஞ்சதீபம்‌ ஏற்றி வழிபட்டால்‌ எண்ணிய செயல்கள்‌ நிறைவேறும்‌ 
என்பது ஜதீகம்‌. தைமாதம்‌ முதல்‌ செவ்வாய்க்கிழமை தொடங்கி ஒவ்வொரு செவ்வாய்‌ 
தோறும்‌ பைரவரை வணங்கி காலபைரவ அஷ்டகம்‌ படித்து வந்தால்‌ எதிரிகள்‌ அழிந்து, 
கடன்கள்‌ தீர்ந்து, பமபயம்‌ மட்டுமில்லாது எவர்பயமுமின்றி நீண்டநாள்‌ வாழலாம்‌. 


104 


வாழ்க்கையில்‌ தரித்திரம்‌ வராமல்‌ காத்து செல்வச்‌ செழிப்பை வழங்குபவர்‌. 
ஸ்வர்ணாகர்ஷண பைரவரை வடக்கு திசை நோக்கி அமர்ந்து வழிபடுவது 
சிறப்பு.திருவாதிரை நட்சத்திரத்தில்‌ வழிபடுவதால்‌ சிவனதுஅருள்‌, செல்வம்‌ கிட்டும்‌, 
தாமரைமலர்‌ மாலை, வில்வஇலை மாலைபோடுவது சிறந்தது. 


தேய்பிறை அஷ்டமி திதிகளில்‌ செவ்வாடை அணிவித்து, நெய்‌ விளக்கு ஏற்றி, 
வடைமாலை சாற்றி, செந்நிறமலர்களைக்‌ கொண்டு அர்ச்சித்து, வெள்ளைப்பூசணியில்‌ 
நெய்தீபம்‌ ஏற்றி வர நல்லபலன்‌ கிடைக்கும்‌. ஞாயிற்றுக்கிழமை மாலை ராகு கால 
நேரத்தில்‌ பைரவருக்கு 11 நெய்தீபம்‌ ஏற்றி விபூதி அல்லது ருத்திராபிஷேகம்‌ செய்த, 
வடைமாலை சாற்றி சகஸ்ரநாம அர்ச்சனை செய்து வழிபட்டால்‌ திருமணம்‌ 
ஆகாதவர்களுக்கு விரைவில்‌ திருமணம்‌ கைகூடும்‌. 


இவரை வழிபாடு செய்வதால்‌ வறுமை, பகைவர்களின்‌ தொல்லைகள்‌, பயம்‌ நீங்கி அவர்‌ 
அருளால்‌ அஷ்டஜஸ்வர்யங்களும்‌, தனலாபமும்‌, வியாபார முன்னேற்றம்‌, 
பணியாற்றும்‌ இடத்தில்‌ தொல்லை கள்நீங்கி மனத்தில்‌ மகிழ்ச்சியை பெறலாம்‌. 


நம்பிக்கையுடன்‌, பக்தியுடன்‌ சொர்ணாகர்ஷண பைரவர்‌ படத்தை வீட்டில்‌ வைத்து 
தினந்தோறும்‌ தூபதீபம்‌ காட்டி வழிபட்டு வருவதுடன்‌ தேய்பிறை அஷ்டமி திதியில்‌ 
திருவிளக்கு பூஜை செய்து பல விதமான மலர்களைக்‌ கொண்டு பூத்து வனங்கி 
வந்தால்‌ வீட்டில்‌ செல்வச்‌ செழிப்பு ஏற்படும்‌. வியாபாரிகள்‌ கல்லாப்பெட்டியில்‌ 
சொர்ணஆகர்ஷண பைரவர்‌, பைரவிசிலை அல்லது படத்தை வைத்து பூஜித்துவர 
கடையில்‌ வியாபாரம்‌ செழித்து செல்வம்‌ பெருகி வளம்‌ பெறுவார்கள்‌. 


தினமும்‌ பைரவர்‌ காயத்ரியையும்‌, பைரவி காயத்ரியையும்‌ ஓதிவந்தால்‌ விரைவில்‌ 
செல்வம்‌ பெருகும்‌.வெல்லம்‌ கலந்தபாயசம்‌, உளுந்து, வடை, பால்‌, தேன்‌, பழம்‌, 
வில்வஇலைகளால்‌ மூலமந்திரம்‌ சொல்லி அர்ச்சனை செய்ய தொழில்விருத்தியாகும்‌. 


ஸ்வர்ணாகர்ஷண பைரவ அஷ்டகம்‌ தனச்‌ செழிப்பைத்தரும்‌ வெள்ளிக்கிழமை, 
திங்கட்கிழமை இரண்டு நாட்களிலும்‌ சந்தியா காலங்களில்‌ படிப்பவர்கள்‌ வாழ்க்கையில்‌ 
வெற்றியையும்‌, தனவிருத்தியையும்‌ அடைவார்கள்‌. 


பவுர்ணமி அன்று இரவு எட்டு மணிக்கு தீபத்தை ஏற்றி வைத்துக்கொண்டு 18 

முறைபாராயணம்‌ செய்ய வேண்டும்‌.இவ்விதம்‌ ஒன்பது பவுர்ணமிகளில்‌ பாராயணம்‌ 

செய்தால்‌ கண்டிப்பாக தனவரத்தை அடையலாம்‌. நீண்ட நாட்களாக உள்ள 

வறுமையிலிருந்துவி படலாம்‌. 9-வது பவுர்ணமியன்று அவலில்‌ பாயசம்‌ நைவேத்தியம்‌ 
சய்யலாம்‌. 


கார்த்திகை மாதம்‌ தேய்பிறை அஷ்டமி பைரவருக்கு ஜென்ம அஷ்டமி ஆகும்‌. 
இந்ததினத்தில்‌ அடிப்படையாகக்‌ கொண்டு ஒவ்வொருமாதமும்‌ தேய்பிறை அஷ்டமி 
அன்று பைரவர்‌ வழிபாடு நடத்தப்படுகிறது. ஒருவரின்‌ உண்மையான கோரிக்கைகளை 
நம்பிக்கையுடன்‌ பைரவரிடம்‌ வேண்டும்போது 30 தினங்களுக்குள்நிறைவேறுகிறது. 


சித்திரை பரணி, ஐப்பசி பரணி போன்ற மாதங்களில்‌ வரக்கூடிய பரணி நட்சத்திரம்கால 
பைரவருக்கு விசேஷ நாட்கள்‌ ஆகும்‌.ஏனெனில்‌ பரணிநட்சத்திரத்தில்‌ 
தான்பைரவர்‌அவதரித்தார்‌. எனவே பரணி நட்சத்திரக்காரர்கள்‌ பைரவரை வழிபட்டால்‌ 
புண்ணியமும்‌, பலனும்‌ அதிகம்‌ கிடைக்கும்‌. 


தைமாதம்‌ செவ்வாய்க்கிழமைகளில்‌ பைரவரை வழிபட்டூ விரதம்‌ இருப்பது மிகுந்த 
பலன்களை கொடுக்கும்‌. எல்லா அஷ்டமிகளிலும்‌ பைரவர்‌ விரதம்‌ இருக்கலாம்‌. ஆனால்‌ 


105 


செவ்வாய்க்கிழமைகளில்‌ அஷ்டமி இணைந்துவந்தால்‌ அதைவிடச்‌ சிறப்பானநாள்‌ 
ஏதுமில்லை.குறைந்தபட்சம்‌ 21 அஷ்டமிகள்‌ தொடர்ந்து விரதம்‌ இருக்க வேண்டும்‌. 


அதிகாலையில்‌ நீராடி, பைரவரை மனதில்‌ நினைத்து வணங்க வேண்டும்‌. பகலில்‌ 
ஏதாவது ஒரு பொழுது மட்டும்‌ எளிய உணவு சாப்பிடலாம்‌. இரவில்‌ 
கண்டிப்பாகசாப்பிடக்கூடாது.அன்று மாலை பைரவருக்கு வடைமாலை சாற்றி வழிபட 
வேண்டும்‌.வசதி குறைந்தவர்கள்‌ ஒரு தீபம்‌ மட்டும்‌ ஏற்றினால்‌ போதும்‌. 


மறுநாள்‌ நவமியன்று காலை மீண்டும்‌ கோவிலுக்கு ட விநாயகர்‌, சிவன்‌, அம்பாள்‌, 
பைரவரை வணங்கி, ஏழைகளுக்கு அன்னதானம்‌ அளிக்க வேண்டும்‌. சிறிதளவு 
சர்க்கரைப்‌ பொங்கல்‌ செய்து குழந்தைகளுக்கு கொடுத்தால்‌ நல்லது. பிறகு விட்டிற்கு 
எந்தக்‌ கெடுதலும்‌ வராது என உறுதிமொழி எடுக்க வேண்டும்‌. சாப்பிட்டு விரதத்தை 
நிறைவு செய்ய வேண்டும்‌. பைரவ விரதத்தின்‌ நோக்கமே கேடுகளை அழிப்பது தான்‌. 


காசியை காவல்‌ காக்கும்‌ காலபைரவர்‌: 


காலபைரவர்‌ கோயில்கள்‌ இந்தியாவில்‌ மட்டுமல்ல. இந்தோனேஷியா, நேபாள்‌ 
முதலான வெளிநாடுகளிலும்‌ உள்ளன.இந்தியாவில்‌ காசி -க்ஷத்திரத்தை அடுத்து, ஆந்திர 
மாநிலம்‌ நிஜாமாபாத்‌ மாவட்டத்தில்‌ இஸன்னபல்லி என்னும்‌ கிராமத்தில்‌ உள்ள 
காலபைரவர்‌ கோயில்‌ மிகவும்‌ பிரசித்தி பெற்றது .ஹைத்ராபாத்‌ நகரிலிருந்து சுமார்‌ 116 
கிலோமீட்டர்‌ தொலைவில்‌ நிஜாமாபாத்‌ நெடுஞ்சாலையில்‌ உளளது இக்கோயில்‌ 
காசிக்குக்‌ காவலரான காலபைரவர்‌ இங்கு எப்படி வந்து கோயில்‌ கொண்டார்‌ மற்றொரு 
கிளைக்கதை கர்நாடகத்தை ஆண்டபாமினி சுல்தான்௧ளுக்கு தோமகொண்டா என்ற 
சமஸ்தானத்தை தங்களின்‌ கீ பரிபாலித்து, வரி வசூலித்துத்‌ தர சமஸ்தானாதிபதி 
ஒருவர்‌ தேவைப்பட்டார்‌. எனவே, அங்கே பிரபலமான காச்சாரெட்டி என்பவரை அழைத்து 
சமஸ்தானத்தைப்‌ பரிபாலிக்கும்‌ உரிமையை அஹமத்‌ ஷாமற்றும்‌ அவரது மகன்‌ 
அஹூத்கான்‌ ஆகியோர்‌ அளிக்கின்றனர்‌ .இது கி.பி 1415-1435 ல்‌ நடந்ததாக வரலாறு 
கூறுகிறது. 


காச்சாரெட்டிக்குப்‌ பின்‌ அவர்களின்‌ வம்சாவளியில்‌ வந்த காமிரெட்டிக்கு(1550-1600) 
பகைவர்களிடமிருந்து சமஸ்தானத்தைக்‌ காப்பாற்றுவது இயலாத காரியமாகப்பட்டது. 
இந்தக்‌ குழப்பத்தில்‌ என்ன செய்வது என்று புரியாமல்‌ குழம்பி நின்றகாமிரெட்டியின்‌ 
கனவில்‌, காலபைரவர்‌ தோன்றி காசிக்குப்‌ போய்‌ தன்‌ சிலையைக்‌ கொண்டுவந்து இங்கு 
பிரதிஷ்டை செய்தால்‌, அவர்களது சமஸ்தானத்தையும்‌ அவர்களையும்‌ தான்‌ 
காப்பாற்றுவதாக உறுதி கூற, காமிரெட்டி தன்‌ ற்‌ ராமிரெட்டியுடன்‌ காசிக்குச்‌ 
சென்று சிலையை மாட்டு வண்டியில்‌ எடுத்து வருகிறார்கள்‌. அவர்களின்‌ 
சமஸ்தானத்தை நெருங்கும்‌ போது ஓர்‌ இடத்தில்‌ வண்டிச்‌ சக்கரங்கள்‌ தரையில்‌ புதைந்து 
நின்று விடுகின்றன. எவ்வளவு முயன்றும்‌ வண்டி நகரவில்லை.சிலையும்‌ 
அசையவில்லை அதனால்‌, பைரவருக்கு கோயில்‌ அங்கேயே எழுப்பப்பட்டது.அந்த இடம்‌ 
தான்‌ இஸன்னபல்லி 


ஒவ்வொரு பிறப்பிலும்‌ மனிதர்கள்‌ அனுபவிக்கும்‌ துன்பங்களும்‌ உடற்பிணிகளும்‌, 
பில்லி கன்யம்‌ முதலியவற்றால்‌ ஏற்படும்‌ துயரங்களும்‌ காலபைரவரை வழிபடுவதன்‌ 
மூலம்‌ தீரும்‌ என்பது நம்பிக்கை. கிராமங்களில்‌ எட்டுதிக்கும்‌ பிரதிஷ்டை செய்யப்படும்‌ 
அஷ்டதிக்பாலர்களும்‌ காலபைரவர்‌ உறுதுணையுடனே செயல்பட்டு, கிராமங்களை 
கெடுதல்களிலிருந்து காப்பதாக நம்பிக்கை.மார்கழி மாதம்‌ தேய்பிறையின்‌ 8-ம்நாள்‌ கடும்‌ 
விரதம்‌அனுஷ்டித்து, கண்விழித்து காலபைரவரைத்‌ தியானித்து, அருகிலுள்ள 
புஷ்கரிணியில்‌ நீராடி, பைரவருக்கு தேங்காய்‌, மலர்கள்‌, கடுகுஎண்ணெய்‌, கறுப்புஎள்‌ 
முதலியவற்றைப்‌ படைத்து வழிபட, ஒவ்வொரு பிறவியிலும்‌ செய்த பாவங்கள்‌ 
விலகும்‌. கெட்ட ஆவிகள்‌ தரும்‌ தொல்லை நீங்கும்‌. எடுத்த காரியங்களும்‌ வெற்றி 


106 


பெறும்‌.சிறைப்பட்ட வரும்‌ விடுதலை பெறுவர்‌. இந்தப்புஷ்கரணியில்‌ நீர்‌ கோடையிலும்‌ 
வற்றுவதில்லை. இதில்‌ முழுகி எழுந்தால்‌ பாவங்கள்‌ மறையும்‌ என்பதும்‌ ஒரு 
நம்பிக்கை. காலபைரவரின்‌ சக்தியால்‌ தான்‌ புஷ்கரணியில்‌ நீர்மட்டம்‌ குறைவதில்லை 
என்கின்றனர்‌.சுண்டு விரலில்‌ பிரம்மாவின்‌ துண்டிக்கப்பட்ட தலையுடனும்‌, பைரவ ராய்‌) 
வாகனத்துடனும்‌ சித்தரிக்கப்படும்‌ காலபைரவர்‌, நேபாளத்தில்‌ சுப்ரீம்‌ ஜட்ஜ்‌. இவர்‌ 
சன்னிதியில்‌ குற்றவாளிகள்‌ நிறுத்தப்பட்டால்‌, அவர்கள்‌ உடனடியாக தண்டிக்கப்படுவர்‌ 
என்பதும்‌ பக்தர்களின்‌ நம்பிக்கை. 


பைரவர்‌ வழிபாடு சிறப்புகள்‌: 


சிவபெருமானின்‌ பஞ்சகுமாரர்களில்‌ கணபதி, முருகன்‌, வீரபத்திரர்‌, ஜயனார்‌ மற்றும்‌ 
பைரவரும்‌ ஒருவர்‌. 


உ பைரவர்‌ என்பது வடமொழிச்‌ சொல்லாகும்‌. இதற்கு மிகவும்‌ பயங்கரமானவர்‌ 
என்பது பொருளாகும்‌.எதிரிகளுக்கு பயம்‌ தந்து தன்னைநாடுபவர்களுக்கு அருள்‌ 
செய்வதால்‌இவருக்கும்‌ பைரவர்‌ என்பது பெயராயிற்று. 


உ பைரவருக்கு -க்ஷத்திரபாலக மூர்த்தி என்றும்‌ ஒரு பெயருண்டு. -க்ஷத்திரம்‌ 
என்றால்‌ கோயில்‌. பாலகர்‌ என்றால்‌ காப்பவர்‌. கோயிலைக்‌ காப்பதால்‌ இப்பெயர்‌ 
ஏற்பட்டது. 


உ பொதுவாக பைரவர்‌ நீலமேனி கொண்டவராய்‌, சிலம்புகள்‌ அணிந்த திருவடியைக்‌ 
கொண்டவராய்‌, பாம்புகள்‌ பொருந்திய திருவரையும்‌ மண்டை ஓட்டுமாலைகள்‌ 
புரளும்‌ திருமார்பும்‌, சூலம்‌, பாசம்‌, உடுக்கை, மழு முதலியன தாங்கிய 
திருக்கரங்களை உடையவராய்‌ கூறப்பட்டாலும்‌ அஷ்டபைரவர்‌ வடிவங்களாகக்‌ 
கூறும்‌ போது அவரின்‌ வண்ணம்‌ஆயுதம்‌, வாகனம்‌ இவை 
மாறுபட்டுக்காணப்படும்‌. 


உ காசிநகரமே பைரவரின்‌ பிரதான தலம்‌ என்பதால்‌ இந்நகரின்‌ பல்வேறு 
இடங்களிலும்‌ பைரவர்‌ கோயில்கள்‌ காணப்படுகின்றன. 


உ தாராசுரம்‌ மற்றும்‌ திருப்போரூரில்‌ பைரவர்‌ அமர்ந்த நிலையில்‌ காணப்படுகிறார்‌. 


உ பைரவரின்‌ பொதுவான வாகனம்‌ நாய்‌ ஆகும்‌. ஒற்றை நாய்‌ வாகனம்‌ 
காணப்பட்டாலும்‌ நகரத்தார்‌ கோயில்களில்‌ பைரவர்‌ வடிவத்தில்‌ பெரும்பாலும்‌ 
இருநாய்‌ வாகனங்களே காணப்படுகின்றன.ஆனால்‌ திருவான்மியூர்‌, போரூர்‌, 
வேதாரண்யம்‌, திருவிற்கோலம்‌ ஆகிய தலங்களில்‌ பைரவருக்கு நாய்வாகனம்‌ 
இல்லை. 


உ அஷ்ட பைரவ வடிவங்களில்‌ அன்னம்‌, ரிஷபம்‌, மயில்‌, கருடன்‌, குதிரை, யானை, 
சிம்மம்‌, நாய்‌ஆகியவை வாகனங்களாகக்காட்டப்பட்டுள்ளன. 


உ பைரவருக்குரிய வழிபாட்டு நேரம்‌ நள்ளிரவாகும்‌. ஒவ்வொரு மாதமும்‌ 
தேய்பிறை அஷ்டமி தினங்களில்‌ பைரவ விரதம்‌ இருந்து வழிபட்டால்‌ எந்தத்‌ 
துன்பமும்‌ நம்மை அணுகாது. 

பொங்கல்‌ திருநாள்‌, மகரசங்கராந்தி, ரதசப்தமி, உத்தராயன புண்ணிய காலத்துவக்கம்‌ 
என எண்ணற்றவை பவங்களுடன்‌ திகழும்‌ தை மாதத்துக்கு இன்னொரு விசேஷமும்‌ 
உண்டு. ஆமாம்‌ காவல்‌ தெய்வம்‌ பைரவர்‌ வழிபாட்டுக்கும்‌ 
உகந்தமாதம்‌.தைமாதம்முதல்செவ்வாயில்‌ துவங்கி, அனைத்து 


107 


செவ்வாய்க்கிழமைகளிலும்‌ பைரவரை வழிபடுவது சிறப்பு. அதிலும்‌ பைரவரின்‌ 
தித்‌ அறிந்துவழிபடுவதால்‌, பலன்கள்‌ பன்மடங்கு அதிகம்‌ கிடைக்கும்‌. 
சிவாலயங்களில்‌, விநாயகர்‌ தரிசனத்துடன்‌ ஆரம்பிக்கும்‌ வழிபாடு, 
பைரவதரிசனத்துடன்‌ நிறைவடையும்‌. அகில உலகங்களையும்‌ காத்துரட்சிக்கும்‌ 
சிவனாரின்‌ கோயில்களுக்கு பைரவரே காவல்‌ தெய்வம்‌. உலகையும்‌ அதில்‌ அமைந்த 
திருத்தலங்கள்‌ மற்றும்‌ தீர்த்தங்களையும்‌ காவல்‌ புரியும்‌ தெய்வம்‌ ஆதலால்‌, 
-க்ஷத்ரபாலகன்‌ என்றும்‌, தீர்த்தபாலகன்‌ என்றும்‌ பைரவரை பலவாறு போற்றுகின்றன 
புராணங்கள்‌. தன்னுடைய அன்பர்களுக்குத்‌ துன்பம்‌ விளைவிக்கும்‌ தீயோர்களுக்கு 
பயங்கரமான வராகத்‌ திகழ்வதால்‌ பைரவர்‌ என்றும்‌, வஜ்ஜிரகோட்டையாகத்‌ திகழ்ந்து, 
தன்னை சரணடையும்‌ பக்தர்களைக்‌ காப்பவர்‌ ஆதலால்‌ வயிரவமூர்த்தி என்றும்‌ 
இவருக்கு திருப்பெயர்‌ஏற்பட்டது. ஞானிகளிடம்‌ அறிவைவளர்க்கும்‌ ஞானபைரவராகவும்‌, 
யோகிகளுக்குக்காவலாக இருப்பதுடன்‌, தாமே பெரிய யோகியாக விளங்கி 
யோகபைரவராகவும்‌, வீரர்களிடம்‌ உக்கிரபைரவராகவும்‌, பஞ்ச பூதங்களின்‌ சீற்றங்களில்‌ 
இருந்து பூமியைக்காப்பதால்‌ பூதபைரவராகவும்‌ அருள்‌ புரிகிறார்‌. 


உலகையும்‌ உயிர்களையும்‌ காக்கும்‌ தன்மை சிவபெருமானுக்கே உரியது என்பதால்‌, 
அவருடைய ஒரு கூறே பைரவமூர்த்தியாக எழுந்தருளி, அன்பர்களுக்கு அருள்கிறது 
என்று சிறப்பிக்கின்றன ஞானநூல்கள்‌. மும்மூரத்திகளில்‌ ஒருவரான பிரம்மன்‌, ஆதி 
காலத்தில்‌ சிவனாரைப்‌ போன்றே ஐந்து தலைகளுடன்‌ திகழ்ந்தார்‌.ஒருமுறை, அவர்‌ 
அகந்தையால்‌ அறிவு மயங்கிச்‌ சிவநிந்தனை செய்த போது, சிவபெருமான்‌ பைரவரைத்‌ 
தோற்றுவித்தார்‌.பைரவர்‌, பிரம்மனின்‌ ஐந்தாவது தலையைக்‌ கொய்து எடுத்து 
கபாலமாக்கிக்கொண்டார்‌.அடி-முடி தேடிய போது திரு முடி கண்டேன்‌ 
எனப்பொய்யுரைத்ததால்‌ பிரம்மனின்‌ ஐந்தாவது தலையை பைரவர்‌ மூலம்‌ 
கொய்ததாகவும்‌ ஒரு புராணதகவல்‌ உண்டு. பிரம்மனின்‌ சிரம்‌ கொய்யப்பட்ட திருவிடம்‌ 
திருக்கண்டியூர்‌ ஆகும்‌.தஞ்சாவூர்‌-திருவையாறு பாதையில்‌ உள்ள இந்த ஊர்‌, சிவனாரின்‌ 
அட்ட வீரட்ட திருத்தலங்களில்‌ ஒன்றாக திகழ்கிறது. இங்கு அருள்பாலிக்கும்‌ 
திருக்கண்டீஸ்வரரையும்‌, பிரம்மனின்‌ சிரம்‌ கொய்த பைரவரையும்‌ தரிசிப்பது சிறப்பு. 


அந்தகாசுரன்‌ என்பவன்‌ தேவர்களைத்‌ துன்புறுத்தியதுடன்‌, அவர்களைப்‌ பெண்‌ 
வேடத்துடன்‌ திரியும்‌ படிச்‌ செய்துஅவமானப்படுத்தினான்‌.தேவர்கள்‌, 
சிவபெருமானைசரணடைந்தனர்‌.அவர்‌ மகாபைரவரைத்‌ தோற்றுவித்து அந்தகனை 
அழிக்கும்‌ படி ஆணையிட்டார்‌. அதி உக்கிரத்துடன்‌ அந்த கன்மீது போர்தொடுத்த பைரவர்‌, 
அவனைத்‌ தனது சூலத்தில்‌ குத்தித்‌ தூக்கியவாறு மூன்று உலகங்களிலும்‌ திரிந்தார்‌. 
அவனுடைய உடலிருந்து வ ந்தரத்தத்தைக்‌ குடித்தார்‌. அஞ்சிநடுங்கிய அந்தகாசுரன்‌, 
பைரவரைத்‌ துதித்தான்‌.அதனால்‌ மகிழ்ந்த பைரவர்‌, அவனை சூலத்தில்‌ இருந்து 
விடுவித்தார்‌. அதேபோல்‌ முண்ட கன்முதலிய இன்னும்‌ பல அசுரர்களையும்‌ அழித்து, 
பைரவர்‌ தேவர்களைக்‌ காத்து பரிபாலித்த கதைகளும்‌ புராணங்களில்‌ உண்டு. 
வானவர்களுக்கு மட்டுமல்ல தூயபக்தியுடன்‌ தன்னை வழிபடும்‌ பக்தர்களுக்கும்‌ 
வேண்டிய வரம்‌ தந்து அருள்பாலிக்கும்‌ கண்கண்ட தெய்வம்‌ பைரவர்‌. கடன்தொல்லை 
நீங்கவும்‌, சத்ருபயம்‌ அகலவும்‌, பில்லி-சனியம்‌ போன்ற தீவினைகளின்‌ பாதிப்புகள்‌ 
இல்லாமல்‌ இருக்கவும்‌ பைரவரை பலவாறு போற்றி வழிபடுகின்றனர்‌. 


தேய்பிறை அஷ்டமி திருநாள்‌ பைரவரை வழிபடுவதற்கு உகந்ததினம்‌. குழந்‌ை 
இல்லாமல்‌ வருந்தும்‌ தம்பதியர்‌, தொடர்ந்து 6 தேய்பிறை அஷ்டமி திருநாட்களில்‌... 
செவ்வரளிமலர்கள்‌ மற்றும்‌ வில்வத்தால்‌ பைரவரை அர்ச்சித்து, நெய்தீபம்‌ ஏற்றிவழிபட, 
விரைவில்‌ குழந்தை பாக்கியம்‌ கிடைக்கும்‌ என்பர்‌. அதேபோல்‌, தேய்பிறை அஷ்ட 
நாட்களில்‌ பைரவஹோமம்‌ செய்வதுடன்‌, பைரவருக்கு அபிஷேகிக்கப்படும்‌ 
கலசதீர்த்தத்தைப்‌ பருகுவதால்‌ தீராதபிணிகளும்‌ தீரும்‌ என்பர்‌. அருகிலுள்ள 
சிவாலயத்துக்குச்‌ சென்று, அங்கு அரள்பாலிக்கும்‌ பைரவமூர்த்திக்கு வெள்ளைவஸ்திரம்‌ 
சாத்தி, தயிர்‌அன்னம்‌, தேன்‌ மற்றும்‌ தேங்காய்‌ சமர்ப்பித்து வழிபடுவதால்‌ பில்லி 


108 


னியம்போன்ற தீவினைகள்‌ நீங்கும்‌. பகைவர்களும்‌ நண்பர்களாவார்கள்‌.வீட்டிலேயே 
நரம்‌ கிடைக்கும்‌ போது பைரவ சகஸ்ரநாமத்தைப்‌ பாராயணம்‌ செய்வதாலும்‌ மிகுந்த 
பலன்‌ உண்டு. 


ஞாயிற்றுக்கிழமைகளில்‌ ராகு காலத்தில்‌, பைரவருக்கு விபூதி அபிஷேகத்துடன்‌, 
வடைமாலை அணிவித்து, சகஸ்ரநாம அர்ச்சனை செய்வதால்‌, திருமணத்தடை அகலும்‌ 
என்பார்கள்‌ .வளர்பிறை அஷ்டமி திருநாட்களில்‌ அல்லது வெள்ளிக்கிழமை மாலை 
வேளையில்‌ ,வில்வம்‌ மற்றும்‌ வாசனைமலர்களை சமர்ப்பித்து பைரவருக்கு நெய்தீபம்‌ 
ஏற்றி வைத்து, சகஸ்ரநாம அர்ச்சனை செய்தால்‌ வறுமைகள்‌ நீங்கும்‌. செல்வம்‌ பெருகும்‌ 
என்பது நம்பிக்கை. சனிக்கிழமைகளில்‌ பைரவருக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை செய்து 
வழிபட்டால்‌, சனிகிரகத்தால்‌ ஏற்படும்‌ சகலவிதமான தோஷங்களும்‌ 
விலகும்‌.மகாபைரவரை திரிபுரபைரவராகவும்‌ வழிபடும்‌ வழக்கம்‌ உண்டு. கரை 
சேரமுடியாத பெருந்துன்பங்களையும்‌ நீக்கி அருள்‌ புரிவாராம்‌ திரிபுரபைரவர்‌ 
கோயில்களில்‌ நடைபெறும்‌ பிரமோற்ஸவத்துக்கு முன்பாகவும்‌, விழா முடிந்த 
பின்னரும்‌ பைரவரை வழிபட வேண்டும்‌ என்கின்றன ஆகமநூல்கள்‌.முன்பெல்லாம்‌, 
சிவாலயங்களில்‌ இரவில்‌ பைரவரை ப ஒத்து வழிபட்டு, ஆலயக்கதவுகளை மூடி 
சாவியை அவரது சன்னதியில்‌ சமர்ப்பிப்பது வழக்கம்‌.இப்போது, கைமணியையும்‌ 
கலசத்தையும்‌ அவர்‌ முன்‌ வைத்துச்‌ செல்கின்றனர்‌. 


சிவாலயங்களில்முதல்‌ வழிபாடு விநாயகருக்கு என்றால்‌ இறுதி வழிபாடு பைரவருக்கு. 
ஒருவகையில்‌ ஆலயத்தின்‌ காவல்‌ தெய்வமாக கருதப்படும்‌ பைரவர்‌ சிவனுடைய 
அம்சம்‌ ஆவார்‌. அஷ்டபைரவர்களும்‌ அவர்களுக்கான தேவிகள்‌ அஷ்டபைரவிகளும்‌ 
உண்டு. 


ஒவ்வொருமாதமும்‌ வளர்பிறை மற்றும்‌ தேய்பிறையில்‌ அஷ்டமிதிதி அன்று பைரவ 
வழிபாடு செய்ய உகந்தது ஆகும்‌.அந்நாள்‌ பைரவாஷ்டமி என்று 

வழங்கப்படுகிறது அதிலும்‌ தய்பிறை அஷ்டமி காலபைரவாஷ்டமி என்று 
வழங்கப்பட்டு சிறப்பு பெறுகிறது. 


பைரவருக்கு பவுர்ணமிக்கு பின்வரும்‌ தேய்பிறை அஷ்டமிதிதியில்‌ பஞ்ச எண்ணெய்‌ 
பம்‌ஏற்றி வழிபட வேண்டும்‌.ஜந்துவகை எண்ணெய்கொண்டு ஏற்றப்படவேண்டும்‌, 
ஐந்துதனிதனி அகல்‌ எடுத்துக்கொண்டு ஒரு அகலில்‌ நல்லெண்ணெய்‌. இன்னொரு 
அகலில்‌ இலுப்பஎண்ணெய்‌. மற்றொன்றில்‌ விளக்குஎண்ணெய்‌.அடுத்தகில்‌ பசுநெய்‌. 
அடுத்த அகலில்‌ தேங்காய்‌எண்ணெய்‌ ஊற்றிபைரவசுவாமியை நோக்கி அகலின்‌ 
திரிமுகம்‌ வைத்து தனித்தனியாக ஏற்ற வேண்டும்‌, 


ஒரு அகலில்‌ ஏற்றிய நெருப்பில்‌ இருந்து இன்னொரு தீபம்‌ ஏற்றக்கூடாது, (ஒவ்வொரு 
எண்ணெய்‌ கொண்டு எரியும்‌ தீபத்தின்‌ சக்தி வெவ்வேறாகும்‌, ஒன்று இன்னுமொன்றோடு 
சேரக்கூடாது சக்தி மோதல்‌ உண்டாகும்‌) இவ்வாறு தனித்தனியாக ஏற்றி வழிபட்டால்‌ 
தீராபிரச்சினையும்‌ தீரும்‌, காலத்தினால்‌ தீர்க்க முடியாத தொல்லைகள்‌ நீங்கும்‌. 
நல்லருள்‌ கிட்டும்‌, 


பைரவர்‌ என்றாலே பயத்தை நீக்குபவர்‌, அடியார்களின்‌ பாபத்தை நீக்குபவர்‌ என்று 
பொருள்‌. படைத்தல்‌, காத்தல்‌, அழித்தல்‌ அதாவது ஒடுக்குதல்‌ ஆகிய முக்கிய 
இறையருள்‌ தெழில்களை செய்து பல லட்ச உயிர்களையும்‌ காப்பதால்‌ அவருக்கு 
திரிசூலம்‌ அதிகார ஆயுதமாக அளிக்கப்பட்டது. படைத்தல்‌ தொழிலை உடுக்கையும்‌, 
காத்தல்‌ தொழிலை கையில்‌ உள்ள கபாலமும்‌, அழித்தல்‌ தொழிலை உடலில்‌ பூசிய 
விபூதியும்‌ குறிக்கும்‌. 


எந்த வித பூஜைகள்‌ செய்யாவிட்டாலும்‌ கூட இக்கட்டான நேரத்தில்‌ முழுமனதுடன்‌ 


109 


அவரை நினைத்தாலே கூடபோதும்‌.சந்தோஷத்துடன்‌ உடனே செயல்பட்டு நம்மை 
ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றுவார்‌.முதலில்‌ இவங்கும்காலை பூஜையும்‌, இரவில்‌ 
நடக்கும்‌ இறுதியான பூஜையும்‌ ஸ்ரீ பைரவருக்கே உரியது. பற்றற்ற நிலையில்‌ நிர்வாண 
கோலத்தில்‌ பைரவர்‌ வீற்றிருப்பதால்‌ பைரவர்‌ விக்ரகத்தை தொட்டு வணங்குதல்‌ நாமே 
சென்று புஷ்பம்‌ சாற்றுதல்‌ ஆகியவை கூடாது. 


சித்திரை, ஐப்பசி மாதங்களில்‌ வரும்‌ பரணி நட்சத்திர நாட்கள்‌ ஸ்ரீபைரவருக்கு மிக உகந்த 
நாட்கள்‌ ஆகும்‌. ஞாயிறு முதல்‌ சனி வரையிலான வாரத்தின்‌ அனைத்து நாட்களும்‌ 
ஸ்ரீபைரவரை வழிபட உகந்த நாட்கள்‌ தான்‌. ஆயினும்‌, தேய்பிறை மற்றும்‌ வளர்பிறை 
நாட்களில்‌ வரும்‌ அஷ்டமி திதி ஸ்ரீபைரவரை வணங்குவதற்கு மிக விசேஷமான 
நாட்களாக நடைமுறையில்‌ உள்ளது. 


“அட்டபைரவரு மோருருவாகி கிருட்ணபட்சயட்டமியந்தியில்‌ 
அருள்‌ பரிபாலிக்க தொழு திருப்பாருக்காததேது” (என்கிறது அகஸ்தியர்நாடி) 


சீர்காழியில்‌ உள்ளசட்டைநாதர்‌ என்னும்‌ பைரவரை வழிபடுவதன்‌ சிறப்பை 
இப்படிவிளக்குகிறது அகஸ்தியநாடி. 


திருஞானசம்பந்தராகப்‌ போற்றப்படும்‌ ஆளுடைப்பிள்ளை என்ற ஞானக்குழந்தை ஞானம்‌ 
பெற்ற கோயில்‌ இது. பிரம்மதீர்த்தக்கரையில்‌ அம்பாள்‌ பொற்கிண்ணத்தில்‌ ஞானசம்‌ 
பந்தருக்கு பால்‌ ஊட்டிய தலம்‌. நாம்‌ ஒவ்வொருவரும்‌ தொழ வேண்டிய 
அற்புதக்கோயில்‌.ஆதிசங்கரர்தமது "செளந்தர்யலஹரி" எனற இலக்‌ “ஞானப்பால்‌ 
பார்வதிதேவியிடம்‌ இந்த திராவிட சிசு உண்டது சத்தியம்‌” என கொண்டாடுகிறார்‌. 


திருநாவுக்கரசரை "அப்பர்‌" என ஞானசம்பந்தபிரான்‌ அழைத்துப்‌ போற்றிய புண்ணிய 
கோயில்‌ இந்த சட்டநாதர்கோயில்‌. சீர்காழி என்ற ஊருக்கே புகழைச்‌ சேர்த்த இந்த 
சட்டநாதர்‌, பைரவ சுவாமியின்‌ மறுபதிப்பு வேற்றுருதான்‌ .அஷ்டமி திதி தேய்பிறையில்‌ 
இங்கு எட்டு வித பைரவமூர்த்திகளும்‌ கூடி நின்று பக்தர்களின்‌ வேண்டுதலை 
நிறைவேற்றுகின்றனராம்‌. எனவே, "தேய்பிறை அஷ்டமி திதி மாலை வேளையில்‌ 
சட்டநாதனை தொழுபவர்‌ பெரும்பாக்யவான்௧ளே" என்கிறார்‌ அகஸ்தியர்‌. 


சாதாரணமாக நாய்‌ வாகனம்‌ பைரவரின்‌ பின்புறம்‌ வலப்பக்கம்‌ தலை உள்ளவாறு 
இருக்கும்‌. சில இடங்களில்‌ இடப்பக்கம்‌ தலை உள்ளவாறு இருக்கும்‌. 


மிக அரிதாக சில இடங்களில்‌ மட்டுமே இருபக்கமும்‌ நாய்‌ வாகனங்களுடன்‌ பைரவர்‌ 
காட்சி தருகிறார்‌. இவ்வாறு இடப்பக்கம்‌ மற்றும்‌ இருவாகனங்களுடன்‌ உள்ள 
பைரவபெருமான்‌ மிகுந்த சக்தியுடன்‌ விளங்குவதாக ஐதீகம்‌. ஏவல்‌, பில்லி, சூனியம்‌, 
பேய்பிசாசு முதலியவற்றின்‌ தொல்லைகளிலிருந்து பூரணவிடுதலை அடைய, 
வாழ்வில்‌ வளம்பெற, திருமணத்தடைகள்‌ நீங்கிட, பிதுர்தோஷம்‌, சனிதோஷம்‌, நீங்கி 
பைரவர்‌ வழிபாடு மிகவும்‌ உதவும்‌. 


தேய்பிறை அஷ்டமி நாளில்‌ அஷ்டலட்சுமிகளும்‌ பைரவரை வணங்குகின்றனர்‌. 

அந்தநாளில்‌ நாம்‌ பைரவரை வணங்குவதால்‌ பைரவரின்‌ அருளோடு அஷ்டலஷ்மிகளின்‌ 

அருளும்‌ கிடைக்கப்பெறுவோம்‌. ராகு காலத்தில்‌ பைரவர்‌ சன்னதியில்‌ அமர்ந்து 

பத்து மது பைரவரின்‌ மூலமந்திரத்தை ஜெபித்து வந்தால்‌ கடன்‌ தொல்லை 
ங்கும்‌. 


இத்தகைய சிறப்பு வாய்ந்த அஷ்டமி வழிபாட்டினை பின்பற்றி எல்லா நலமும்‌ 


110 


அடைவோமாக:!. "ஈசன்‌ அருளைப்‌ பெறமக்கள்‌ மெய்வருத்தம்‌ பாராது ஆலயங்களுக்கு 
செல்ல வேண்டும்‌ என்பதே எங்களது பிரார்த்தனையும்‌, வேண்டுகோளும்‌. 


தடைகளை நீக்கும்‌ கால பைரவர்‌: 


பைரவர்‌ இல்லாத ஆலயங்களே வடநாட்டில்‌ கிடையாது எல ம்‌ அளவிற்கு 
பெருமை பெற்றவர்‌ பைரவர்‌. தலையில்‌ கிரீடம்‌ அணிந்து, கைகளில்‌ திரிசூலம்‌ 
உடுக்கை, வெட்டிப்பட்டஒருதலை என அனைத்தையும்‌ வைத்திருந்தபடி, உடலெங்கும்‌ 
வீபுதியை பூசிக்கொண்டு, நாய்‌ மீது அமர்ந்தபடி பயங்கரமாகக்‌ காட்சி 

தருகின்ற வரை வணங்குவதினால்‌ பல பலன்கள்‌ ஏற்படும்‌ என்பது பெரும்பாலோரது 
நம்பிக்கை. அவர்‌ மயானத்தில்‌ வசிப்பவராம்‌ பூதங்களின்‌ அதிபதியாம்‌. சிவபுராணம்‌ 
மற்றும்‌ லிங்க புராணத்தில்‌ அவரைப்‌ பற்றிய செய்திகள்‌ நிறையவே உள்ளன. 


கால பைரவர்‌ அவ ர்க ககை: 


பைரவர்‌ அவதரித்தது எப்படி என்பது குறித்து கூறப்படும்‌ கதை இது. இந்த கதை ஸ்கந்த. 
புராணத்தில்‌ உள்ளதாகக்‌ ழு னர்‌. பைரவரை காலபைரவர்‌ என்றும்‌ கூறுகின்றனர்‌ . 
அவருடைய மனைவியின்‌ பெயர்‌ பைரவியாம்‌ .ஒரு முறை பிரும்ம லோகத்தில்‌ 
அமர்ந்திருந்த தெய்வங்கள்‌ பல விஷயங்களைப்‌ பற்றி விவாதித்துக்‌ கொண்டு இருந்தனர்‌ 
அப்பொழுது ஒரு தேவதை தெய்வங்களில்‌ மிகவும்‌ உத்தவமானவர்‌ யார்‌ எனக்கேட்க 
அங்கு அமர்ந்திருந்த பிரும்மா இறுமாப்பு கொண்டு சற்றும்‌ தாமதிக்காமல்‌ இதில்‌ என்ன 
சந்தேகம்‌ என்னை விட உத்தவமானவர்‌ எவர்‌ இருக்க முடியும்‌? என்றார்‌.அதைக்‌ 
கேட்டமகாவிஷ்ணுகோபம்‌அடைந்தார்‌ .இருவருக்கும்‌ வாக்குவாதம்‌ ஏற்பட்டது. விவாதம்‌ 
முடிவிற்கு வராமல்‌ அவர்கள்‌ நான்கு வேதங்களையும்‌ அழைத்து அவற்றின்‌ கருத்தைக்‌ 
கேட்டனர்‌ .அந்த வேத அதிபதிகளும்‌ சற்றும்‌ தயங்காமல்‌ எவர்‌ தன்னை வேண்டி நிற்கும்‌ 
பக்தர்களுக்கு உடனே சென்று அருள்பாளிக்கின்றரோ ,எவர்‌ மிகசக்தி வாய்ந்தவர்‌ என 
மக்களால்‌ கருதப்படுகின்றாரோ, எவர்‌ உலகனைத்தையும்‌ ஆட்டுவித்தபடி 
அமர்ந்திருக்கின்றாரோ அவரே உத்தமமானவர்‌ என்பதினால்‌ , அந்த அனைத்தையும்‌ 
பெற்றுள்ள சிவபெருமானே அனைவரையும்‌ விட உத்தமமானவர்‌' எனக்‌ கூறினர்‌ . 


அதைக்‌ கேட்ட பிரும்மா இன்னும்‌ அதிக ஆத்திரம்‌ அடைந்து சிவபெருமானுடைய 
உருவத்தைக்‌ குறித்து கண்டபடி பேசலானார்‌ .' யார்‌ அந்த சிவன்‌ , உடலெங்கும்‌ சாம்பல்‌ 
தவப்‌ சடைமுடியுடன்‌ , மயான சாமியர்கள்‌ போல தூசிபடிந்த உடலுடன்‌ இருந்து 

காண்டு. கழுத்து நிறைய மாலைகளுக்குப்‌ பதில்‌ பாம்புகளை தொங்கவிட்டுக்‌ கொண்டு 
ஒரு மாட்டின்‌ மீது அமர்ந்து கொண்டு சுற்றித்திரிகின்றாரே அவரா என்னை விட 
மேன்மையானவர்‌ ?' என மேலும்‌ மேலும்‌ ஏசிக்கொண்டே இருக்கையில்‌ கைலாயத்தில்‌ 
இருந்த சிவன்‌ காதுகளில்‌ அவை அனைத்தும்‌ விழுந்தன. 


கொதித்துப்‌ போனார்‌ சிவனார்‌ .விஷ்ணு மற்றும்‌ பிற கடவுட்களும்‌ 
பிரும்மா உரத்த குரலில்‌ சிவனைப்‌ பற்றி ஏசிக்‌ கொண்டிருந்ததைக்‌ கேட்டு பிரமித்து 
நிற்கையில்‌ ,அவர்கள்‌ முன்‌ ஒரு பெரும்‌ சப்தத்துடன்‌ கூடிய ஒளிவெள்ளம்‌ தோன்றியது. 
அதன்‌ இடையே ஒரு மனிதன்‌ தோன்ற பிரும்மா அவரைப்‌ பாரத்துக்‌ கத்தினார்‌ ' ஏய 
நீயார்‌ , இங்கு எங்கே வந்தாய்‌ ?'. அந்த மனிதன்‌ உடனடியாக ஒரு குழந்தை உருவில்‌ 
மாறி அழத்துவங்கியது. அதைக்‌ கண்ட பிரும்மா இன்னமும்‌ இறுமாப்புடன்‌ ' ஏகுழந்தாய்‌, 
நீ என்‌ தலையில்‌ இருந்து முளைத்‌ திருக்கின்றாய்‌ ,இப்போது என்னை நீ சரணடைந்து 
அழுவதினால்‌ உனக்கு ருத்திரா எனப்‌ பெயர்‌ தருகின்றேன்‌ . நீ சென்று உலகைப்‌ 
படைக்கத்துவங்கு, அழுவதை நிறுத்திவிட்டு என்னிடம்‌ ஓடிவா. நான்‌ உன்னைக்‌ 
காப்பாற்றுகின்றேன்‌ என்றார்‌ . 


111 


அவ்வளவு தான்‌ அந்த குழந்தை உடனடியாக ஒரு பயங்கரமான உருவம்‌ கொண்டவராக 
மாறி அவர்‌ எதிரில்‌ நிற்க மீண்டும்‌ பிரும்மா கூறினார்‌ , 'ஏ மனிதா, இப்படிப்பட்ட 
பயங்கரமான முகத்துடன்‌ வந்து நிற்கும்‌ உன்னை காலத்தைக்‌ காக்கும்‌ மனிதனாக 
நியமித்து உன்‌ பெயரை காலபைரவர்‌ என மாற்றுகின்றேன்‌. நீ மக்களுடைய பாபங்களை 
ஏற்றுக்‌ கொண்டு, தீயவர்களை அழிப்பாய்‌. இறந்தவர்கள்‌ மோட்சம்‌ அடையச்‌ செல்லும்‌ 
காசி நகரத்திற்கு நீ சென்று காசிராஜனாக இருந்து கொண்டிருந்து சித்திரகுப்தன்‌ கூட 
கணக்கெடுக்க முடியாமல்‌ உள்ளபாபங்களைக்‌ போக்கிடுவாய்‌' என ஆசிர்வதித்தார்‌ . 


அதுவரை அனைத்தையும்‌ பொறுமையாகக்‌ கேட்டுக்‌ கொண்டு இருந்த பயங்கர உருவில்‌ 
இருந்த சிவனார்‌ துள்ளி எழுந்தார்‌ ,பிரும்மாவின்‌ ஐந்து தலைகளில்‌ தன்னை ஏசிய ஒரு 
தலையை நகத்தினால்‌ கீறி துண்டித்து எடுத்து தன்கைகளில்‌ ஏந்தினார்‌ . தன்‌ 
சுயஉருவைக்காட்டி, ' ஓ பிரும்மனே உன்னுடைய எந்த தலை என்னை நிந்தித்து 
பாபத்தைப்‌ பெற்றதோ அந்த தலையை பைரவர்‌ அழித்துவிட்டார்‌' எனக்‌ கூற அப்பொழுது 
தான்‌ பிரும்மா மற்றும்‌ அனைவருக்கும்‌ புரிந்தது வந்துள்ளவர்‌ சிவபெருமானே. அவரே 
தன்‌ ஒரு ரூபமாக பைரவரை தோற்று வித்துள்ளார்‌ . 

ஆலயங்களில்‌ காலபைரவர்‌ தம்‌ முன்‌ நின்ற சிவபெருமானை அனைவரும்‌ வணங்கினர்‌ 
அடுத்து தன்னால்‌ தோற்று விக்கப்பட்ட பைரவரிடம்‌ சிவபெருமான்‌ கூறினார்‌ .நீ 
பிரும்மா வின்‌ ஐந்து தலைகளில்‌ ஒன்றை துண்டித்‌ ததினால்‌ ஏற்பட்டுள்ள பாபத்தைச்‌ 
தொலைக்க, அந்த தலையை பைரவர்‌ உருவில்‌ ஏந்திய வண்ணம்‌ உலகெங்கும்‌ சுற்றிக்‌ 
கொண்டு பிட்சை பெற்றுக்‌ கொண்ட வண்ணம்‌ காசியை அடைந்து அந்த பாபத்தைத்‌ 
தொலைக்க வேண்டும்‌' எனக்கூறினார்‌ .அவர்‌ அப்படிக்‌ கூறிய மறுகணமே மற்றொரு 
பயங்கர முகத்தைக்‌ கொண்ட இரத்தம்‌ கக்கிக்கொண்டு இருந்த பெண்‌ அங்கு 
தோன்றினாள்‌ .அவளிடம்‌ சிவபெருமான்‌ கூறினார்‌ ' நீ பைரவர்‌ பின்னால்‌ அவரை 
பயமுறுத்திக்‌ கொண்டே துரத்திச்‌ சென்ற வண்ணம்‌ இருக்க வேண்டும்‌ .அவர்‌ காசியை 
அடைந்ததும்‌ அவரை பய முறுத்துவதை நிறுத்திவிட்டு சென்று விட வேண்டும்‌ 
உன்னால்‌ காசியில்‌ பிரவேசிக்க முடியாது' என்றார்‌ . 


பைரவரும்‌ கபால ஓட்டையும்‌ ,பிரும்மாவின்‌ தலையையும்‌ எடுத்துக்கொண்டு 
மூவுலகமும்‌ சுற்றிய வண்ணம்‌ பிட்சை எடுத்தார்‌ . கடைசியாக அவர்‌ காசியில்‌ 
நுழைந்ததும்‌ அவர்கையில்‌ இருந்த கபாலம்‌ கீழே விழுந்து உடைய, அவரைத்‌ துரத்திக்‌ 

காண்டு சென்ற பெண்ணும்‌ மறைந்து போனாள்‌. இந்த நிகழ்சி தான்‌ காசிக்குச்‌ சென்றால்‌ 
கபால மோட்சம்‌ கிடைக்கும்‌ என்ற பழமொழி தோன்றக்‌ காரணமாக அமைந்தது. 
அதன்படி தான்‌ இறந்தவர்களின்‌ சுற்றத்தினர்‌ காசிக்குச்‌ சென்று சிரார்தம்‌ செய்து 
இறந்தவருக்கு மோட்சம்‌ கிடைக்க காசியை பாதுகாக்கும்‌ காவலராக தன்னை நியமித்துக்‌ 
கொண்டு உள்ள பைரவரின்‌ அருளைப்‌ பெற்று வருகின்றனர்‌ . 


காலபைரவர்‌ பெருமை: 

அவரை முறையாக வணங்குவதின்‌ மூலம்‌ தீராத விவகாரங்கள்‌ முடிவிற்கு வரும்‌, 
வெளியூர்களுக்குப்‌ போகும்‌ முன்‌ அவரிடம்‌ வேண்டிக்கொண்டு சென்றால்‌ தடங்கல்‌ 
அற்றபயணம்‌ கிடைக்கும்‌ ,தொல்லைகள்‌ விலகும்‌, எதிரிகள்‌ நாசம்‌ அடைவர்‌ , 
சண்டைசச்சரவுகள்‌ குறைகின்றன, திருடர்கள்‌ பயந்து ஓடுவர்‌ , தீய ஆத்மாக்களின்‌ 
ஆக்ரமிப்புக்கள்‌ விலகும்‌ , பேய்‌ , பிசாசுகளின்‌ தொந்தரவு இருக்காது, வழக்குகளில்‌ 
வெற்றி கிடைக்கும்‌ என பல விதங்களில்‌ நம்பப்படுகின்றது. சிவபெருமானின்‌ அவதாரம்‌ 
அவர்‌ .தான்‌ குடி கொண்டு உள்ள ஆலயங்களைக்‌ காப்பவர்‌ என்ற பெருமைகளையும்‌ 
பெற்றவர்‌ அவர்‌ .யாகம்‌ ஹோமங்கள்‌ ,திருமணம்‌ மற்றும்‌ அனைத்து சுபகாரியங்களிலும்‌ 
பைரவர்‌ பூஜையும்‌ இடம்‌ பெறுகின்றது. உணவு அருந்தும்‌ முன்‌ ஓதப்படும்‌ மந்திரங்களில்‌ 
காலபைரவர்‌ கண்டிப்பாக இடம்‌ பெறுகின்றார்‌ .தந்திர மந்திர பூஜைகளில்‌ வினாயகப்‌ 


112 


பெருமானுக்கும்‌ காலபைரவருக்கும்‌ முக்கிய பூஜைகள்‌ செய்வதே சிறப்பு என 
பண்டிதர்கள்‌ கூறுகின்றனர்‌ 


கால பைரவர்‌ சிவன்‌ சந்நிதிகளில்‌ ஏன்‌: 


சிவபெருமானின்‌ திருக்கோலங்களில்‌ பைரவர்‌ திருக்கோலமும்‌ ஒன்று.பைரவர்‌, 
எட்டுமற்றும்‌ அறுபத்துநான்கு என்றவகையில்‌ அருள்புரிகிறார்‌. ஒவ்வொரு மாதமும்‌ 
வரும்‌ தேய்பிறை அஷ்டமி திதி பைரவருக்கு உகந்தநாள்‌.அந்த வகையில்‌ ஒவ்வொரு 
அஷ்டமிதிதிக்கும்‌ ஒரு பெயர்‌ உண்டு. இதில்‌ கார்த்திகை மாத தேய்பிறை 
அஷ்டமிருத்ராஷ்டமி என்றும்‌ காலபைரவாஷ்டமி என்றும்‌ சொல்லப்படுகிறது. 
ஒவ்வொரு சிவன்கோவி ம்‌ வடகிழக்குப்பகுதியில்‌ தனிச்சந்நிதியில்‌ காலபைரவர்‌ 
எழுந்தருளி இருப்பார்‌. சில கோவில்களில்‌ சூரியன்‌, பைரவர்‌, சனிபகவான்‌ 
என்றவரிசையில்‌ காட்சி தருவதும்‌ உண்டு .சிவபெருமான்‌ வீரச்செயல்களைச்‌ செய்யும்‌ 
காலங்களில்‌ ஏற்கும்‌ திருவுருவங்களை பைரவர்‌ திருக்கோலம்‌ என்று புராணம்‌ 
சொல்லும்‌. 
பைவான்‌ திருவுருவத்தில்‌ பன்னிரண்டுராசிகளும்‌ அடக்கமாகியுள்ளன. தலையில்‌ 
மேஷராசியும்‌, வாய்ப்பகுதியில்‌ ரிஷபராசியும்‌, கைகளில்‌ மிதுனமும்‌, மார்பில்‌ 
கடகமும்‌, வயிற்றுப்பகுதியில்‌ சிம்மமும்‌, இடையில்‌ கன்னியும்‌, புட்டத்தில்‌ துலாமும்‌, 
லிங்கத்தில்‌ மகரமும்‌, தொடையில்‌ தனுசும்‌, மு ழந்தாளில்‌ மகரமும்‌, காலின்‌ 
கீழ்ப்பகுதியில்‌ கும்பமும்‌, அடித்தளங்களில்‌ மீனராசியும்‌ அமைந்துள்ளதாக ஜாதக 
ல்கள்‌ விவரிக்கின்றன .பைரவர்‌ பாம்பைப்‌ பூணூலாகக்‌ கொண்டு, 
சந்திரனைசிரசில்வை து, சூலம்‌, மழு, பாசம்‌, தண்டம்‌ ஏந்திகாட்சி தருவார்‌.பைரவருக்கு 
ராகு காலத்தில்‌ பூஜை செய்வது சிறப்பிக்கப்படுகிறது.ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில்‌ 
பைரவருக்கு ருத்ராபிஷேகம்‌ செய்த பின்‌, புனுகுசாற்றி, எலுமிச்சம்‌ பழமாலை 
அணிவித்து, எள கலந்த சாதமும்‌ இனிப்புப்பண்டங்களும்‌ சமர்ப்பித்து முன்னோர்களை 
நினைத்து பிதுர்‌ பூஜைக்காக மந்திரங்களைச்‌ சொல்லி அர்ச்சித்து வழிபட்டால்‌ 
பிதுர்தோஷம்‌ நீங்கும்‌.அன்று அன்னதானம்‌ சிறப்பிக்கப்படுகிறது. திருமணத்தடை நீங்க 


ஞாயிற்றுக்கிழமை: ராகுகாலத்தில்‌ விபூதி அபிஷேகம்‌ அல்லது ருத்ராபிஷேகம்‌ செய்து 
வடைமாலை சாற்றிவழிபட வேண்டும்‌. மேலும்‌ அன்று ஒன்பது முறை அர்ச்சித்து, 
தயிர்‌அன்னம்‌, தேங்காய்‌, ழு சமர்ப்பித்து வழிபட்டால்‌ வியாபாரம்‌ செழித்து 
வளரும்‌;வழக்கில்‌ வெற்றிகிட்டும்‌. 


திங்கட்கிழமை:ராகு காலத்தில்‌ பைரவருக்கு அல்லி மலர்‌ மாலை சட்டி, புனுகுசாற்றி, 
ங்கம்‌. கலந்த சாதம்‌ படைத்து அர்ச்சனை செய்தால்‌ கண்டச்சனியின்‌ துன்பம்‌ 
ங்கும்‌. 


செவ்வாய்க்கிழமை: ராகு காலத்தில்‌ பைரவருக்கு செவ்வரளி மலர்‌ மாலை அணிவித்து, 
துவரம்‌ பருப்பு சாதம்‌ படைத்து, செம்மாதுளம்‌ கனிகளை நிவேதித்து அர்ச்சித்து 
வழிபட்டால்‌ குடும்பத்தில்‌ உடன்‌ பிறந்தவர்களிடையே ஒற்றுமை வலுப்படும்‌. 


புதன்கிழமை: ராகு காலத்தில்‌ மரிக்கொழுந்துமாலை அணிவித்து, பயத்தம்‌ பருப்பு 
சாதம்‌ படைத்து அர்ச்சனை செய்ய, மாணவர்கள்‌ கல்வியில்‌ சிறந்து விளங்கலாம்‌; 
தடையின்றி விரும்பிய கல்வியைக்‌ கற்று முதலிடம்‌ பெறலாம்‌. 


வியாழக்கிழமை: அல்லது தேய்பிறை அஷ்டமி அன்று பைரவருக்கு சந்தனக்‌ காப்பு 


அணிவித்து, மஞ்சள்‌ நிற மலர்களால்‌ மாலைத்ட்டி, பால்பாயசம்‌, சுண்டல்‌, நெல்லிக்கனி, 
ஆரஞ்சு, புளிசாதம்‌ படைத்து அர்ச்சனை செய்தால்‌ செல்வச்‌ செழிப்பு ஏற்படும்‌. 


113 


வெள்ளிக்கிழமை: ராகு காலத்தில்‌ சந்தனக்காப்பு அணிவித்து, புனுகுபூசி, 
தாமரைமலர்சட்டி, அவல்‌, கேசரி, பானகம்‌, சர்க்கரைப்‌ பொங்கல்‌ படைத்து அர்ச்சனை 
செய்து வந்தால்‌ திருமணத்தடைகள்‌ நீங்கி திருமணம்‌ நடைபெறும்‌. 


சனிக்கிழமை: ராகு காலத்தில்‌ பைரவருக்கு நாகலிங்கப்‌ பூமாலையைச்‌ சாற்றி, எள்‌ 
கலந்த அன்னம்‌, பால்பாயசம்‌, கருப்பு திராட்சை நிவேதனம்‌ செய்து அர்ச்சித்தால்‌ 
சனிபகவானின்‌ அனைத்து தோஷங்களும்‌ நீங்கும்‌. 


பிரம்மனின்‌ தலை கொய்த பைரவர்‌: 


ஆதியில்‌ சிவனும்‌, பிரம்மாவும்‌ ஐந்துதலைகள்‌ கொண்டிருந்தனர்‌ .ஆனாலும்‌ 
ஜம்முகங்களும்‌ தனக்கே அழகாய்‌ உள்ளது என்று எண்ணிய பிரம்மா கர்வம்‌ 
கொண்டார்‌.விளைவு தேவையில்லாமல்‌ சிவனை நிந்திக்கத்‌ தொடங்கினார்‌ 
.இதனைமுதலில்கண்டும்‌, காணாமலும்‌இருந்தசிவன்‌, பொறுக்க முடியாத அளவுக்குச்‌ 
சென்ற பின்னர்‌, பிரம்மனைத்‌ தண்டிக்க முடிவு செய்தார்‌ .எரிகிற கொள்ளியை 
இழுத்தால்‌, அடுப்பு அணையும்‌ அல்லவா. 


ஐந்துதலைகளாக இருப்பது அழகு என்ற எண்ணம்‌ தானே பிரம்மனை 
ஆட்டிப்படைக்கிறது .அதில்‌ ஒன்றைக்‌ கொய்தால்‌ என்ன என்ற சிந்தனை வயப்பட்ட 
சிவன்‌, இந்த வேலையைச்‌ செய்ய தன்னுடைய அஷ்டபைரவர்‌ கோலங்களில்‌ ஒன்றைத்‌ 
தேர்ந்தெடுத்துக்‌ கொண்டார்‌. 

பிரம்மனின்‌ ஒரு தலையைக்‌ கிள்ளி எடுத்தார்‌ .ஒரு தலை போய்‌ நான்கு தலையுடன்‌ 
விளங்கிய பிரம்மனுக்கு, அன்று முதல்‌ சதுர்‌ முகன்‌ என்ற பெயர்‌ தோன்றியது.ருத்ர 
பைரவராகத்‌ தோன்றிய சிவன்‌, காண்பதற்குச்‌ சிவந்த நிறத்துடனும்‌, ஜூவாலை வீசும்‌ 
மேல்‌ நோக்கிய தலை முடியுடனும்‌ காட்சி அளித்தார்‌. இந்தத்தலை முடியில்‌ 
செருகினாற்‌ போலச்‌ சந்திர பிரபை காணப்பட்டது. 


தலை முடியோ சுடும்‌ ஜுவாலை. அதில்‌ இருந்தது குளிர்‌ நிலவு.என்னே ஒரு முரண்‌ 
நான்கு திருக்கரங்கள்‌ கொண்ட அவரது கைகளில்‌ உடுக்கை, சூலம்‌, பாசக்கயிறு 
ஆகியன இருக்க, இவரது நான்காம்‌ த்‌ இவர்‌ கொய்த பிரம்மாவின்‌ ஐந்தாம்‌ 
தலை.பூத, பிசாசக்கூட்டங்களை அடக்கி ஆளும்‌, தலைவராக விளங்குகிறார்‌ பைரவர்‌. 


அதனால்‌, பூத, பிசாசபயங்களில்‌ இருந்து விடுபட விரும்புபவர்கள்‌, இவரை வணங்குவது 
நன்மை தரும்‌ என்பது நம்பிக்கை . ஆணவம்‌ கொண்ட பிரம்மனின்‌ கபாலத்தைக்‌ 
கொய்ததால்‌ ஆணவத்தை அடக்கு வதற்காகவே தோன்றியவர்‌, இந்த ருத்ர பைரவர்‌ 
எனலாம்‌. பிரம்மனின்‌ தலைகொய்த நிகழ்வுநடந்தேறிய இடம்‌ தமிழகத்தில்‌ உள்ள 
திருக்கண்டியூர்‌என்பார்கள்‌. 


சிவன்கோயில்களில்‌ ஒற்றை நாயை வாகனமாகக்‌ கொண்டு, நின்ற திருக்கோலத்தில்‌ 
காட்சி அளிக்கும்‌ கால பைரவருக்கு முந்திரிப்பருப்புமாலை அணிவித்தல்‌ விசேஷம்‌. 


சிறிய சிவப்புத்‌ துணியில்‌ சில மிளகுகளை இட்டுக்கட்டி, அதனை விளக்கில்‌ வைத்து 
நல்லெண்ணெய்‌ விட்டுத்‌ தீபம்‌ ஏற்றி வழிபடலாம்‌. 


இதற்கு மிளகு தீபம்‌ என்று பெயர்‌.ஒன்று அல்லது எட்டூ என்ற எண்ணிக்கையில்‌ ஏற்ற 
வேண்டும்‌. 


ம்‌ படைவிட்டம்மா துணை. .ரூீ பைரவருடைய அவதார தினமாக கார்த்திகை மாதம்‌ 
தய்பிறை அஷ்டமி தினத்தை புராணங்கள்‌ எடுத்து சொல்கிறன. எனவே வருடந்தோறும்‌ 


114 


அன்னாளை ஸ்ரீபைரவாஷ்டமி என திருக்கோவில்களில்‌ கொண்டாடுகிறார்கள்‌..இதனால்‌ 
இந்தநாளை மாதந்தோறும்‌ நினைவு கூறும்‌ வகையில்‌ தேய்பிறை அஷ்டமியன்று ஸ்ரீ 
பைரவருக்கு சிறப்பு வழிபாடு செய்யப்படுகிறது .புராணப்படி மட்டுமல்ல. 
ஜோதிடப்படியும்‌ இந்த தினம்‌ ஏற்றுக்‌ கொள்ளக்‌ கூடியதாகிறது. 


கால புருஷ தத்துவப்படி, ரீபைரவருடைய ஜென்ம மாதமாகிய கார்த்திகை 
எட்டாமிடமாகிறது. அதாவது விருச்சிகராசி. ராசியாதிபதி செவ்வாய்‌ என்பதால்‌ ஸ்ரீபைரவர்‌ 
செவ்வாய்க்குரிய வழிபடும்‌ தெய்வமானார்‌.மேலும்‌ எட்டாமிடத்திற்குரிய காரகத்துவம்‌ 
பெற்றவர்‌ சனிபகவான்‌.எனவே சனிக்குரிய வழிபடும்‌ தெய்வமாகவும்‌ ஆனார்‌. 
செவ்வாய்க்குரிய தெய்வமாக மரு ப்ருமானும்‌ சனிக்குரிய தெய்வமாக 
ஸ்ரீவினாயகர்‌, ஸ்ரீதர்மசாஸ்தா, ஸ்ரீஆஞ்சனேயர்‌ ஆகிய தெய்வங்களை ஜோதிடனூல்கள்‌ 
குறிப்பிடும்‌ போது, ஸ்ரீபைரவரையும்‌ குறிப்பிட ஒரு காரணம்‌ உள்ளது. செவ்வாய்‌, சனி 
இருவரும்‌, ஸ்தானாதிபத்தியப்படியும்‌, ஸ்தானத்தில்‌ இருக்கும்‌ நிலையிலும்‌ முழுசுபராக 
இருப்பின்‌ முறையே, ஸ்ரீமுருகப்பெருமான்‌, ஸ்ரீவினாயகர்‌, ஸ்ரீதர்மசாஸ்த்தா, 

ஆஞ்சனேயர்‌ ஆகியோர்‌ வழிபடும்‌ தெய்வமாவர்‌. செவ்வாயும்‌, சனியும்‌, 
ஸ்தானாதிபத்தியத்தாலும்‌, ஸ்தானத்தில்‌ இருக்கும்‌ நிலையாலும்‌ அசுபத்தன்மை 
பெற்றால்‌ ஸ்ரீபைரவர்‌ வழிபடும்‌ தெய்வமாவார்‌.எனவே அவரது அவதாரம்‌, காலதத்துவ 
புருஷப்படி அசுபத்தன்மை கொண்ட அஷ்டமஸ்தானத்திலும்‌, சந்திரனின்‌ அஷ்டமி 
திதியிலும்‌, அதுவும்‌ தேய்பிறையிலும்‌ நிகழ்ந்தது. தாய்‌, தந்தை எனப்படும்‌இரு 
கிரகங்களும்‌ அசுபத்தன்மையோடு இருப்பதை பார்க்க முடிகிறது சூரியன்‌ அஷ்டமத்தில்‌ 
இருப்பது அசுபமாகும்‌. தேய்பிறை அஷ்டமி திதி சந்திரன்‌ அசுபகிரகமாவார்‌. 


சனியும்‌, செவ்வாயும்‌, தனித்தனியாகவோ, அல்லது இணைந்தோ, மேலும்‌ வேறு 
கிரகத்துடன்‌ கூட்டு சேர்ந்தோ கெடுபலனை தருமானால்‌, கூட்டு சேர்ந்த கிரகம்‌ எதுவோ 
அதற்குரிய அம்ச ஸ்ரீபைரவரை வணங்க வேண்டும்‌. இதனால்‌ கெடுபலன்‌ குறையும்‌. 


1.்ரீ சொர்ணாகர்ஷண பைரவரை வணங்குவதால்‌ பொருளாதார சிக்கல்கள்‌ தரக்கூடிய 
கெடுபலன்‌ குறையும்‌. ஸ்தலம்‌ 
-கும்பகோணம்ஸ்ரீஅபிமுக்தீஸ்வரர்கோவில்‌. 


2. ஸ்ரீ கபால பைரவரை வணங்குவதால்‌, மனதில்‌ ஏற்படும்‌ உளைச்சலும்‌, அதனால்‌ 
ஏற்படக்‌ கூடிய சித்தப்பிரமை தரக்கூடிய கெடுபலன்‌ குறையும்‌. 
ஸ்தலம்‌-திருவிற்குடி, திருப்பூந்துருத்தி. 

3. ஸ்ரீ சண்ட பைரவரை வணங்குவதால்‌ போட்டி, பொறாமை, கடுமையான எதிரிகள்‌ 


தொல்லை தரக்கூடிய கெடுபலன்‌ குறையும்‌. ஸ்தலம்‌- 
வைத்தீஸ்வரன்கோவில்‌. 


4. ஸ்ரீ உன்மத்த பைரவரை வணங்குவதால்‌ அரைகுறை ஞான சூன்யம்‌, மற்றும்‌ பித்து - 


பிடித்த நிலைக்கு ஆளாகும்‌ நிலை தரக்கூடிய கெடுபலன்‌ குறையும்‌. ஸ்தலம்‌ 
-திருவிழிமிழிலை. 

5. ஸ்ரீ அசிதாங்க பைரவரை வணங்குவதால்‌, தொழிலில்‌ காணப்படும்‌ படைப்புத்‌ திறன்‌ 
குறைதல்‌, மந்தனிலை ஆகியன குறையும்‌. ஸ்தலம்‌- 
சீர்காழி ஸ்ரீசட்டனாதர்‌ ஆலயம்‌. 


6. மி ௬௬ பைரவரை வணங்குவதால்‌, கற்பித்தல்‌, மற்றும்‌ கற்று கொள்ளல்‌ 
ஆகியவற்றில்‌ ஏற்படும்‌ குறைபாடுகளுக்கான கெடுபலன்‌ குறையும்‌. 
ஸ்தலம்‌-திருமருகல்‌, ஸ்ரீரத்னகிரீஸ்வரர்கோவில்‌. 


115 


7. ்ர குரோத பைரவரை வணங்குவதால்‌ காரணமின்றி விளையக்கூடிய, கோப, ஆவேச 
குணங்களால்‌, அடுத்தவர்கள்‌ தரும்‌ துன்பங்கள்‌ குறையும்‌. ஸ்தலங்கள்‌- 
திருவிசைனல்லூர்‌, திருனறையூர்‌.இவ்விரண்டும்தஞ்சைமாவட்டத்திலுள்ளன. 


8.ஸ்ரீ சம்ஹார பைரவரை வணங்குவதால்‌ பூர்வபாபகர்ம வினையால்‌ விளையாக்‌ கூடிய 
துன்பங்கள்‌ குறையும்‌. ஸ்தலங்கள்‌- 
திருவெண்காடூ, கொல்லிமலை, வைரவன்பட்டி. 


9. ஸ்ரீ பீஷண பைரவரை வணங்குவதால்‌, பேய்‌, பிசாசு, பில்லி, சூன்யம்‌, ஏவல்‌ போன்ற 
பயங்கர கெடுபலன்‌ குறையும்‌. ஸ்தலம்‌- ராமேஸ்வரம்‌, பிரான்மலை. 


உங்கள்‌ ஊருக்கு அருகில்‌ உள்ள ஸ்ரீசிவபெருமான்‌ கோவிலில்‌ மேற்கண்ட 
ஸ்ர்பைரவமூர்த்தங்கள்‌ இருப்பின்‌ அங்கேயே வழிபாடு செய்யலாம்‌. 


மேற்கூறிய சிவஸ்தலங்களில்‌, அந்தந்தந்த பைரைவருக்கு தனிசன்னதிகள்‌ உள்ளன 
ஸ்ரீபைரவருக்குரிய அம்சமறிந்து, அந்த அம்சகிரகத்துக்குரிய பரிகாரவழிபாடுகளை 
பைரவருக்கு செய்ய வேண்டும்‌ .பொதுவாக மேற்கூறப்பட்ட எல்லா கெடுபலனுக்கும்‌ 
காலபைரவரை வணங்கலாம்‌.சனி, செவ்வாய்‌ தனித்தனியாகவோ, இணைந்தோ, 
மற்றகிரகத்துடன்‌ கூட்டணி கொண்டோ உருவாக்கும்‌, கண்டம்‌, தீராதநோய்‌, கட்டுப்படாத 
கடன்சுமை, வம்புவழக்குகள்‌, எல்லா முயற்சிகளிலும்‌ ஏற்படும்‌ தடை ஆகியவற்றிற்கும்‌ 
ஸ்ரீகாலபைரவரை வணங்குவது சிறப்பு. மேற்கூறப்பட்ட கெடுபலன்கள்‌, அதை 
உருவாக்கும்‌ கிரகங்கள்‌, அதற்குரிய ஸ்ரீபைரவர்‌ வழிபாடு ஆகியவற்றை நாமே சுயமாக 
அறிந்து கொள்ளவும்‌, அதற்குரிய வழிபாடுகளை செய்யவும்‌ முயற்சிக்காமல்‌, நல்ல 
பட எள ஒரு ஜோதிடரின்‌ வழிகாட்டுதலுடன்‌ மேற்கொண்டால்‌ நல்ல பலன்‌ 
டைக்கும்‌. 


சிவவழிபா மை பெற வணங்க வேண்டிய கடவுள்கள்‌: 

சிவவழிபாடு முழுமை பெறவணங்க வேண்டிய கடவுள்கள்‌ மற்றும்‌ தீவினை இவற்றை 
நாம்‌ அனுபவித்தே ஆக வேண்டும்‌.இது தான்‌ விதி என்று அழைக்கப்படுகிது.ஆனால்‌ 
விதியை மதியால்‌ வெல்லலாம்‌ .ஆம்‌ மதி என்பது இங்கே முதலில்‌ சந்திரனையும்‌ பின்பு 
அதே சொல்‌ நமது அறிவையும்‌ குறிக்கிறது. ஒருவரின்‌ பிறந்த ஜாதகத்தில்‌ மதி என்கிற 
சந்திரன்‌ நல்ல நிலையில்‌ இருந்தால்‌ அவர்தம்‌ அறிவின்‌ துணை கொண்டு விதியை 
வெல்லுவார்‌ என்பது திண்ணம்‌. சந்திரன்‌ ஒருவரது ஜாதகத்தில்‌ நல்ல இடத்தில்‌ இருப்பது 
என்பது நல்ல நிலை என்று எடுத்துக்கொள்ள இயலாது .ஷட்பல நிர்ணயம்‌ என்றொரு 
கணக்கீடு இருக்கிறது. அதன்படி சந்திரனின்‌ பலம்‌ நன்றாக இருந்தால்‌ அவர்‌ விதியை 
மதியால்‌ வெல்லுவார்‌. 

மதி என்கிற சந்திரனை சூடிய கடவுள்கள்‌ வழிபாடு நமது கர்ம வினைகளை போக்கக்‌ 
கூடியது .பிறை சூடிய தெய்வங்கள்‌ சிவபெருமானை பிரதிபலிக்கும்‌ தெய்வங்கள்‌ ஆகும்‌ 
அவ்வாறு இருக்கும்‌ தெய்வங்கள்‌ சிவபெருமானின்‌ அம்சம்‌ பொருந்தியவையே .நமது 
சிவவழிபாட்டில்‌ வரும்‌ தடைகளும்‌, இடையூறுகளும்‌ முதலில்‌ நமது மனதை 
பாதிக்கக்கூடியவை .இவ்வாறுவரும்‌ இடையூறுகளை களைந்து சிவவழிபாடு 
முழுமைபெற இரண்டு சிவவடிவங்களின்‌ அருள்மிகவும்‌ தேவை. 

முதலில்‌ வரும்‌ சிவவடிவம்‌ அமைதியே உருவானதென்முகக்கடவுள்‌ (தட்சணாமூர்த்தி). 
இறுதியாக வரும்‌ சிவவடிவம்‌ பைரவர்‌ .பைரவர்‌ என்றால்‌ எந்த பைரவர்‌ 
வேண்டுமானாலும்‌ இருக்கலாம்‌ .இந்த இரண்டு சிவவடிவங்களின்‌ துணையின்றி 
சிவவழிபாடு முழுமைபெறாது .இந்த இரண்டு சிவவடிவங்கள்‌ மொத்தம்‌ உள்ள 64 
சிவவடிவங்களிலும்‌, வழிபாட்டிற்குரிய 25 சிவவடிவங்களிலும்‌ மிக மிக 
முக்கியமானவை .தட்சணாமூர்த்தி மற்றும்‌ பைரவர்‌ ஆகிய இரு சிவவடிவங்களும்‌ 


116 


ஒவ்வொரு சிவாலயங்களிலும்‌ தனித்‌ தனி சந்நிதி கொண்டு அருள்‌ வழங்கும்‌ வடிவங்கள்‌ 
ஆகும. 

தட்சணாமூர்த்தி மற்றும்‌ பைரவர்‌ ஆகிய சிவவடிவங்களும்‌ சென்னியில்‌ பிறையை 
சூடியவர்கள்‌.இவர்களது தலையில்‌ மூன்றாம்‌ பிறை சந்திரனை நாம்‌ காணலாம்‌. 
தட்சணாமூர்த்தி சிவபெருமானின்‌ யோகவடிவம்‌ .ஞானகுரு என்ற த பம்‌ 
தட்சணாமூர்த்தி அமைதியே உருவானவர்‌ .சிவவடிவங்களில்‌ மிகவும்‌ சிறப்பானவர்‌ 
தென்திசையை நோக்குபவர்‌ .இவரை வழிபடுவதுமிகவும்‌ எளிது இவரை வழிபட 
கடினமான வழிமுறை கள்மற்றும்‌ கட்டுப்பாடுகள்‌ ஏதும்‌ கிடையாது .இவரை தொடர்ந்து 
வழிபட ஞானமும்‌, செல்வமும்‌, வெற்றியும்‌ உண்டாகும்‌ .நமது கர்ம வினைகள்‌ 
படிப்படியாக நீங்கும்‌ .மந்திரசெபம்‌ செய்பவர்களுக்கு உகந்த கடவுள்‌ இவரே இவரை 
வழிபட மனம்‌ அமைதிபெறும்‌ .இவரிடம்‌ வேண்டிய கோரிக்கைகள்‌ மட்டுமல்லாமல்‌ 
வேண்டாமல்‌ மறந்து போன கோரிக்கைகளும்‌ நிறைவேறும்‌.மந்திரசெபம்‌ 
செய்பவர்களின்‌ மந்திரசெபங்களுக்கு சக்தியை தருபவரும்‌ இவரே.மன நிம்மதியை 
தருபவரும்‌ இவரே. 

“ஓம்‌ நமோ பகவதே தக்ஷணாமூர்த்தயே மஹ்யம்‌ மேதாம்‌ ப்ரஞ்ஞாம்‌ ப்ரயச்ச 
ஸ்வாஹா” 

கடைசியாக வருபவர்‌ கர்ம வினைகளை தன்பார்வையாலே எரிக்கும்‌ வல்லமை 
கொண்ட பைரவர்‌ ஆவார்‌ .இவரேசிவத்தலத்தில்‌ இறுதிசிவவடிவம்‌ ஆவார்‌ 
பைரவர்களுள்‌ சொர்ணபைரவரே வீட்டில்‌ வைத்து வழிபாடு செய்யத்தக்கவர்‌ .மற்ற 
அனைத்து பைரவ வடிவங்கள்‌ கோவிலிலோ அல்லது காடுகளிலோ அல்லது 
மலைகளிலோ வைத்து வழிபடத்தக்கன .பைரவ வடிவம்‌ சிவவழிபாட்டில்‌ ஏற்படும்‌ 
கர்மவினை பாதிப்புகளை நீக்க வல்ல வடிவம்‌ ஆகும்‌. 

பைரவரை தொடர்ந்து வழிபடுவதால்‌ மட்டுமே நாம்‌ செய்யும்‌ சிவவழிபாட்டின்‌ பலனை 
அடைய முடியும்‌ .பைரவரே நவக்கோள்களின்‌ அதிபதி ஆவார்‌ .சிவவழிபாட்டின்‌ பலனை 
நமக்குதருமாறு நவக்கோள்களுக்கு ஆணையிடும்‌ தலைவரும்‌ பைரவரே ஆவார்‌ 
இவரை வழிபடாமல்‌ இருந்தால்‌ நமக்கு சிவவழிபாட்டின்‌ பலன்‌ கிடைக்காது.பைரவரே 
காலத்தையும்‌, காலனையும்‌ வென்றவர்‌. காலகாலர்‌ என்ற பெயரை கொண்ட வரும்‌ 
பைரவரே ஆவார்‌. தெற்குதிசை நோக்கும்‌ பைரவர்‌ மிகவும்‌ சக்தி வாய்ந்தவர்‌. 

பைரவர்‌ சிவபெருமானின்‌ கோபமே உருவான ருத்ரவடிவம்‌ .பைரவர்‌ நம்மை 
நவக்கோள்களின்‌ பாதிப்பிலிருந்து காப்பார்‌ கர்மவினைகளை வேரோடு சாய்ப்பார்‌. 
இவரிடம்‌ வேண்டிய கோரிக்கைகள்‌ மட்டுமல்லாமல்‌ வேண்டாமல்‌ மறந்து போன 
கோரிக்கைகளும்‌ நிறைவேறும்‌ .சிவவழிபாட்டின்‌ இறுதி நிலையே பைரவர்‌ வழிபாடு 
ஆகும்‌. எத்தனையோ பிறவிகளில்‌ புண்ணியம்‌ செய்தவர்கள்‌ மட்டுமே பைரவர்‌ வழிபாடு 
செய்கின்றனர்‌. 

முதலில்‌ காலபைரவரை வழிபாடுசெய்யும்‌ அனைவரும்‌ படிப்படியாக சொர்ணபைரவர்‌ 
வழிபாடும்‌ செய்வார்கள்‌. பின்பு இரண்டு வழிபாடுகளும்‌ தொடர்ந்து செய்வார்கள்‌. 
இறுதியில்‌ சொர்ணபைரவர்‌ வழிபாடுமட்டும்‌ செய்வார்கள்‌. இது தான்‌ பைரவர்‌ 
வழிபாட்டின்‌ ரகசியம்‌ ஆகும்‌. 

“ஓம்‌ ஸ்ரீம்‌ ஹ்ரீம்‌ க்லீம்‌ சொர்ண பைரவாய ஹும்பட்‌ ஸ்வாஹா” 

ணக ஒம்நமசிவாய.................... 


117 


